Government of Madras, 


MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES No. CLXXIV 


திவ்ய ப்ரபந்த அகராதி 


DIVYA PRABANDHA AKARADI 


Government of Madras. ) Q 2 a த்‌ 


MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES 


Published under the authority 
of 
The Government of Madras. 


General Editor : 
Sri T. CHANDRASEKHARAN, M.A., J..T., 
Curator, Government Oriental 
Manuscripts Library, Madras. 


el £72 x) 
No. CLXXIV /& 


ட 


ஜி.பய ப்ரபர்த அகராதி 


DIVYA PRABANDHA AKARADI 


Edited by : 


Vidvan Sri. T. RAMAKRISHNA ATYANGAR, 
SIROMANI. 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, 
MADRAS. 
1961 


[DBI Ps Price Rs. 4-75. 


Poe 


PRINTED AT 
THE DARWIN PRINTING WORKS, MADRAS-8. 


INTRODUCTION 


The public are perhaps aware of the fact that the 
Government of Madras have launched upon a scheme 
of publication of rare manuscripts treasured in two 
premier Institutions of this State, namely, the Madras 
Government Oriental Manuscripts Library, Madras, 
and the Tanjore Maharaja Serfoji’s Sarasvathi Mahal 
Library, Tanjore. Financial help has also been extend- 
ed to Dr. U. V. Swaminatha Iyer Library, Adyar, 
Madras, for similar purpose. Though the publication 
of rare manuscripts was started as eary as 1909 by 
this library, only 12 works were taken up for publi- 
cation till 1942. Of these, the printing of three works 
has not yet been completed. 


Only in the year 1949-50 a regular scheme for 
the publication of manuscripts was prepared and 
accepted by the Government of Madras under the 
MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES. 
This scheme included the manuscripts in all the South 
Indian Languages in which there are manuscripts in 
the library. Till now 158 manuscripts in different lan- 
guages have been printed. Of these, 35 manuscripts 
are from the Tanjore Maharaja Serfoji’s Sarasvathi 
Mahal Library, Tanjore, and three from Dr. U. V. 
Swaminatha Iyer Library, Adyar. In addition, four 
manuscripts, three from this library and one from Dr. 
U.V. Swaminatha Iyer Library, Adyar, are in the press. 


All the munuscripts under the Madras Govern- 
ment Oriental Series were edited by various scholars 
drawn from different learned institutions. The publi- 
cation of manuscripts under the Madras Government 
Oriental Manuscripts Series was resumed in the year 
1950-51. Allthe manuscripts published under this 
series before 1942 were in Sanskrit. But since 1950-51 
the manuscripts in other languages also were included. 
These are edited by the Curator with the assistance of 


ட 


the Pandits in the respective languages. Till now 60 
works have been printed including 51 works since 
1951. 

The Government of India also have decided 
upon a programme of printing rare and useful manu- 
scripts in the different languages of India. For this 
purpose the Ministry of Scientific Research and Cul 
tural Affairs has come forward with grant-in-aid 
for some of the manuscripts libraries maintained by 
the State Governments and also for certain reputed 
private libraries. In the year 1959-60, the Govern- 
ment of Madras, in G.O. No. 81859, E6/59-15, Educa- 
tion dated 5th January, 1960, sanctioned the 
publication of the following seven manuscripts. 


Tanippadarrirattu. 
Keraladesa Varalaru. 
Kattabomman Varalaru. 
Kalambakakkottu. 

Uttara Ramayana Natakam. 
Yapparunkalam. 
Palamolittirattu. 


ந வ்‌ a ee 


Of these, the last one was dropped as it was 
found to contain a large number of colloquial terms. 
The printing of the other six manuscripts has. been 
completed in the Madras Government Oriental 
Manuscripts Series as numbers 55, 56, 67, 68, 69, 
and 66. 


During the year 1960-61 ‘the Government of 
Madras have sanctioned in Memotandum No. 47522- 
E6/60-9 Education, dated 30-12-60, and in G. O. No. 
2749 Education, dated 31-12-60 the publication’ of 
the following manuscripts. ape 

‘ TAMIL 
. 1. Sivapurayaditottiramaajari.- ----=--- ர்‌ 
---.--.-2.. -Tiruvaymoli-Ittupravete Sexpraham'-- 


iii 
Vetalakkathai. 
Homer’s Iliad. 
Saptarishi Nadi-Kanya Lagnam. 
Kunrakkudi Kumaran péril 
[Kirttanaikal. 
7. Divya Prabandha Akaradi. 


PERSIAN 


8. Tarikh-i-Hafeezullakhan. 
9. Bahare-i-Azumzahe. 
10. Sawanihat-i-Mumtaz. 


Sees 


SANSKRIT 
11. Nyayaratna Dipavali. 
12. Nyayasara. 
13. Stotrarnavam. 
14. Brahmasiddhi. 


CATALOGUES 
15. Triennial Catalogue of Tamil Mss. 
Vol. 12. 
16. do iPS) 


17. Descriptive Catalogue of Marathi 
Mss. Vol, 3. 


The Government of India will be contributing 
50% of the cost for the printing of the above works, 
which has to be completed by the end of March, 1961. 
With the exception of Brahmasiddhi in Sanskrit and 
the Catalogue of the Marathi manuscripts, the 
other works may be printed before the end of the 
financial year. Except the catalogues and Stotrarnava 
in Sanskrit, all the other works have been edited by 
outside scholars and hence they have been issued 
under the Madras Government Oriental Series as 
numbers 166 to 177. Stotrarnavam in ‘Sanskrit is 
edited by the Curator himself--under the Madras 


iv 


Government Oriental Manuscripts Series as 
number 70. 


The Government of Madras have constituted 
an Expert Committee for each South Indian Language 
in which there are manuscripts in the Government 
Oriental Manuscripts Library, for the purpose of 
selecting rare and important maunscripts for publi- 
cation in the Madras Government Oriental Series, 
Till now the following number of manuscripts has 
been published in different languages. 


Tamil - 34 
Sanskrit =a 23 
Telugu - 20 
Malayalam - 20 
Kannada - .14 
Persian - 8 
Arabic - 1 


Under the same series, the number of works 
published from the Tanjore Maharaja Serfoji’s Saras- 
vathi Mahal Library, Tanjore is as follows. 


Tamil = WW? 
Sanskrit - 10 
Telugu - 5 
Marathi = iG 


The Dr. U. V. Swaminatha Iyer Library, Adyar 
has published under this series three Tamil 
works. 


An Editorial Committee has been formed 
under the orders of the Director of Public Instruction, 
Madras, for selecting manuscripts in different South 
Indian Languages for publication in the Madras 
Government Oriental Manuscripts Series. The 
number of manuscripts published by this Tabrary in 
this series is as follows:— 


Tamil = 21 
Sanskrit - 18 
Telugu - 7 
Malayalam - 9 
Kannada - 7 
Marathi Seis 
Persian பகல 


All the manuscripts in this series are edited 
by the Curator of this library with the help of the 
staff in different languages except the Stotrarnavam 
that is edited by the Curator himself. 


The present edition of Divyaprabandha Akaradi 
is based on the following two manuscripts: 


1. A palm-leaf manuscript preserved in the 
library described under No. R. 805. The ‘size of the 
manuscript is 17} x 14 inches, consisting of 99 -folios 
having 8 lines on a page. This was presented in the 
year 1924-25 by the Secretary tothe Trustees of the 
Sri Yogi Parthasarathi Aiyangar’s Charities,Triplicane 
Madras. 


2. A palm-leaf manuscript preserved in this 
library described under No.R. 806. The size of the 
manuscript is 18 x 13% inches, consisting of 43 folios 
having 6 lines ona page. This also was presented in 
1924-25 by the Secretary to the Trustees of the Sri 
Yogi Parthasartahi Aiyangar’s Charities. 


This is a Tamil Dictionary different from similar 
Tamil Dictionaries available in print and it gives 
the meanings of the words inthe commentaries of 
the Divyaprabandha. 


Some of the manuscripts taken up for publi- 
cation are represented by single copies in the library 


Vi 


and consequently the mistakes that are found in 
them could not be corrected by- collating them with 
other copies. The editors have, however, tried their 
best to suggest correct readings. The wrong readings 
are given in round brackets. When different readings 
are found, they have been given in the foot-notes 
except in the case of a few books in which the correct 
readings have been given in the foot-note or incorpo- 
rated in the text itself in square brackets. 


The Government of India and the Government 
of Madras have to be thanked for financing the entire 
scheme of publication although there is a drive for 
economy in all the departments. My thanks are due 
to the members of the Expert Committee..and_ the 
Editorial committee who spared no pains in selecting 
the manuscripts for publication. I have also to thank 
the various editors, who are experts in their own 
field, for readily consenting to edit the manuscripts 
and sce them through the press. The various presses 
that have co-operated in printing the manuscripts in 
the best manner possible also deserve my thanks for 
the patience exhibited by them in carrying out the 
corrections made in the proofs. 


It is hoped that the Government of India will 
be continuing their financial grant to this library year 
after year for undertaking the printing of other 
manuscripts. 


T. CHANDRASEKHARAN, 
MADRAS, Curator, 
21st February, 1961. Govt. Oriental Manuscripts 
) Inbrary. 


ub: 
நமதே ராமாநுஜாய நம : 


முன்னுரை 

திருமகள்‌ கேள்வனால்‌ ஆட்கொள்ளப்பட்ட மெய்‌ 
யடியார்கள்‌ தமது அநுபவத்தைப்‌ பிற்பட்ட நம்போலியரும்‌ 
பெற்று உய்யுமாறு அருளிய நூல்கள்‌ அளவிறந்தன. அவற்‌ 
றுள்‌ “பாலாழி நீகிடக்கும்‌ பண்பையாங்‌ கேட்டேயும்‌ 
காலாழும்‌ நெஞ்சழியும்‌ கண்சுழலும்‌ ”' (பெரியதிருவந்‌ 34.) 
என்றபடி பக்தி பரவசமாய்ப்‌ பாடிய ஆமழ்வார்களுடைய 
அருளிச்‌ செயல்கள்‌ ஆன்றோரால்‌ அநவரதமும்‌ அநுஸந்திக்‌ 
கப்பட்டுத்‌ தனிச்சிறப்புடன்‌ கொண்டாடப்படுகின்றன, 
அவற்றின்‌ ஆழ்பொருள்களை யறிவது எளிதன்று. 
அவற்றையறிந்து கொள்ளுமாறு சுவையே வடிவெடுத்த 
பல வியாக்கியாநங்களை ஆசாரியர்கள்‌ அருளியுள்ளனர்‌. 
வடமொழியில்‌ பிரம்மஸூுத்ரபாஷ்யம்‌ போலக்‌ கம்பீர 
நடைபோட்டுச்‌ செல்லும்‌ அவைகளையறிவதும்‌ தற்கால 
மக்களுக்கு  அஸாத்தியமாயிருக்கிறது. வடமொழி 
விரவியது மாத்திரமன்று; அக்காலத்தில்‌ வழக்கிலிருந்து 
தற்சமயம்‌ வழக்காறொழிந்த அர்த்தபுஷ்டி வாய்ந்த பல 
தீஞ்சுவைச்‌ செந்தமிழ்ச்‌ சொற்களும்‌ கலந்திருப்பது 
அவற்றை மிகவும்‌ அருமைப்படுத்தி விட்டது. 


செந்தமிழ்ப்பாக்கள்‌ வேதாந்த விழுப்பொருளை 
உணர்த்தும்‌ ஆற்றைக்‌ காட்டும்‌ இவ்வரிய பெரிய உரை 
நூல்கள்‌ பரக்கியம்‌ படைத்த பைந்தமிழருக்குக்‌ கிடைத்‌ 
திருந்தும்‌ அவற்றை ஆண்டறுபவிக்கத்‌ தெரியாதிருப்பது 
எவ்வளவு வருந்தத்தக்கது! இந்நிலையில்‌ அருளிச்செயல்‌; 
உரைகள்‌ என்னுமிரண்டு பெரிய பொக்கிஷங்களில்‌ 
நுழைந்து, விரும்பியபடி எல்லோரும்‌ அங்குள்ள பொருள்‌ 
களைப்‌ பெற்றுய்யுமாறு நமது அரசாங்கத்தார்‌ எங்கே ஒரு 
மூலையிற்‌ கிடந்த திறவுகோலை எடுத்துத்‌ திருத்தி யச்சிட்டு 


2 


இதோ தருகின்றனர்‌. ஞரனத்தமிழ்‌ நடம்பயிலும்‌ நாட்டிற்‌ 
பிறந்த செல்வர்கள்‌; இனி, நற்பொருள்‌ கண்டு நலம்‌ 
பெறுவர்களாக ! 


சென்னை அரசாங்கக்‌ கையெழுத்துச்‌ சுவடி. நிலையத்‌ 
திலீருக்கும்‌ R.No.1464. R.No. 1465. ஆகிய ஏடுகளிரண்‌ 
டும்‌ ஒன்றாயிணைந்து புத்தகவடிவில்‌ இன்று வெளிப்படுகின்‌ 
றன. தமிழகராதி என்னும்‌ பெயருடன்‌ காணப்படுமிவை 
திவ்யப்ரபந்தங்களுடையவும்‌ வியாக்கியாநங்களுடையவும்‌ 
பொருளைக்‌ காண்பிப்பதிலேயே நோக்கம்‌ கொண்டிருப்பது 
நன்கு புலனாதலீன்‌ “£ திவ்யப்ரபந்த அகராதி?” எனப்‌ 
பெயர்‌ பூண்டன. இசைந்துள்ள இவ்வரிய திருநாமம்‌ இச்‌ 
சுவடி நிலையத்‌ தலைவரவர்களால்‌ சூட்டப்பட்டது. பரம 
ரஸிகரான அன்னார்‌ சூட்டிய திருநாமத்தை ரஸிகர்கள்‌ 
ஏற்பார்களென நம்புகிறேன்‌. 


இச்சுவடிகளில்‌, முதற்‌ குறிப்பிட்டது சுருக்கமாகவும்‌ 
சிதிலமாகவுமுள்ளது. பின்னது, அதன்‌ விரிவாகவும்‌ நல்ல 
நிலைமையிலுள்ளதாகவுமிருந்தாலும்‌ பிழையாக எழுத்துக்‌ 
கள்‌ எழுதப்பட்டுள்ளன. எழுத்தின்‌ வடிவத்தைச்‌ சில 
இடங்களில்‌ பிற நரல்கள்‌ கொண்டே நிர்ணயிக்க 
வேண்டியிருக்கிறது, முதலில்‌, முறையின்றி எழுதத்‌ 
தொடங்கிப்‌ பின்னர்‌ அகராதிமுறை கைக்கொள்ளப்‌ 
பட்டிருக்கிறது. இருந்தாலும்‌ அகரத்தில்‌ தொடங்கு 
மெழுத்துக்களாகத்தான்‌ வரிசைப்‌ படுத்தப்பட்டுள்ளது; 
உட்பிரிவுகள்‌ புறக்கணிக்கப்பட்டுள்ளன. திவாகரம்‌ 
முதலீய நிகண்டுகளின்‌ துணைகொண்டு பல அருஞ்சொற்‌ 
கள்‌ இவ்வேடுகளிற்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


இவ்வகராதியில்‌ வேறெங்குங்‌ காணாத சில அபூர்வ 
பதங்கள்‌ இடம்‌ பெற்றிருப்பதை ரஸிகர்கள்‌ காணலாம்‌, 
பதங்களுக்கு அர்த்தம்‌ சொல்லும்‌ முறை வெகு விசித்ர 
மாயுள்ளது. கருத்துப்பொருள்‌ ஸ்வாப்தேசப்பொருள்‌ 
யாவும்‌ அர்த்தமாய்க்‌ குறிக்கப்படுகின்‌ றன. கூடுமான 


3 


வரை அவற்றை விளக்கியுள்ளேன்‌. ஸம்ஸ்கிருதத்திலேயே 
கூறப்பட்ட பொருள்களும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்‌ ளன, 
ஓரிரண்டு இடங்கள்‌ தவிர உதாஹரணம்‌ கொடுக்கப்பட 
வில்லை. ப்ரகரணம்‌ காட்டி. விளக்கினாலன்றி விளங்காத 
இடங்களுக்கு நானறிந்த அளவிற்‌ காட்டி விளக்கம்‌ செய்‌ 
துள்ளேன்‌. [ ] இந்தக்‌ குறிகாட்டி எழுதியுள்ள 
விஷயங்கள்‌ விளக்கத்திற்காக என்னாற்‌ சேர்க்கப்பட்டன. 
இவ்வேட்டிலெழுதாது விடப்பட்டு, அவசியமானவை 
எனத்தோற்றிய சில பதங்கள்‌; எழுதும்போது நெஞ்சிற்‌ 
பட்டவை: இந்நூலில்‌ * இக்குறியுடன்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 
வடமொழியறிந்தவராதலின்‌ வடமொழிச்சொற்க rhe 
மிதி லிடம்பெறவில்லை. 


இவ்வகராதியிற்‌ காட்டப்பட்ட பொருள்களின்‌ 
சீர்மையை வியாக்கியாநக்ரந்தங்கள்‌ ஸேவிக்கும்‌ போது 
இதைவைத்துக்‌ கொண்டு பார்த்தால்‌ நனகு உணரலாம்‌. 


இச்சுவடிகளை வெளிப்படுத்தும்‌ பணியை மேற்‌ 
கொண்ட க்யூரேடர்‌ அபர்களையும்‌, வெளிப்படுத்தி உதவிய 
சர்க்கரையும்‌ வைணவர்கள்‌ மாத்திரமன்றித்‌ தமிழ்கூறு 
நல்லுலகமுழுதுமே பாராட்டக்‌ கடமைப்பட்டுள்ளது. 


இந்‌ நற்பணியில்‌ அடியேனுக்கும்‌ பங்கு கிடைக்கு 
மாறு என்னை உபயோகப்படுத்திக்‌ கொண்ட , ப்ரஹ்மஙுநீ, 
க்யூரேடர்‌; தி. சந்திரசேகரன்‌ அவர்கள்பா வென்றும்‌ நன்றி 
பாராட்டக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 


வாழ்க செந்தமிழ்‌! வாழ்க வையகம்‌ !! 


இங்ஙனம்‌, 
29, பெருமாள்‌ முதலி தெரு, திருமலை நல்லான்‌; 
செளகார்பேட்டை, ராமகிருஷ்ணையங்கார்‌. 


மதறாஸ்‌-1, 
3-3-1961. 


| ல்‌ 9 
x fe Kt We 
Pa iy 4, - de 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 
ஸ்ரீமதே ஸெளம்ய ஜாமாத்ரு முநயே நம; 
ஸ்ரீமதே பக்திஸார முநயே ஈம: 


ஸ்ரீயை நம: 


திவ்ய ப்ரபந்த அகராதி 


அபிவாத்யாஸ்மதாசார்ய பங்க்திமாபகவச்ச்ருதாம்‌, 


வ்யுத்பத்த்யை த்ராவிடே சப்தே விலிகாமி யதாமதி. 


(பொழிப்புரை). 


பகவான்முதல்‌ 


ப்ரஸித்திபெற்ற நமது 


ஆசார்ய பரம்பரையை வணங்கித்‌ தமிழ்ச்சொற் 
களின்‌ பொருள்‌ விளங்குவதற்காக யான்‌ 
அறிந்த அளவில்‌ எழுதுகின்றேன்‌. 


*அ-ரக்ஷ்கனாயும்‌ காரணப்‌ 
பொருளாயும்‌ உள்ள 
விஷ்ணு. [“அ”வ்வான 
வருக்கு “ம””வ்வானவரெல்‌ 
லாம்‌: ப்ரமேயஸாரம்‌ 1.] 
அகச்சுட்டு: அவன்‌,அவள்‌, 
அது; புறச்சுட்டு: அந்நாள்‌ ; 
எதிர்மறை: அதர்மம்‌. 

அஃகம்‌-தெப்பல்‌; தானியம்‌, 


அஃகல்‌-விட்டுப்‌ போதல்‌, 

. [அஃகாவே தீவினைகள்‌ 

ஆய்ந்து: 3-ஆம்‌ திருவந்‌, 

76] சுருங்கல்‌. [அஃகாமற் 

கற்பவர்‌ ஆழ்துயர்‌ போ 

்‌ யுய்யற்‌ பாலரே: திருவாய்‌, 
4, ile 11.7 
அஃகு-தகுதி. 


அஃகுதல்‌-சுருங்குதல்‌; விச்‌ 
சேதம்‌; (இடையறுதல்‌) 
செறிகை, 


அஃதே-அப்படியே; அப்படிப்‌ 
பட்டதே; அதுவே. [கண்‌ 
ணிணையு மரவிந்தமடியு 
மஃதே: திருநெடுந்‌. 21.] 

அஃறிணை - உயர்திணையல்லா 
தது. [மக்கள்‌ தேவர்‌ நரகர்‌ 
என்னுமவர்களைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌ உயர்திணை. ] 

அக்கப்பறை-அலைச்சல்‌. 

அக்கரம்‌-அக்ஷரம்‌; (எழுத்து) 
கல்வி. [““அக்ஷ்ராஸ்யன்‌?”” 
என்பது காண்க. ] 

அக்கரவு - இரக்கம்‌. 

அக்கரை-அக்கறை; (கவனம்‌) 
ஆற்றின்மறுகரை; ஸம்ஸா 
ரம்‌.[ஞானிகளுக்குத்‌ தொலை 
விலிருப்பதாய்த்‌ தோற்று 
தலின்‌ ஸம்ஸாரம்‌ அக்கரை 
யாயிற்று. அக்கரை யென்‌ 
னுமனத்தக்கடல்‌: பெரி 
யாழ்‌. 5. 3. 7.] 


அக்கறை- கார்யம்‌ செய்ய 


வேண்டிய அவசியம்‌; | 


சிரத்தை. 

“அக்காக்காய்‌ - இது சிறு 
பிள்ளைகளைக்‌ குழல்‌ வாரு 
வார்‌ சீராட்டாகச்‌ சொல்‌ 
வது. [பெரியாழ்‌. 2. 5. 1.7 
* அக்காரம்‌ - சர்க்கரை; மா 
மரம்‌. 


| 
| 
! 
| 
| 
| 
| 
| 
| 


| 
| 


| 


அக்காரக்கனி - சர்க்கரையினா | 
லாகிய மரமொன்றுண்டா | 
யீன்‌ அது பழுத்த பழம்‌ | 
போல இனியனான எம்‌ | 


பெருமான்‌; சோளசிம்ம 
புரத்துஎம்பெருமான்‌. 
[அக்காரக்கனியைஅடைந் 
துய்ந்து போனேனே; 
பெரியதிரு.8.0.4.மாம்பழம்‌, 


பினால்‌ நனைத்தல்போலப்‌ 
பொருந்தாதது என்றபடி: 
ஈடு, 1. 3. 8.] 


* அசஞ்சுரிப்படுத்தல்‌ - குறைத்‌ 


தல்‌, [ஈடு, 8. 2. 2.] 


அகஞ்சுரிப்படுதல்‌ - குறைதல்‌; 


ஸங்கோசப்படுதல்‌. [ஈடு, 
1. 4.2.] 


அகடு-வயிறு; [அகடுற முக 


டேறிப்‌ பீலிமாமயில்‌ HCH 
செயும்‌: பெரியதிரு. 1.7.1.) 
நடு. 


*அகப்படைை - அந்தரங்க 


பரிகரம்‌. [அகப்படை 
யென்று மிடுக்கராயிருப்பா 
ரைக்‌ கூட்டிக்‌ கொண்டு; 


ஈடு, 10. 1. ப்ர.] 


| அகம்‌-சித்தம்‌; நெஞ்சு; உள்‌; 


*அக்காரவடிசில்‌ - சர்க்கரைப்‌ 
பொங்கல்‌. [அக்காரவடிசில்‌ | 


சொன்னேன்‌: BTUs A. 


9. 6.] 


அக்கிராமியம்‌ - வெளிப்படை | 


யாய்ப்‌ பச்சையாகச்‌ சொல்‌ 


| 
| 
| 


லாது மறைப்பது. (அவை | 


யல்‌ கிளவி) 

அக்கு - எலும்பு [அக்கும்‌ புலி 
யினதளுமுடையார்‌: பெரிய 
திரு, 9. 6. 1.] சங்கு 
மணி.  [அக்குவடமுடுத்‌ 
தாமைத்தாலி பூண்ட 
அனந்தசயனன்‌: பெரியாழ்‌. 
1. 7. 2.] 

அக்குமணிவடம்‌ - சங்குமணி 
வடம்‌. 

அக்நிநாஸிஞ்சேத்‌ போலே- 
அஸங்கதம்‌, [நருப்‌ 


இடம்‌; விலக்ஷ்ணதாந்யம்‌; 
பாபம்‌; மரம்‌; மலை; நான்‌; 
[அஃகம்‌ வகுத்துக்‌ கொண்‌ 
டிருந்தேன்‌: பெரியாழ்‌ : 5.1. 
5.] ஏழாம்‌ வேற்றுமைச்‌ 
சொல்லுருபு; வயிறு. [aye 
னா ர வுண்பனென்றுண்டு; 
2-ஆம்‌ திருவந்‌. 22.7 


| அகம்படி-அந்தரங்க நியாம்‌ 


யர்‌; அணுக்குத்‌ தொண்டு 

புரிவோர்‌; உள்ளிடம்‌. [திரு 
வயிற்றினகம்படியில்‌ 

em பெரியதிரு: 11. 6. 
J 


| அகம்படியர்‌-நிர்‌ வா ஹிகள்‌; 


அபிமானிகள்‌ ; அந்தரங்கர்‌. 
[அகம்படியர்‌ கிளர்ந்தால்‌ 
அரசனாலும்‌ அடக்கப்‌ 
போகாதிறே: திருப்பா, 4, 
வியா.] 


அகம்படி வைத்த அரசு-அந்த 
ரங்க நியாம்யர்‌ அமைத்த 
அரசு. [அகம்படி வைத்த 
அரசாயிருக்குமங்கு: ஈடு, 
5. 8.2.] 

அகமடை-உள்மடை. 

அகமர்த்தம்‌-ஆத்மா. 


அகமொடுக்கு- முட்டுக்கோல்‌; | 


கொள்கொம்பு. 
அகலம்‌- நிலம்‌; (பூமி) பரப்பு; 


மார்பு; இடம்‌; ஏழனுருபு; 
[பெண்ணகலம்‌ 


வயிறு; ஸங்கற்பம்‌. 
[பேரகலத்துள்ளொடுக்கும்‌ 
பேராரமார்பனார்‌ ஓரகலத்‌ 
துள்ளதுலகு: 3-ஆம்‌ 
வந்‌. 43] 
அகவலைப்படுத்தல்‌-வலையிலஃப்‌ 


படுத்தல்‌; அகவலை-வலைக்‌ | 


குள்ளே; அகவிய(நெடிய) 
வலை. [ஈடு, 6. 2-9.] 
அகவாய்‌-மனம்‌, உள்ளிடம்‌. 
அகவி-அதக்கி. (நெருக்கி) 
அகவுதல்‌-மயிடல£ லித்தல்‌; 
அழைத்தல்‌; நெடிதாதல்‌, 
அகழ்ந்து போடுகை-களை ந்து 
போடுகை. 
அகற்றுகை-விடுகை; 
தாக்குகை. 
அகி-இரும்பு; ஒருவகை மரம்‌; 
> பாம்பு, 
அகிஞ்சனன்‌-வறியன்‌; ஸாதந 
மில்லாதவன்‌. 
அகிஞ்சித்கரம்‌-பயனற்றது. 
அகுகை-புறப்பட விடுக; 
ஆடுகை., 


பரவிய 


காதற்‌ | 
பெரிது: 3-ஆம்‌ திருவந்‌.54.] | 


திரு | 


| அகைப்பு-எழுகை; மேன்மை. 
[அகைப்பில்‌ மனிசரை: 
4-ஆம்‌ திருவந்‌. 38.] 

அங்கண்ணன்‌ - இளகின 
நெஞ்சை உடையவன்‌; 
[பந்தக கர்மங்களிலே பிர 
வர்த்தியாநின்றாலும்‌ அங்‌ 
கண்ணனாய்க்‌ கொண்டு 
நிஷேதிக்கமாட்டாதே நிற்‌ 
கும்‌: ஜிதந்தை. 3. வியா.] 
அழகிய ஸுலபன்‌ ;அழகிய 
கண்களையுடையவன்‌; 
[அங்கண்ணனப்பூச்சி 
காட்டுகின்றான்‌: பெரியாழ்‌. 
2. 1. 8.] அதிசபலன்‌. [அங்‌ 
கண்ணனுண்ட என்னா 
ருயிர்க்கோதிது: திருவாய்‌. 

| 9.6.6.) 

| அங்கம்‌ - அவயவம்‌; வடிவம்‌; 

| அடையாளம்‌. 


* அங்கன்‌ - மகன்‌. [அங்கற் 
கிடரின்றி; 3-ஆம்‌ திருவந்‌. 
65.] 

அங்காடிபாரிக்கை - பருத்தி 
போடுகிறதற்கு முன்னே 
புடைவைக்குப்‌ பணம்வாங்‌ 
குகை; கடை பரப்பி விற்கப்‌ 
urn & & wv; மனக்கோட்‌ 
டை கட்டுதல்‌. [கொம்‌ 
பது பருத்தியாக அங்காடி 
பாரித்து: ஈடு, 9. 7. 5.7 

அங்காந்து - வாயைத்திறந்து. 


[அங்காந்தவன்‌ காண்மி 
னின்றாய்ச்சியரால்‌: பெரிய 
திரு. 10. 2.1.7 


அங்காழி - மெல்லிய மொழி. 
. அங்கி - நெருப்பு; சட்டை. 


* அங்கிட்டு - அங்கே, [ஈடு, | அசனி - வச்சிரம்‌; இடி. 

2. 8.11.] | அசிர்ப்பு-ஸந்தேஹம்‌. 
அங்கோலம்‌ - அழிஞ்சில்‌ மரம்‌. | அசுக்காட்டுகை - அனு 
அச்சம்‌-பயம்‌. கரிக்கை, 
அச்சன்‌ - அச்சுதன்‌; ஐயன்‌ ; | அசுணமா - ஒரு பக்ஷிவிசே 


ஸ்வாமி, ' ஷம்‌, [இசை இன்பம்‌ நுகர்‌ 
அச்சில்லாக்காசு - முத்திரை வது; விலங்கு என்பதும்‌ 

இல்லாத காசு: செல்லாக்‌ உண்டு. ] 

காசு, அசும்பு-அசறு. [ சேறு. ] 


அச்சு - ஒரே மாதிரி இருத்‌  அசுழம்‌-நாய்‌. 
தல்‌; உயிரெழுத்து. [ஈடு, | அசூயை-பொறாமை; தனக்கு 
5. 4. 7] ஹிதம்‌ சொன்னவனுடைய 
ee - அச்சடித்தவை உத்கர்ஷம்‌ பொறாமை. 
களைக்‌ கோத்துக்‌ sued - வ்யயம்‌; ௪ 
த ணம்‌: [ப்‌ கும்‌ a டைச்‌ெ es 
பா. 7. afwir.] C A 
é கத்‌ A : நரசை, நிரையசை எனச்‌ 
அச்சோ- இரக்கத்தைக்‌ குறிப்‌ செய்யுளில்‌ வரும்‌ உறுப்‌ 
பது; ஆச்சரியத்தைக்‌ புக்கள்‌. 
© 2 2 aah on அசைகை-நசையாலேவிடவும்‌ 
See அணைத்துக்‌ மாட்டாதே ப்ரவர்த்திக்க 
ன்படி. அழைப்பது. வும்‌ மாட்டாதே இருக்கை; 
அசங்கதம்‌-பொய்‌; பொருத்த ஸஞ்சரித்தல்‌. [என்தலைமே 
மற்றது. லசைமின்கள்‌: திருவிருத்‌. 
அசம்‌-மூவாண்டு நெல்‌; ஆடு; | 31.] 
பிறப்பற்றது. அசைந்திடுகை-இளைக்கை, 
அசல்‌- அன்னியம்‌. அசையிடுதல்‌ - அனுபவித்தல்‌. 
அசல்‌ பிள ந்‌ தேறிடுகை-ஒரு [மாடுகள்‌உண்ட இரையை 
மரத்தைப்‌ பிளந்து தெரி மீட்டும்‌ கொணர்ந்து மெல்‌ 
யாதபடி மற்றொன்றை | WSS கூறும்‌ இச்சொல்‌ 
யதில்‌ ஏறிடுகை; அந்யத்ர | பொதுவாக அனுபவித்த 
(மற்றோரிடம்‌) பெயர்ந்‌ | க்‌ குறித்தது.] 
தேறும்படி பண்ணு கை. | அசைவற - பயம்‌ இல்லாமல்‌. 
[ஈடு, 1.3.8. அர்ச்சிராதி | அசைவிக்கை - பின்னிட்டோ 
1. ப்ரகரணம்‌. ] டப்‌ பண்ணுகை. 
அசலிட்டு-வேறுபடுத்தி. 
அசலிடுகை-எசுவரனைவீட்டுச்‌ 
சரமாவதியிலே போகை, 
4 


அசைவு-சலனம்‌; ஸங்கோசம்‌, 
[பழைய நிலைமையை இழந்‌ 
ததால்‌ ஓடுங்குதல்‌. 


இளிவே யிழவேயசைவே: 
தொல்காப்‌. பொரு. 253] 

அஞ்சம்‌-அன்னம்‌. (ஹம்ஸம்‌) 

அஞ்சல்‌-சரணம்‌; பயப்படுதல்‌. 
[ அஞ்சல்‌-எதிர்மறைவியங்‌ 
கோள்‌. அபயமளித்துச்‌ 
சரணாதலுக்கு ஆகிவந்தது. 
அ Ch ச லஞ்சலென்கிலாத 
ஆண்மை யென்ன ஆண்‌ 
மையே: கம்ப. பால. ] 

அஞ்சலி - பேதை ; ஆவல்‌ ; 
கும்பிடுகை, 

அஞ்சனம்‌ - கண்ணுக்கிடும்‌ 
மை; குற்றம்‌, 

அஞ்சனி-காயா;[ நாணற்புல்‌. ] 

அஞ்சு - ஐந்து. [அஞ்சிலறி 
யாதார்‌ ஐம்பதிலும்‌ தாமறி 
யார்‌: ஆர்த்திப்பிர. 38.7 

அஞ்சுகை -பயப்படு ௧; 
நசிக்கை. 

அட்டசோறு-சமைத்த சோறு. 

அட்டல்‌- ஜலமிச்ரமாகப்‌ 
புசிக்கை; (நீரோடு உண 
வருந்துகை)  தீர்த்ததா 
நம்‌. (தண்ணீர்‌ வழங்கல்‌) 

அட்டம்‌-பக்கம்‌, [அர்ச்சிராதி, 
3 - ஆம்‌ப்ரக,] 

அட்டாலை- துர்க்காவரண மண்‌ 
Lub, (கோட்டை மதிலின்‌ 
மேலுள்ள மண்டபம்‌) 

அட்டி-போஜநம்‌. (அஷ்டி) 

* அட்டை- நீரிலுள்ள ஒருஜந்து. 
[ ஆக்கமுண்டேல்‌ அட்டை 
கள்‌ போற்சுவைப்பர்‌: திரு 

., வாய்‌. 0. ale 2.7: 


அட-கீழ்மகனை நோக்கித்‌ தன்‌ 
பெருமை தோன்றக்‌ கூறும்‌ 
சொல்‌. 

அடக்கம்‌-அஃகுதல்‌;மன த்தை 
அடக்குதல்‌. 

அடங்க-எல்லாம்‌. 

அடங்கட்டல்‌ - பட்டங்கட்டல்‌; 
அள்ளுக்கட்டல்‌.[அள்ளுக்்‌ 
கட்டலாவது பெட்டி முத 
லியவற்றை இறுக்குதல்‌. ] 

அடங்கலர்‌-சத்துருக்கள்‌ . 

அடம்‌-பொல்லாங்கு; . பிடிவா 
தம்‌. 

அடம்பு-அடப்பம்‌ பூ. [பெரிய 
திரு. 6. 7. 9.7 

அடர்த்தல்‌-மேலிடுதல்‌; நெருக்‌ 
கல்‌. [ஆர்க்கடலாம்‌ செவ்‌ 


வேயடர்த்து: பெரியதிரு 
வந்‌. 69.] 
அடல்‌ - மிடுக்கு; யுத்தம்‌; 


கொல்லுகை; பகை; பாதித்‌ 

தல்‌; சமைத்தல்‌. 
அடலை - வெண்பொடி; சாம்‌ 

பல்‌; போர்‌. : 
அடி-ஐசுவரியம்‌; பாதம்‌, 


அடிக்கழஞ்சுபெறுதல்‌ - மிக்கு 
மதிக்கப்‌ பெறல்‌. 


[ஒரு அடிக்குக்‌ கழஞ்சு 

பொன்‌ பெறுதல்‌, ] 
அடிக்கழிவு- தப்பு. 

[ஈடு, 6. Re 6.] 
அடிக்காட்டுகை - அள்ளிப்‌ 
்‌ பிடிக்கை. 

*அடிக்குடில்‌ - அடிமைப்பட்ட 
குடும்பம்‌. [அடியோங்க 


ளடிக்‌ குடில்‌: திருப்பல்‌.10.]7 


அடிக்கொதித்தல்‌ - அடிச்சுடு | அடிப்பற்றின - ஸாரமான்‌. 
தல்‌, | [4. 6. 9. ஈட்டில்‌ ““அடிப்பற்‌ 
அடிக்கொள்ளுதல்‌- அடிக்‌ | நின மருந்தன்றோ£” என 
கோலுதல்‌. (ஆரம்பித்தல்‌) | USS or ள து. திருவடி 
ee ne | கணப்‌ பற்றின மருந்து என்‌ 
அடிக்கோலுதல்‌- ஆரம்பித்தல்‌. | றும்‌, ஸாரமான மருந்து 
[அடிக்கோலி ஞாலத்தாள்‌ | என்றும்‌ அதற்கு இரண்டு 
பின்னும்‌ நலம்‌ புரிந்ததென்‌ பொருள்கள்‌ கூறுவர்‌. | 
கொலோ: 2-ஆம்‌ திருவந்‌. | அடிமலர்‌ - அடித்தாமரைப்‌ பூ. 
82.] ; _ | அடியறிவார்‌ - உற்பத்தி மூலம்‌ 
அடிகொட்டுககை - காற்‌ அறிந்தவர்‌. (காரணமறிந்‌ 
பிடிக்கை. [நாய்ச்சி. 4.1.] | தவர்‌) 
அடிச்சி - வெள்ளாட்டி. | *அடியனேன்‌ - அடியேன்‌. 
அடிசிற்பானைபோலே - பற்றுப்‌ | [அடியனேனும்‌ வந்தடியி 
பானை போலே: அதாவது | ணேயடைந்தேன்‌: பெரிய 


பற்றறாதேயிருக்கை. திரு. 5. 8. 3.7 
அடித்தூண்‌ - இலக்குக்‌ குறி அடியாட்டி - வெள்ளாட்டி. 
மிட்ட எல்லை; அடிமரம்‌. | அடியுடைமை-மூலதனம்‌; ப்ரா 
அடித்தூறு - அடிக்கட்டை, | தான்யம்‌. 

: > . | அடியுடையார்‌ - வடிஸம்‌ 
அடித்தேறு - அதியாயம்‌. | பல த்தர ந 
அடிதூறு-பாதரேகை ;மரவடி . முடையார்‌. 

[நிழலுமடிதாறு மானோம்‌: அடியுறை - திருமுன்‌ காணிக்‌ 
பெரிய திருவந்‌. 31.] கை. [எம்பெருமானுக்‌ கடி 
அடிதொழுகை - வணங்கி வழி யுறையென்று: பெரியாழ்‌, 
படுகை. | 48.9.7 
அடிநிலை - பாதுகை. அடியொற்றுகை - அனுஸரிக்‌ 


[அடிநிலை யீந்தானைப்‌ கை. (பின்பற்றுதல்‌) 
பாடிப்‌ பற: பெரியாழ்‌,  அடிவீழ்ச்சி - திருவடிகளிலே 


3.9.6.] விழுந்து வணங்கல்‌. 
அடிப்பட்ட - ஸாராம்சமான; ! [அடிவீழ்ச்சி விண்ணப்‌ 

கீழ்ப்பட்ட. பம்‌: நாய்ச்சி. 8. 7.] 
அடிப்பாடு - வழி; [போட்கன்‌ — ' அடுக்கும்‌-தகும்‌. [ஈடு, 1.2. 

மிதித்த அடிப்பாட்டில்‌: Wd 


நாய்ச்சி.13.5.] உறுதி நிலை, அடுகு - அடுக்குச்சட்டி. 
[ஈடு, 63.3.] வரலாறு , அடுகுவளம்‌ - அடையவளைந்‌ 
[திருநெடுந்‌. வியா.] தான்சிறப்பு:நாநா பதார்த்த 


ஸஹிதமான 
பொருள~ளோடுகூடிய) 
சிறப்பு; அடுக்குச்சட்டி; 
நல்ல போஜநம்‌. 
அடுகை - சமைக்கை; வெல்‌ 
லுகை;தண்ணீம்‌ வார்க்கை; 
இடுகை. 
அடுசோறு-சமைக்கும்‌ சோறு. 
அடுசரம்‌-கொலையம்பு. 
*அடுத்தேறு - அதிகம்‌, [ஈடு, 
3.8.9.] 
அடுதல்‌-பாதித்தல்‌; 
தல்‌. 
அடை-விசேட ண ம்‌: (அடை 


சமைத்‌ 


மொழி) ஓலை;இலை; (இதழ்‌) | 


கனம்‌. 
அடைகட்ட-பட்டங்‌ கட்ட. 
அடைகுவளம்‌- அடைய 


வளைந்தான்‌ சிறப்பு. 
அடைகொடுபாழ்போக்குகை - 


பூசை கொண்டு Ms | 


விடுக; அடைக்கலம்‌ 
கெண்டு கைவிடுகை. 
[ஈடு, 5. 10. 5.] 
*அடைத்தேற்றல்‌- மேட்டு 
மடை; ஆகந்துகம்‌; இயல்‌ 
பாயன்றி இடையே வந்‌ 
தது. [ஈட] 
அடைப்புண்ணும்‌ -அந்தர்ப்‌ 
பூதமாம்‌. (உள்ளடங்கும்‌) 
[ஈடு; 1.1.4.7 
அடைபுடை - அஹோராத்ரம்‌; 
[அல்லும்‌ பகலும்‌: பெரிய 
திரு. 4.7.3. வியா.] 
அடைமதிட்படுத்தல்‌ - அடைத்‌ 
து அமிழ்த்துதல்‌. [பதிற்‌ 
pil. 16- உரை] 


பல்வகைப்‌ : 


அடைய-பரிக்ரஹிக்க; (கைக்‌ 
கொள்ள) முழுவதும்‌. 

அடையார்‌ -சத்துருக்கள்‌. 

அடைவுசொல்‌-பிராஸம்‌. 

அடைவு-ஸம்பந்தம்‌; முறை; 
யோக்கியதை. [ஞானத்‌ 
துக்கு அடை வில்லாத 
சதுர்த்த வர்ணத்திலேபிறந்‌ 
தார்‌: ஈடு, அவ. ] 

அண்டம்‌-முட்டை ; ஆகாசம்‌; 
பரமபதம்‌; பூமி; புழுகு சட்‌ 
டம்‌, 

அண்டர்‌-தேவர்‌; இடையர்‌. 

அண்டை-ஸமீபம்‌; வரம்பு. 
[அண்டை கொண்டு 
கெண்டை மேயும்‌: திருச்‌ 
சந்‌. 47.] 

* அண்டைகொள்ளுதல்‌- துணை 
கொள்ளுதல்‌. 

அண்ணணித்து- மிகவும்‌ பக்‌ 
கத்தது. 
[அண்ணணித்‌ தூரா 
யின்‌: கலித்தொகை. 15.8. 
36.] 

அண்ணல்‌- ஸ்வாமி; முல்லை 
நிலத்‌ தலைமகன்‌. 
[தொல்காப்‌,அகத்‌. சூ, 20. 
நச்சி. உரை]. -- 

அண்ணாத்தல்‌- மேலே பார்த்‌ 
தல்‌; வாய்‌ திறத்தல்‌. 
[ அண்ணாந்திருக்கவேயாங்‌ 
கவளைக்‌. கைப்பிடித்த; 
நாய்ச்சி. 11. 94] 

அண்ணிக்கை-ரஸ்ய்‌ 'பத்ரர்த்‌ 
தத்தைக்‌ கண்டால்‌ நாவில்‌ 


நீரூறுகை;தித்திதீதல்‌,'*:3- 


[அண்ணிக்கு மமுதூறும்‌: 
கண்ணிநுண்‌. 1.7 

அண்ணிமை-ஸமீபம்‌. 

அண்ணினமை.. கிட்டினமை, 

அண்ணுதல்‌-கிட்டுதல்‌. 

அணங்கு-தெய்வமகள்‌ ; விருப்‌ 
பம்‌; காதல்‌ நோய்‌; அழகு. 

அணங்குகை- நோவுபடுகை. 

அணர்‌ - ச்மச்ருப்ரதேசம்‌, 
மீசை முளைக்கும்‌ இடம்‌. 

அணவல்‌-அணுகுதல்‌; புல்லு 
தல்‌. [செறிமண மாடக்‌ 
கொடிகதிரணவும்‌ திரு 
வெள்ளியங்குடி ய து G ou: 
பெரிய திரு. 41. 2. 4.7 

* அணன்‌-பெொருந்தியவன்‌. 
[சீரணனையேத்தும்‌ திறம்‌: 
நான்முகன்‌, 67.] 

அணா - போக்யவஸ்துவில்‌ 
ஸம்சயம்‌. 

அணாவாய்த்து- போக்யவஸ்து 
வைப்‌ பிரீதியாலே தொட 
வும்மாட்டாதே விடவும்‌ 
மாட்டாதே சபலத்தைப்‌ 
பண்ணுை அணை 
விநோதம்‌. [அணா வாய்த்‌ 
துக்‌ காலங்கழிக்க:ஈட௫ு.1.5. ] 

அணார்‌-ஸாஸ்நா: மிருகத்தின்‌ 
கழுத்தில்தொங்கும்‌ ஆடு 
சதை.[சென்றணார்‌ சொரிய: 
பெரியாழ்‌, 3. 5. 8.7 

அணி - அணிவகுப்பு: பந்தி 
பந்தியாக வகுக்கை; [ 4. 6. 
1. ஈடு] ஆபரணம்‌; அழகு; | 
அலங்காரம்‌. 


அணி கலங்க-ஓலக்கம்‌ குலைய. | 


அணிகலன்‌-ஆபரணம்‌. 


அணிலம்‌-அணில்‌. [சலமிலா 
அணிலம்‌: திருமாலை 27.7] 

அணுக்கன்‌-குடை; [அணுக்‌ 
கனிட CG ou so uw: 4. 
6.2 ஈடு] அந்தரங்கன்‌. 
[அவ்வவ்விடம்‌ புக்கவ்வா 
யர்பெண்டிர்க்கணுக்கனாய்‌: 
பெரியாழ்‌. 3. 2. 5.] 

அணுகுகை-கிட்டுகை, 

அணுக்கடித்‌ து-அந்தரங்கத்‌ 
தைப்‌ பாவித்து. 

அணை-மெத்தை; கரை. 

அத்தம்‌-மறை பொருள்‌ ;ஹஸ்த 
நக்ஷத்திரம்‌. 
[அத்தத்தின்‌ பத்தா நாள்‌ 
தோன்றிய அச்சுதன்‌: பெரி 
யாழ்‌. 1. 2. 6.] 

* அத்தலைப்பட்டு-அங்கேபோய்‌. 
[ஈடு; 9. 8. ப்ர.] 

அத்தன்‌-சேஷீ; சுவாமி; மறை 
பொருள்‌ அறிவிப்பவன்‌. 
[அறியாதன அறிவித்த 
அத்தா: திருவாய்‌. 2. 3.2.] 

அத்தாணி-அருகிருப்பு; அந்த 
ரங்கம்‌. 
[அத்தாணிச்‌ சேவகமும்‌; 
திருப்பல்‌. 8.] 

அத்திரம்‌-அஸ்‌ திரம்‌; (எறி 
படை) குதிரை; கழுதை; 
வேர்ப்பு. 

அத்திரி - ஒட்டகம்‌; கழுதை; 
மலை; விண்‌; பரி; கணை; ஒரு 
முனிவர்‌, 

அத்து-ஒரு சாரியைச்‌ சொல்‌; 
[ஈடு, 1-3.9.] சிவப்பு; அரை 
நாண்‌; ஓசை: ஆகுக, 
[அத்தி தன வுத்திபுரி 
யாள்‌: மெய்விரத. 12.] = 


8 


அத்தைப்பற்ற-அதைக்‌ காட்டி 
லும்‌. 
அத்தோட்டை - அதனோ 
டொத்த. 

* அதக்குதல்‌ - அடக்குதல்‌. 
[ மாவலியைக்‌ குறும்பதக்கி: 
பெரியாழ்‌. 4. 9. 7.] 

அதகன்‌ -மிடுக்கன்‌. 
[உறுதுயர்‌ தீர்த்த அதகன்‌: 
பெரியாழ்‌. 2. 1. 9.] 

அதர்‌-புழுதி; வழி. 

அதலந்தை-துன்பம்‌; நீர்‌ நிலம்‌, 

* அதவுதல்‌-அடர்த்தல்‌; [அத 
விப்‌ போர்யானை யொசித்து: 
2-ஆம்‌ திருவறந்‌. 89.] 

அதள்‌ -தோல்‌ [ புலியின்‌அதளு 
முடையார்‌: பெரிய திரு. 
Jp5O-gLe} 


அதனிலும்பர்‌-அதற்கு மேலே. | 


[திருவாய்‌.9.9.8.] 
அதிதேசம்‌-முன்னர்க்‌ கூறி 
யதை மற்றொன்றிலேற்றிக்‌ 


கூறுதல்‌. [ஈடு, 10. 10. 6.] 
அதிபோஜநம்‌-அளவு கடந்து | 


உண்ணல்‌. 


அதிர்ந்திருக்கப்‌ பெறாமை- | 
த்ருணீகாரம்‌. (அல க்ஷயம்‌ ' 


செய்தல்‌) 

அதிஷ்டிகை - பீடிகை. (முக 
வுரை) 

அந்தகன்‌ - யமன்‌; குருடன்‌; 


: கொல்லுகிறவன்‌. [இராவ 
ணாந்ததனை யெம்மானை,: 
பெரியதிரு. 2. 3. 7.7] 

அந்தகன்தண்ணீர்‌ என்னும்படி - 
யமன்‌ தீர்த்தப்ராயம்‌ என்‌ 
னும்படி. [வெவ்விய அந்த 


கனும்‌ குளிர்ந்தவனாய்த்‌ 
தோற்றும்படி: ஈடு, 4. 8.8.7 
* அந்தகாலம்‌-மரண வேளை, 
[ஆர்‌ வினவிலும்‌ வாய்‌ திற 
வாதே அந்த கால மடை 
வதன்‌ முன்னம்‌: பெரியாழ்‌, 
4. 5. 3-] 
அந்தண மை -பிராம்மணத்‌ 
தன்மை. [குறிகொளந்த 
ணமை தன்னை ஒளித்திட்‌ 
டேன்‌: திருமாலை. 25.] 
அந்தணர்‌-பிராம்மணர்‌, 
அந்தப்புரபரிகரம்‌-பரிஜநம்‌. 
[இராணியின்‌ பணியாட்‌ 
கள்‌: ஈடு, 10. 10. 7.7 
அந்தம்‌-அழகு; கேடு; முடிவு; 
கஸ்தூரி; அவகாசம்‌; 
இடைவெளி; ஆகாசம்‌; 
நடு; அபாயம்‌; துக்கம்‌. 
| * அந்தரஜாதி-தேவர்‌; ஹீந 
ஜாதி; [இந்த அந்தர ஜாதி 
களைத்‌ தன்னுடனே: ஈடு, 
7. 4.5.] ஆகாசத்திற்பிறக்‌ 
| கும்‌ காற்று, [அந்தர ஜாதி 
' காலிலே துகையுண்பதே: 
கால்‌-காற்று, ஈடு, 1. 4.7] 
| அந்தரப்பட்‌ டு -அநர்த்தப்‌ 
பட்டு. 


அந்தரப்படுதல்‌- அர்த்தப்‌ படு 
தல்‌. 
அந்தரம்‌-அவகாசம்‌; இடை 


வெளி; ஆகாசம்‌;அபாயம்‌; 

நடு; துக்கம்‌, 
அந்தரி-துர்க்கை. 

[அந்தரி சூட்டக்‌ கனாக்‌ 

கண்டேன்‌: நாய்ச்சி. 6.3. J 


அந்தலை- அநந்விதபாஷணம்‌. | 
(இயைபில்லாத பேச்சு.) | 
அந்தி-சந்திவேளை:[அந்தியம்‌ | 
போதில்‌ அரியுருவாகி யரி 
யை யழித்தவனை: திருப்‌ | 
பல்‌. 6.] ஸந்தியாவந்தனம்‌; | 
[அந்தியாலாம்பபனெங்கன்‌: 
1-ஆம்‌ திருவந்‌.33. [இரவு; 
[அந்தி காவலன்‌: பெரிய | 
திரு. 8.5.1.] செவ்வானம்‌. | 
[அந்திபோல்‌ நிறத்தாடை | 
யும்‌: அமலனாதி. 3. ] 
அந்தித்தல்‌-பொருந்துதல்‌. 
அந்திமஸ்மிருதி-சாகும்‌ தறு 
வாயில்‌ பகவானை நினைத்‌ 


தல்‌. [அந்திம ஸ்மிருதி | 
யமீல்லையாகில்‌ ஆதிபரத 
னைப்போலே மானாதல்‌ | 


மரையாதலாமித்தனை: ஈடு, 
க்‌. 1. 10.] 

அந்தை-ஓஒருவகை நிறை. 

அந்தோ-உவகைக்‌ குறிப்பு; 
இரக்கக்‌ குறிப்பு. 
[அந்தோ வென்னாருயிரே: 
பெரியதிரு. 7. 2. 6.] 

' அநாதன்‌-தனக்கு மேற்பட்ட 
நாதனில்லா தவன்‌. [ஞாலம்‌ 
விழுங்கும்‌ நாதனை: திரு 
விருத்‌. 79 ] 

* அப்பணை- ஆணை. 

அப்பர்‌-ப்ரகிருதி. (ஸ்வபாவம்‌) | 
[பப்ப அப்பர்‌ மூத்த 
வாறு: பெரியதிரு. i. 2.7. 
பெரியவர்‌ என்னும்‌ | 
பொருளே ஏற்புடைய | 
தெனத்‌ தோற்றுகிறது. | 
“மூப்பை 


ப்ரகிருதியாக்கி | 
அதிலே மூத்த படியாக | 


10 


வாயிற்றுச்‌ சொல்லுவது”* 
என்ற வியாக்கியாந ஸ்ரீ 
ஸூக்தியில்‌ வந்த ப்ரகிருதி 
என்னும்‌ சொல்லைக்கண்டு 
அதே பொருளாக ப்ரமிக்‌ 
கப்பட்டுள்ளது. 

“அப்பர்‌ (பெரியவர்‌) மூத்த 
வாறு” என்ற சொற்களின்‌ 
நயத்தைக்‌ கொண்டு ஏனை 
யோரைப்‌ போலே இள 
மையிலீருந்து முதுமையு 
GS, பிறப்பிலேயே இயல்‌ 
பாகப்‌ பெரியவராயுள்ளவர்‌ 
மேலும்‌ மூத்தவாறு என்‌ 
பதே வியாக்கியானத்தின்‌ 
சுவைப்பொருள்‌. அப்பர்‌ - 
பெரியவர்‌ என்ற பொரு 
ளதாதலை “அப்பரே என 
அவரும்‌அடியேனென்றார்‌”' 
என்ற பெரிய புராணத்‌ 
தாலு OWNS. திருநாவுக்கரசு 
சே. 182.] 

அப்பன்‌-தகப்பன்‌; உபகரிப்ப 
வன்‌; SIT OTL Hoo, 

அப்புத்தட்டுகை - யுத்தத்திலே 
உகளித்துத்‌ துடை தட்‌ 
டுகை; தோள்‌ தட்டுகை, 
[ஈடு, 5. 4. 7.] 

* அப்பூச்சிகாட்டல்‌ - கண்ணை 
இறுத்‌ துக்‌ கொள்ளுதல்‌; 
சங்கு சக்கரங்களைக்‌ காட்‌ 
டல்‌. 

அபதானம்‌- பூர்வவ்ருத்தம்‌; 
(முன்பு நடந்த செய்தி) 
கபளம்‌. 

அபயம்‌- அச்சமின்பை; 
அடைக்கலம்‌. 

அபரம்‌-பின்பக்கம்‌, - 


அபலாப ம்‌-அபஹ்நவிக்கை. 
[மறைக்கை] 

* அபவர்க்கம்‌- முக்தி, 

அபவரகம்‌-அரங்கு; திருவுண்‌ 

்‌ ணாழி முதலான ப்ரதக்ஷி 
ணம்‌. 

அபக்ஷதர்மம்‌-ப்ரகரண விருத்‌ 
தம்‌.(ப்ரகரணத்துக்கு 
முரண்பட்டது.) 

அபாச்ரயம்‌-ஆரச்ரயம்‌. (சார்பி 
டம்‌) 


* அபிசரித்தல்‌ - மந்திரப்ரயோ | 


கத்தால்‌ பிறருக்குத்‌ தீங்கி 
ழைத்தல்‌. [சத்துருக்கள்‌, 
கிடந்தவிடமறிந்து அபிச 
ரிக்கும்படி கொடி கட்டிக்‌ 
கொண்டு கிடக்க 
வேணுமோ: ஈடு, 8. ] 
அபிமதவிஷயம்‌ இருந்த இடத்‌ 
தில்‌ தண்ணீரென்று புகுருமா 


ஸ்திரீ (காதலி) 
இடத்திலே 
வேணும்‌ என்று வியா 
ஜத்தையிட்டு [பருக நீர்‌ 


இருந்த 


வேண்டும்‌ என்றுசொல்லிக்‌ அம்ம - 


' கொண்டு] புகுமாபோலே, 
அபியுக்தர்‌-ஸர்வஸம்மதர்‌. 
[யாவரும்‌ ஓப்பும்‌ அறிஞர்‌. ] 
அபிஸந்தி- அபிப்பிராயம்‌; ஆச 
, யம்‌; பாவம்‌. 
அபிஸரிக்கை-கா முகன்காமி 
Of WI GOT டைக்குத்‌ தானே 
வருகை, 
அம்‌-அழகு. - 
அம்பணத்தி-துர்க்கை. . ££ 


 அம்புதம்‌ - மேகம்‌; 


அம்பரம்‌ - கடல்‌ ; புடைவை § 
ஆகாசம்‌. 


அம்பலம்‌-சாவடி. ; தர்மச்‌ 
சாவடி; நிந்தை; [பழிச்‌ 
சொல்‌] 


அம்பு-கணை; நீர்‌; புயல்‌. 
[மழை பொழியும்‌ மேகம்‌] 

* அம்பறுத்தெய்தல்‌ - அம்பைத்‌ 
தூணியினின்றும்‌ வாங்கி 
யெய்தல்‌.[ அம்பறுத்தெய்ய 
வேண்டும்படி. விவாதம்‌ 
ப்ரஸ்துதமான ஸமயத்‌ 
திலே: ஈடு, 1. 2. 7.] 

தாமரை. 
[ அம்புசம்‌என்பது அம்புதம்‌ 
ஆயிற்று; வியாசர்‌ வியாத 
ரானது போலே. ] 

அம்புதி-கடல்‌. 
அம்புயம்‌-தாமரை; 
பொதி, 


புட்டில்‌; 


| அம்புராசி-கடல்‌. 
போடல்‌ - இஷ்டையான | 


தீர்த்தம்‌ | 


Hi 


* அம்புலி-சந்திரன்‌. 

* அம்புலிஅம்மான்‌-௪ தந்திரன்‌. 

அம்‌ போதி-கடல்‌;கால்‌; 
(காற்று) பாட்டின்‌ அருத்‌ 
தம்‌. 

இரக்கக்‌ குறிப்பு, 
[அம்ம! ஓ! கொடியவாறே: 
திருமாலை, 37.] அசைசச்‌ 
சொல்‌. 

அம்மணவன்‌-சமணன்‌. 

அம்மணி-அரைமடி., 
[ நின்ன ம்மைதன்‌ அம்மணி 
மேற்கொட்டாய்‌ சப்பாணி: 
பெரியாழ்‌.1. 6. 3.7 மதிப்பிற்‌ 
குரிய மாதர்‌. 

அம்மனே-அம்மே ! வியப்புக்‌ 


[உடைந்ததும்‌ pes. 
மத்துக்கே அம்மனே: | 
ஆம்‌ திருவந்‌. 28.] க்‌ | 
குறிப்பு. [அம்மனே அப்‌ | 
பூச்சி காட்டுகின்றான்‌: பெரி | 
யாழ்‌. 2. 1. 1.] 
அம்மனை-ஸ்வாமிநி; தலைவி. | 
[சுவர்க்கம்‌ புகுகின்ற அம்ம 
னாய்‌: திருப்பா. 10.7 
தாய்‌. [அம்மனைமார்‌ காணி 
லொட்டார்‌: நாய்ச்சி. 3. 3.] 
அம்மா-ஸ்வாமீ! அதிசயக்‌ 
குறிப்பு; உவப்புடன்‌ கூடிய 
ஆர்வக்‌ குறிப்பு, 
[ அம்மாவென்னும்‌ ஆர்வச்‌ 
சொல்‌: பெருமாள்‌ திரு. 
9. 6.] | 
*அம்மை-தாய்‌; அழகு; அழகி 
யமை: [அம்மைத்‌ தடங் 
கண்‌ மடவாய்ச்சியரும்‌: 
பெரியாம்‌. 3. 5. 3.7 
அம்மைச்சுவடு- கர்ப்பவாஸம்‌. 
[அம்மைச்‌ சுவடோடே 
கூட அவன்‌ படிகளை அநுப | 
வித்துப்‌ பேோகாநின்றேன்‌ | 
என்கிறது. ] 
அம்மைநாயன்‌-தாய்‌ தகப்பன்‌. 
அம்மான்‌-பூர்ணன்‌; ஸர்வேசு | 
வரன்‌. 
அம்மான்பொடி - 
பொடி, 
[ நாய்ச்சி, 3. 4. வியா.] 
' அமஞ்சூழ்தல்‌- அமைத்துப்‌ | 
பரவுதல்‌; கீழ்ப்படுத்துதல்‌, | 
[அமஞ்சூழ்ந்தற விளங்கித்‌ | 


சொக்குப்‌. 


தோன்றும்‌: 2-ஆம்‌ திரு | 
வந்‌. 98.] | 
அமணக்‌ கூத்தாடுவது-உஜ்ஜை | 


யின்றி நிர்வாணமாகக்‌ கூத்‌ 


தாடுகை; அக்கிரமம்‌. [திரு 
மாலை 34. வியா.] 


அமணன்‌ தலையோடே -[போடும்‌ 
பழியெல்லாம்‌ ]நக்நனோடே - 


ஜைநனோடே. அதாவது 
பேோடும்‌ பழியெல்லாம்‌ 
ஜைநன்மீது விழுகை. 
“அதாவது ஒரு கள்ளன்‌, 
ஒரு பிராம்மணன்‌ கிருகத்‌ 
திலே கன்னமிட, அது 
ஈரச்சுவராகையாலே இருத்‌ 
திக்கொண்டு மரிக்க, அவ்‌ 
வளவில்‌ அவன்‌ பந்துக்கள்‌ 
வந்து பிராம்மணனைப்‌ 
பழிதரவேணுமென்ன, 
இரண்டுதிறத்தாரும்‌* ராஜா 
வின்‌ பாடே போக, அந்த 
ராஜாவும்‌ அவிவேகியுமாய்‌ 
மூர்‌ & கனு மாகையாலே 
“பிராம்மணா! நீ ஈரச்‌ 
சுவரை வைக்கையாலே 
யன்றோ அவன்‌ மரித்தான்‌; 
ஆகையாலே நீ பழி 
கொடுக்கவேணும்‌””என்ன, 


அவன்‌, ““எனக்குத்‌ தெரி 
யாது; சுவரை வைத்த 
கூலியாளைக்‌ கேட்க 


வேணும்‌”” என்ன, அவனை 
அழைத்து, “நீயன்றோ ஈரச்‌ 
சுவர்‌ வைத்தாய்‌; நீ பழி 
கொடுக்க வேணும்‌”என்ன, 
அவனும்‌, “தண்ணீர்‌ விடு 
கிறவன்‌ போரவிட்டான்‌, 
என்னாற்‌ செய்யலாவ 
தென்‌?” என்ன, அவனை 
யழைத்துக்‌ கேட்க, அவ 
னும்‌, “குசவன்பெரும்பானை 
யைத்‌ தந்தான்‌ ; அதனாலே 


நீர்‌ *ஏறிற்று” என்ன, அவ 
ஊையழைத்துக்‌ கேட்க, அவ 
னும்‌,““என்னால்வந்ததன்று; 
ஒரு வேச்யை போக வரத்‌ 
திரிந்தாள்‌ ; அவனைப்‌ பார்க்‌ 
கிற பராக்கிலே பானை 
பெருத்தது””என்ன , அவளை 
அழைத்துக்‌ கேட்க, அவ 
ளும்‌, “என்னாலன்று; வண்‌ 
ணான்‌ புடைவை தாராமை 
யாலே போக வரத்‌ திரிந்‌ 


தேன்‌”? என்ன, அவனை 
அமைத்துக்‌ கேட்க, 
அவனும்‌, “என்னா 


லன்று; துறையிற்‌ கல்லிலே 
ஓர்‌ £அமணன்‌ "வந்திருந்‌ 
தான்‌ ;அவன்‌ போகவிட்டுத்‌ 
தப்ப வேண்டிற்று” என்ன, 
அந்த அமணனைத்‌ தேடிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு வந்து, 
“நீயன்றே இத்தனையும்‌ 
செய்தாய்‌; நீ பழி கொடுக்க 
வேணும்‌?” என்ன, அவன்‌ 
8 மெளனி யாகையாலே 
பேசாதிருக்‌க, உண்‌ 
மைக்கு உத்தரமில்லை, என்‌ 
றிருக்கிறான்‌; இவனே எல்‌ 


லாம்‌ செய்தான்‌ என்று 
ராஜா அவன்‌ தலையை 
1௦யரிந்தான்‌. 


, மரிக்க-சாக, 2. ராஜாவின்‌ 
பாடே - அரசனிடத்திலே, 
3. போர - அதிகமாக, 4, 
ஏறிற்று - அதிகமாயிற்று, 5. 
பராக்கு - கவனக்‌ குறைவு, 
6. அமணன்‌ - ஜைநன்‌, 1. 
இருந்தான்‌-உட்கார்ந்தி 
ருந்தான்‌, 8.மெளனி- 
பேசாத விரதமுடையவன்‌, 


9. உண்மைக்கு உத்தர 
மில்லை-உண்மையிற்‌ குற்ற 
மிருப்பதால்‌, பதில்‌ இல்லை, 
10.அரிந்தான்‌-அறுத்தான்‌. 

அமணானை-மதம்‌ பிடித்த 
யானை; தனித்த யானை. 

| * அமணானைப்படுதல்‌ -ம தம்‌ 
| பிடித்த யானை போற்‌ கட்‌ 

டுக்கடங்காது திரிதல்‌. 

அமயம்‌-பொழுது. 

அமர்‌-யுத்தம்‌; யுத்தகளம்‌. 
[ஸமரம்‌] 

அமர்தல்‌-கிட்டுதல்‌; அணை 
தல்‌; பொருந்துதல்‌; இருத்‌ 
தல்‌. 

அமரர்‌-தேவர்கள்‌; நித்யஸூ 
ரிகள்‌. 

* அமரர்க்கரையன்‌ - இந்திரன்‌. 
[பெரியதிரு மொழி, 2.4.2.7 
* அமரர்கோன்‌ -இந்திரன்‌. [திரு 
வாய்‌. 10. 2. 6.] 


அமரல்‌- மிகுதி; 
பெருமை. 

அமரரும்‌ முனிவரும்‌-கைங்கர்ய 
நிஷ்டரும்‌, குண நிஷ்டரும்‌. 

* அமருலகு-தேவருலகம்‌ [அது 
வோ நன்றென்றங்‌ கமரு 
லகோ வேண்டில்‌: பெரிய 


பொலிவு; 


கிருவந்‌. 6. 7] 
அமலன்‌-ஹேய ப்ரத்யநீகன்‌. 
(குற்றமற்றவன்‌) [அமல 


னாதிபிரான்‌:அமலனாதி. 1.7 

அமலை-சோறு; உமை. (பார்‌ 
வதி) 

அமளி-ஆரவாரம்‌; கலகம்‌; 
படுக்கை. 

* அமானவன்‌-விரஜையாற்‌ 
றின்‌ அக்கரையில்‌ உள்ள 


13 


ஒரு நித்யசூரி. முக்தியடை | 


வோர்‌ அவரால்‌ தீண்டப்‌ | 


பெற்றதும்‌ ஸக்ஷ்மசரீரம்‌ 
நீங்கித்‌ திவ்வியரூபம்‌ ஏற்‌ 
கின்றனர்‌. [அமானவனும்‌ 


| அயல்‌-அசல்‌; 


நம்மைக்‌ கரத்தாலே தீண்‌ | 


டல்‌ கடன்‌:உபதேசரத்தின 
மாலை. 174. ] 
அமை-மூங்கில்‌[ அமாவாசை. ] 
அமைக்கும்‌-தெவிட்டும்‌, 
அழைத்தல்‌-சமைத்தல்‌; பக்குவ 
மாக்கல்‌; பொருத்தல்‌; 
வாய்த்தல்‌. 

" அமைத்திருத்தல்‌- பாரித்திருத்‌ 
தல்‌; வேண்டாதிருத்தல்‌. 
[பெரியதிருவந்‌. 48.] 

அமைதி - பொருந்து க; 
பொலிவு; பெருமை. 

அமைவு-சமைவு; பொருத்தம்‌. 

அய்ம்பால்‌-ஆண்பால்‌, பெண்‌ 


பால்‌, பலர்பால்‌, ஒன்‌ 
றன்பால்‌, பலவீன்பால்‌; 


(மகளிரின்‌) ஐந்து வகை 
யான கூந்தல்‌ முடி. 
அய்யம்‌-ஸந்தேஹம்‌; பிச்சை. 
அய்யர்‌-ச்ரேஷ்டம்‌. 
*அய்யன்பாழி-சாஸ்தா 
கோயில்‌. [அய்யன்பாழியில்‌ 
ஆனை போர்க்கு உரித்தா 
மன்றாயிற்று: ] 
அயம்‌-ஸந்தேஹம்‌; ர்‌; சேறு; 
குதிரை (ஹயம்‌); அடு 
(அஜம்‌); இரும்பு (அயஸ்‌). 
அயர்வு-மறப்பு; அறிவு கலங்‌ 
குகை. 
அயர்வெய்தல்‌-அறிவு கெடல்‌. 
[கனைப்படைதல்‌] 


(அன்னியம்‌) 
பக்கம்‌, 

அயல்‌ நிற்றல்‌-பிரிவுக்கு அஞ்சி 
விலகாது நிற்றல்‌. 
[அயல்‌ நின்ற வல்வினை 
யையஞ்சினேன்‌: 1-ஆம்‌ 
திருவற்‌. 57.] 
அயல்மலை-பெரிய மலையைச்‌ 
சார்ந்த சிறுமலை. [அயன்‌ 
மலையடைவது அது AH 
மமே; திருவாய்‌. 2.10.3. ] 

அயலார்‌-அன்னியர்‌; பகைவர்‌. 
[அயலார்‌ காணவிருந்தி 
லையே: 1-ஆம்‌ திருவந்‌.24.] 


| அயன்‌-(அஜன்‌ ) பிரமன்‌. 


அயனம்‌-ஆண்டிற்‌ பாதி; 
(உத்தராயணம்‌, தக்ஷிணாய 
நம்‌) வழி, 
அயில்‌-கூர்ம; இரும்பு; 
வேல்‌. 
“அர்ச்சாவதாரம்‌-திருமா லின்‌ 
ஹஜவகைநிலைகளில்‌ ப்ரதிமை 
யாயமைந்த நிலை. [செய்ய 
பரத்துவமாய்ச்‌ சீரார்‌..... 
அர்ச்சாவதார மெளிதென்‌ 
மான்‌;திருவாய்மொழிநூற்றந்‌ 
தாதி, 26.] 
அர்த்தவாதம்‌- ஸ்‌ து தி; [புக 
முரை] வெற்றுரை. [இவ்‌ 
விஷயத்தில்‌ அர்த்தவாத 
மில்லை; புறம்புள்ளவற்றில்‌ 
அர்த்தவாதமல்ல தில்லை; 
ஈடு; 3. 9. 2.] 
அரக்கர்‌-ராக்ஷ்ஸர்‌. [தீமனத்‌ 
தரக்கர்‌: பெரியதிரு. 4.3.5.7 
அரக்கல்‌-அடக்கல்‌; தேய்த்‌ 
தல்‌. [எண்ணெயைத்‌ 
தலையிலரக்கினான்‌. ] 


14 


அரக்காம்பல்‌-செவ்வாம்பல்‌. 

"அரக்கி - ராக்ஷ்ஸி. [அரக்‌ 
கியை மூக்கீர்ந்தாயை: திரு 
வாய்‌. 2. 3. 6.] 

* அரங்கம்‌-நாட்டியமாடுமிடம்‌; 


பெரிய பிராட்டியாருக்கு 
நிருத்தஸ்தானம்‌. [நாச்சி 
யார்‌ திகு. 11. 9. வியா. ] 
ஸ்ரீரங்கம்‌; ஆற்றிடைக்‌ 
குறை; ஸபை; போர்க்‌ 
களம்‌. 


* அரங்கு-ஸம்ஸாரம்‌. [அரங்கி | 
லவனென்னை எய்‌ HIT LO 


காப்பான்‌: நான்முகன்‌, 30.7 
வீட்டின்‌ உள்ளறை; நாடக 


மாடுமிடம்‌;சூதரடும்‌இடம்‌. | 


*அரங்கன்‌-ஸ்நீரங்க நாதன்‌. 
[அண்டர்‌ கோன்‌ அணிய 
ரங்கன்‌: அமலனாதி. 10. ] 

அரங்குதல்‌-அழிதல்‌; 


விச்சிந்ந மாதல்‌. (இடைய 
றுகை) 
அரசன்‌-மன்னன்‌; வியாழன்‌. 
அரசாணி-அசுவத்த தண்டம்‌. 
. (அரசங்கொம்பு) [அரசா 
ணியை வழிபட்டு: பெரி 
யாழ்‌. 3. 8. 3.7 


அரசிப்படுதல்‌-கோபப்‌ படுதல்‌. | 


[சொல்லிலரசிப்படுதி நங்‌ 
காய்‌: பெரியாம்‌. 2. 9. 10.7 
அரசு-அரசாங்கம்‌; அரசன்‌; 
' தலைவன்‌. [சீரரசாண்டுப்‌ 
பாரர சொத்து, பாரளந்த 
பேரரசே: திருவிருத்தம்‌,$0.] 
அரட்டன்‌-தீம்பன்‌; மிடுக்கன்‌. 


[அரட்டு-மிடுக்கு. அரட்ட | 


பெரியதிரு. 3. 4.10. ] 


முக்கி: 


[அரக்‌ | 
கரங்‌ கரங்க, திருச்சந்த.32] | 


அரட்டர்‌-சத்துருக்கள்‌.. 

* அரட்டுப்புரட்டு - 
புரட்டு. 

அரண்‌ -ரகை கோட்டை. 

அரணம்‌-ரக்ஷகம்‌; புகல்‌. [திரு 
வாய்‌. 9, 1,4.] 

அரணியமான- சோலைச்செறிவு 
டைய. 

அரணியவான - சொற்கசெறி 
வை உடைத்தான; [அர 
ணியவான கவிகளைக்‌ 
கொண்டு: ஈடு, 3. 9. 3.7 
காவலையுடையவான. 

அரணியன்‌- நல்ல நிரூபகன்‌. 
[அடைக்கலமானவன்‌ அர 
ணிய னென்றவர்க்‌ கன்பு 
கூர்ந்தனை: கம்ப, வீடண. 
2.] 

| அரந்தை-துக்கம்‌. 

[ஒரு தனிவேழத்‌ தரந்தை 

யை: திருவெழுகூ. 12. ] 


பொய்‌ 


| அரம்பன்‌- தீம்பன்‌; நச்சின 
தைத்‌ தலைக்கட்ட வல்ல 
வன்‌. [அரம்பா உன்னை 
கொண்டேன்‌: 


| 

| 

| 

| அறிந்து 
| பெரியாழ்‌. 3. 1. 6.7 

| அரம்பை-தேவஸ்திரீ ; ஓர்‌ அப்‌ 
| ஸரஸ்‌ ஸ்திரீ; வாழை. 

| அரமியம்‌-நிலா முற்றம்‌, (ஹர்ம்‌ 
| யம்‌) 

' அரலை-பொல்லாங்கு. 

' அரற்றுகை-கூப்பிடுகை, 

' அரன்‌-ஹரன்‌. (சிவன்‌) 

* அரவணை-பாம்புப்‌ படுக்கை 
|  (சேஷசயநம்‌);  ஸந்நிதி 
களிற்‌ கடைசியாக இரவு 
| நேரத்தில்‌ அமுது செய்விக்‌ 


15 


கப்படும்‌ சர்க்கரைப்‌ பொங் 
கல்‌. 

* அரவணையான்‌ -விஷ்ண. 

* அரவதண்டம்‌- யமதண்டனை. 
[அரவ தண்டத்திலுய்யலு 
மாமே: பெரியாழ்‌. 4. 5. 3.] 

* அரவப்பகை-கருடன்‌. [பெரி 
யாழ்‌. 3. 5. 11.] 

அரவம்‌-சப்தம்‌; பாம்பு. 

* அரவிந்தலோசனன்‌-தாமரைக்‌ 
கண்ணான்‌; திருமால்‌. [திரு 
வாய்‌. 6. 7. 10.7 

அரவிந்தப்பாவை- திருமகள்‌. 
[பெரியாழ்‌. 5. 2. 10.7 

“அரவு - பாம்பு. [அரவு நீள்‌ 
கொடியோன்‌: பெரிய திரு. 
9. 1. 8.] 

அரா-பாம்பு. 

அராவுகை- அரத்தால்‌ தேய்த்‌ 
தல்‌. 

அரிஅணை-சிம்மாஸநம்‌. 

அரி-ஹரி. 

அரி-வண்டு; கண்ணிலுள்ள 
வரி; கண்‌; நமன்‌; நெருப்பு; 
நெடுவரை; சோறு. 

அரிகுரல்‌-தழுதழுத்த குரல்‌. 
[அன்றிலீனரி குரல்‌ பாவி 
யேனாவியை யடுகின்றதே: 
பெரிய திரு. 8. 5. 9.7 

அரிகுலம்‌- குரங்குத்திரள்‌. 


[கலங்க மாக்கடலரி குலம்‌ | 
பணி செய்ய: பெரிய திரு, | 


1. 2. 2.] 
அரிசம்‌-மிளகு; ஹர்ஷம்‌. 

(மகிழ்ச்சி) 
அரிசு-மீளகு. 


16 


அரிட்டம்‌- ஹிம்ஸை; வேம்பு; 
காக்கை, 
அரிட்டன்‌-அசுரன்‌ ; [ அரிட்டம்‌- 
தீங்கு; அது இழைப்பவ 
னாதலீன்‌ அசுரனைக்‌ குறித்‌ 
தது] 
அரிணம்‌ - மான்‌ ; சிவப்பு ; 
ஆனை; வெள்ளை, 
அரிதம்‌-பச்சை; திசை. 
அரிமிதி-ஸாரம்‌; [அரிந்து 
மிதித்தது; அதாவது புதி 
யது என்பதும்‌ உண்டு. | 
அரிதல்‌-ஈர்தல்‌. 
அரிமா-பகையாய்‌ வந்த கேசி 
என்னும்‌ குதிரை. 
அரு - அரூபி; அந்தர்யாமி: 
ஆத்மா; ஸ9க்ஷ்மம்‌. (நுண்‌ 
ணிது) 
அருகல்‌-ஸமீபம்‌; [அவனென்‌ 
அருகலிலானே:திருவாய்‌.1. 
9. 2.] சுருங்கல்‌.(குறைகை ) 
[ அருகலிலாய பெருஞ்‌ சீர்‌: 
திருவாய்‌, 1. 9. 3.] 
அருகாழி-பவித்திரம்‌. 
அருகுதல்‌-குறைதல்‌; கெடுதல்‌ 
* அருங்கலம்‌-ஆபரணம்‌. 
அருங்குலை-இடிகரை.(ஸூக்ஷ்‌ 
மமான குலை. குலை-கரை. ) 
[அ ருங்குலைக்‌ கீழ்‌ 
விளை நிலம்‌ போலே: ஈடு, 
9. 9. 3. நோக்க வரிய கரை 
என்‌ கிறது அரும்பதம்‌. ] 


| அருச்சுனம்‌-மருது; பவ ண்‌ 


மை. 
அருட்கொடை-ப்‌ரேமத்தோ 
டே கொடுக்கை$ஸர்வஸ்வ 


தானம்‌. [சொத்து அனைத்‌ 
.தும்‌ அளித்தல்‌. அதாவது 
அருள்‌ மிக்குத்‌ தன்‌ திரு 
மேனியைத்‌ திருமால்‌ அடி 
.யார்கட்கு அணைத்துக்‌ 
கொள்ளலாம்படி அளிப்‌ 
பது.] 
அருணம்‌- 
பொன்‌. 


மான்‌; சிவப்பு; 


அருணன்‌-சூரியன்‌ ; 
ஸாரதி; புதன்‌, 

அருத்தன்‌-அர்த்தபாகன்‌:பாதி 
பாகம்‌ கொண்டவன்‌. 

* அருத்தித்தல்‌- பிரார்த்தித்தல்‌. 
[நெடுமா லே உன்னை 
அருத்தித்துவந்தோம்‌; 
திருப்பா. 20.7 

அருதல்‌-மிகுகை; நெருங்குதல்‌. 

அருந்தல்‌-அருமை; புசிக்கை, 
[உண்ணல்‌] 

அருந்தகம்‌- மல்லிக; இரு 
வாட்சி. 

அருந்துகை-உண்கை; பாநம்‌ 

_ பண்ணுகை. 

அருந்தேவை- அருமயான 
விதி. 


சூரியன்‌ 


அருநிலம்‌-பய ஸ்தானம்‌; 
பயப்படுமிடம்‌. [ஈடு, 10. 1. 
ப்ர.] 

அருமணவனானை - நல்ல ஆக 
ரத்திலே பிறந்த ஆனை. 
[ஆகரம்‌-பிறப்பிட ம்‌. அரு 

. Wer Al str என்பது ஒரு 
தீவு. திருநெடுந்‌. 14 வியா. ] 

அருமனானை-நல்ல யானை. 

அருவிடம்‌-ஆகாசம்‌, 

* அருள்மாரி - திருமங்கை யாழ்‌ 
வார்‌. 


2 


* அருளிச்‌ செய்வது-பெரியோர்‌ 
கள்‌ சொல்வது. [நம்‌ முதலி 
கள்‌ அருளிச்‌ செய்வது: 
ஈடு, அவ. | 

அருளுதல்‌-கொடுத்தல்‌, 

அரைகுலையத்தலைகுலைய - அவ 
சர அவசரமாக. [அரை 
குலையத்தலைகுலையஉணர்த்‌ 
தியற்று வந்து விழுந்தான்‌. 
ஈடு, 3. 1.10.7 

அரைத்‌ தொடர்‌- இடையிற்‌ 
பூணும்‌ அரை நாண்‌ சங்‌ 
கிலி, 

அரைப்பை-ஜாளிகை: அரை 
யிற்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ 
பணப்பை. 

அரையாறு படுகை -குறைவு 
படுகை, [பிரிவிலுமரை 
யாறு படாதபடி காணும்‌; 
ஈடு, 7. 3.1.7 

அல்‌-ப்ரளயராத்ரி; இரவு; 
மெய்யெழுத்து; எயில்‌. 

அல்குல்‌-நிதம்பம்‌. [புற்றர 
வல்குல்‌ புன மயிலே: திருப்‌ 


பா. 11. பூந்துகில்‌ அரை 
சேரல்குல்‌ காமரெழில்‌ 
விழலுடுத்து: பெருமாள்‌ 
திரு. 9. 7.] 


அல்லல்‌-துக்கம்‌; பாபம்‌, 

அல்லி-பூவில்‌ உள்ள தாது; பூ 
இதழ்‌; தாமரை. [ திருநெடுந்‌. 
15. வியா. ] 

“அல்லிமாதர்‌ - இலக்குமி. 
[அல்லி மாதர்‌ புல்க நின்ற: 
பெரிய திரு. 1. 7. 9.7 

அல்‌ வழக்கு- வழக்கல்லாதது; 
முறை யற்றது. 


[அல்வழக்‌ கொன்று 


17 


மீல்லா அணி கோட்டியர்‌ | 
திருப்பல்லாண்டு. | 


| 78. 


கோன்‌; 
11.7 

அலக்கல்‌- தாங்கல்‌; சுருங்கல்‌; 
ராசி. 

அலக்கண்‌ - துக்கம்‌, 

அலக்கு-நெற்‌ கதிர்‌. 

அலக்குப்‌ போர்‌- அந்யோந்யா 
தாரமான ஈட்டிக்‌ கோல்‌. 

— [ஒன்றுக்கொன்றுஅண்டை 
யாக வைக்கப்‌ பட்ட ஈட்டி 
களின்‌ திரள்‌. அலக்குப்‌ 
போர்‌ போலே ஒருவருக்‌ 
கொருவர்‌ புகலாய்‌: ஈடு, 
5.3. ப்ர.] 

* அலகலகாக-தனித்‌ தனியாக, 
[அலகலகாக எண்ணிக்‌ 
கொள்ளலாம்‌: ஈடு, 3. 6.5.] 

* அலகளவுகாண்கை-அளவறு 
கை. [அலகளவு கண்ட 
சீராழியாய்க்கு: 1-ஆம்‌ திரு 
வந்‌, 10.7 

அலகு-மகிழம்‌ விதை; விதை, 
[மகிழல கொன்றே போல்‌ 
மாறும்‌ பல்யாக்கை: 1-ஆம்‌ 
திருவந்‌. 49.] அளவு; வாய்‌; 
ஈட்டியலகு; கதிர்‌. 

அலகிடுதல்‌- துடைப்பத்தாற் 
பெருக்குதல்‌. [திரு மகிழடி 
யமீலேயீருந்து சருகைத்‌ 
திருவலகிடாநிற்க: 
9. 2.1.] 

* அலகுதிருப்பணி- திருவலகிடு 

கிறகைங்கர்யம்‌[ஈடு,10.2.7.] 
அலகை-பேய்‌. 


அலங்கல்‌-தாங்கல்‌; சுருங்கல்‌; | 


ராத்திரி; தளீர்‌; அசைவு; 
இலங்கல்‌; பூமாலை; பரவச 


ஈடு, | 


மாதல்‌. [ஆலங்கலான 
மையிலாய்ந்து:நான் முகன்‌ , 


| அலசு-துக்கம்‌. 
| அலசுதல்‌-ஆயாஸப்‌ படுதல்‌; 
அலைதல்‌. [மரக்கலம்‌ அல 
சாதபடி கடைந்த நொய்ப்‌ 
பம்‌: திருப்பா. 30. ஆறா 
யீரப்படி வியா. ] 
அலவலைமை - வாயில்‌ வந்த 
படி உளறும்‌ தன்மை. [அல 
வலைமை தவிர்த்த அழகன்‌: 
பெரியாழ்‌. 4.3 .5.] 
அலத்தகம்‌- 
குழம்பு. 
அலத்தை - செம்பஞ்சு. 
அலந்தல்‌ - அலைந்துழலுதல்‌, 
[அலந்தேன்‌ வந்தடைந்‌ 
தேன்‌ அடியேனை யாட்‌ 
கொண்டருளே: பெரிய 
திரு. 9. 4.7 
அலந்தலை - அலமாக்கை; 
அநந்வித பாஷாணம்‌; பொ 
ருந்தாது பேசும்படி: 
யான கலக்கம்‌. [இவள்‌ 
பேச்சு மலந்தலையாய்‌: பெரி 
யாழ்‌, 3. 7. 1.7 
அலந்தலைமை - கஷ்டப்படுத்‌ 
| தல்‌. [அலந்தலைமை செய்‌ 
துழலுமையன்‌ : பெரிய திரு. 
| 4.4.3.7 
| அலந்தை - நீர்நிலை; துன்பம்‌. 
| அலப்பு - கொல்லுகை; துக்‌ 
! கம்‌. [ அலப்பாயாராகா 
சத்தை  நோக்கியழுவன்‌ 
தொழுவனே: திருவாய்‌. 5. 
8. 4.] 


| 
| 
| 


* 


செசெம்பஞ்சுக்‌ 


18 


அலம்‌ - கலப்பை; (ஹலம்‌) 
போதும்‌; கூர்மை; மது; 
அழகு. 


அலம்பல்‌ - ஆரவாரம்‌; இகழ்‌ 
தல்‌; தளும்பல்‌; கழுவுதல்‌; 
அலைத்தல்‌; அலைதல்‌; அல 
மருகை; தத்தளிக்கை; சுழ 
லுகை; வருந்துகை. 

அலம்பா - அலையச்‌ செய்து; 
தளும்பும்படி செய்து. 
[செய்யா வென்னும்‌ வாய்‌ 
பாட்டு வினையெச்சம்‌. 
அலம்பா வெகுட்டா: பெரி 
யாழ்‌. 4. 2. 1.] 

அலம்புதல்‌ - அலைதல்‌ [வண்‌ 
டலம்பும்‌ சோலை: திருவாய்‌, 

- 2. 8.11.7] 

அலம்புரிதல்‌ - போதுமென்‌ 

- னுமளவும்‌ கொடுத்தல்‌. 
[அலம்புரிந்த நெடுந்‌ தடக்‌ 
கையமரர்‌ வேந்தன்‌: திரு 
நெடுந்‌. 6.] 

அலமருகை - தடுமாறுகை, 
[வழி திகைத்தலமருகின்‌ 

 நேன்‌: திருவாய்‌. 3. 2. 9.] 

அலயம்‌ - உமிழ்நீர்‌, 

அலர்‌ - பழி; மலர்‌. 

அலர்தல்‌-பரவுதல்‌; மலர்தல்‌. 

ANAT OSS வண்ணத்தான்‌- 
கிம்‌ [3-ஆம்‌ திருவற்‌. 


அலரெழல்‌ - பழிச்‌ சொல்லல்‌. 
HOU - பஹுஜல்பகன்‌: 
அதிகமாய்ப்‌ பேசுபவன்‌. 
[ஒளிப்பு மறைப்பின்றி 
ஸங்கோசமின்றிப்‌ பசு 
கிற வன்‌. திருவேங்கட 
முடையான்‌ அலவலேை 


19 


யாகாதே: பெரிய திரு, 
5. 8.9. வியா. ] 

அலவன்‌ - பூனை; சந்திரன்‌ 
ஆண்‌ நண்டு. [பகுவாயல 
வன்‌ முகநோக்கி: பெரிய 
திரு. 6. 7. 7.] 

அலற்றுதல்‌-கூப்பிடுதல்‌; க்ரம 
மின்றிப்‌ பேசுதல்‌. [அயர்ப்‌ 
பிலனலற்றுவன்‌: திருவாய்‌. 
1. 3. 10.7 

அலறல்‌ - கூப்பாடுபோடுதல்‌. 

அலி - நமன்‌; சோறு; நறுவிலி; 
(ஒருமரம்‌) நெருப்பு; ஆணு 
மல்லாதது பெண்ணுமல்‌ 
லாதது. 
[அ ல்‌ ல £ அலியுமல்லன்‌: 
திருவாய்‌. 2. 5. 10.] பல 
ராமன்‌. [ஹலி-கலப்பை 
யுடையவன்‌ ] 

அலை -ஸமுத்திரம்‌; நீர்த்‌ 
திரை. 

அலைகொடுக்க - வியாபாரம்‌ 
(இயங்கல்‌) கொடுக்க; கல 
விக்கிடம்‌ கொடுக்க. 

Hos - சோர்வு. 

அலைப்பு - அசைத்தல்‌; UGS 
தம்‌. 


அலைபண்பு - அழியும்‌ நீர்மை 
ஸமுத்ரஸத்ரு சமான்‌ 
பண்பு. [வினைத்தொகையா 
கக்‌ கொண்டு முதற்‌ பொரு 
ளும்‌, உவமைத்‌ தொகை 
யாகக்‌ கொண்டு இரண்‌ 
டாம்‌ பொருளும்‌ கூறப்பட்‌ 
டன, 

அலைபணிமாறுகை - கூப்பி 
டுகை, 

அலையம்‌ - உமிழ்நீர்‌. 


அலையெறிகை - நெடுந்தூரம்‌ 
பரவுகை. [பரமபதத்திலும்‌ 
சென்று அலையெறியும்படி : 
திருப்பா. 1. வியா. 


யறப்‌ பரிமளம்‌ அலையெறி 
கிறபடி: 9. 6. ஈடு] 
அலை Cu MOMs - வீசுகை, 
(மிகுதியாய்த்‌ தோற்றுகை) 
அவ்யபதேச்யன்‌ - பெரியோர்‌ 
களால்‌ பெயர்‌ 


கிருமிகண்டசோழன்‌. 
அவ்யவஹிதன்‌ - அந்தரங்கன்‌. 
அவ்வருகு - அதற்குமேல்‌. 
அவ்வை - தாய்‌. 
அவ்வோ - அந்தந்த. 
அவகாத ஸ்வேதம்போலே - நெற்‌ 
குற்றும்போது உண்டாகும்‌ 


Cat mo ov Gut ல. [நெற்‌ | 
குற்றினால்‌ வேர்வை , 
தானே உண்டாகிறது. | 


வேர்வைக்காக நெற்குற்று 
வதில்‌ லை, பகவானுக்குக்‌ 
கைங்கர்யம்‌ செய்தால்‌ 
உவப்புத்தானே உண்டா 
கிறது; தனக்கு உவப்பு 
உண்டாகவேணு மென்‌ 
பதற்காகக்‌ கைங்கர்யம்‌ 
செய்வதில்லை என்பது 
உவமை மூலம்‌ விளக்கப்‌ 
படுகிறது. அவகாதம்‌-குற்‌ 
றுதல்‌. ஸ்வேதம்‌-வேர்வை. 

அவகி(ஹி)தன்‌-கவனம்‌உள்ள 
வன்‌. 


[திருவாய்‌. 10. 3. 9.] வீண்‌ | 


உள்‌ | 
ளோடு புறம்போடு வாசி | 


சொல்லிக்‌ | 
குறிப்பிடத்‌ தகாதவன்‌; | 


பொல்லாங்கு; | 


செயல்‌. [பூண்டவத்தம்‌: 
| பெரிய திரு, 2. 5 2.] 
| அவம்‌ - வ்யர்த்தம்‌; (வீண்‌) 
| ப்ராமாதிகபாபம்‌; [அறியா 
மற்‌ செய்த பாபம்‌] 
| அவபிரதம்‌ - செய்யவேண்டிய 
| தைச்‌ செய்து தலைக்கட்டி 
னதும்‌ செய்யும்‌ ஸ்நாநம்‌: 
மங்களஸ்‌ நா நம்‌. [அவபிரத 
மாட்டிய அடுதிறல 
யோத்தி யெம்மரசே: திருப்‌ 
பல்‌. 4.] 
அவயம்‌ - அபயம்‌, 
அவலம்‌ - சேஷ்டை இன்றி 
(செயலற்று) இருத்தல்‌; வடி. 
வைப்‌ பேணாமை. [கவலை 
யோடவலம்‌- சேர்ந்திருந்த; 
பெரியதிரு. 2.7. 7.7 


| 
| 
| 


அவலை - துன்பம்‌; காடு; 
ஸ்திரீ, [அபலை] - 
அவனி - பூமி. 
அவனியாளி - பூமிபதி [அர 
! சன்‌] 


| அவனோட்டை-அ வ னோடு, 
ல று வத்‌ 
திற்கு: ஈடு. ] 

அவஸ்தை - கர்ப்ப, ஜந்ம, 
பாலிய, யெளவந, ஜரா, 
மரண, நரகாவஸ்தைகள்‌ 
ஏழு. 

அவா - ஆசை; பக்தி, 

அவாவுதல்‌ - ஆசைப்படுதல்‌. 

அவி - ஹவிஸ்‌. 

|  [அக்நியில்‌ தேவர்களுக்கு 

| இடும்‌ உணவு. மறையவர்‌ 

வேள்வியில்‌ வகுத்த அவி, 

நாய்ச்சி. 1. 5] 


20 


அவிட்சி - அவகாசம்‌; அஸா 
வதானம்‌. 


* அவிகாரி-வேறுபாடற்றவன்‌. | 


[ஈடு, 8. 3. 5.] 

அவிடி -விC நா gre தி; 
திரைச்சீலை. 

அவிதல்‌ - அணைதல்‌. 

அவிர்‌ - பிரகாசம்‌. 

* அவிழ்தல்‌ -  நகிழ்தல்‌. 

[ஆப்பவிழ்ந்தும்‌: திருவிருத்‌. 

95.] 

அவை - சபை, 

அவைதிகர்‌ - பாஹ்யர்‌, 
[புறச்சமயிகள்‌ ] 

அழக்கொடி-பேய்ப்‌ பெண்‌. 


வாய்‌. 2. 10. 9.7 


| கேரலக்கமிருக்கப்‌ போந்த 
வித்தனை: திருவிருத்‌. 13. 
வியா. | 

அழல்‌-தேஜஸ்‌;செளர்யம்‌; 
நெருப்பு; கோபம்‌; கிலேசம்‌. 
[எறிந்தென்னழலைத்‌ ' தீர்‌ 
வேனே: நாய்ச்சி. 13. 8.7 


| அழற்சி-கோபம்‌. 


அழற்றி-கோபிக்கச்‌ செய்வது. 
அழறு-சேறு. 
[அழறலர்‌ தாமரைக்‌ கண்‌ 
ணன்‌: திருவிருத்‌. 58.] . 


| *அழன்‌-பிணம்‌; [தொல்காப்‌. 


அழகியது - அர்த்தாங்கீகாரம்‌. | 


[பாதி ஒப்புக்கொள்ளல்‌] 


*அழகிய௱ான்‌ -அழகுடைய | 


வன்‌. [அழகியான்‌ தானே 
அரியுருவன்தானே: நான்மு 
கன்‌, 22.] - 
அழகு-ஸெளந்தரியம்‌; கண்ட 
சர்க்கரை; நல்வழி. [ அழகு 
மறிவோமாய்‌ வல்வினை 
யைத்‌ தீர்ப்பான்‌:பெரியதிரு 
வந்‌. 31.] 
அழகு செண்‌ டேறுகை-விளை 
யாட்டுச்‌ சாரிகை வருகை; 
அழகுகாட்டிக்‌ கரண்டு 
புறப்படுகை.[ ஈடு, 7. 3. 1.7 
*அழகோலக்கம்‌ - அழகு 
தோன்ற ஆஸ்தானத்தில்‌ 
- கொலு வீற்றிருக்கை. 
[ஆதித்தியன்‌ ராஜ்யமித்‌ 
தனையும்‌ 


ராத்ரிக்கு அழ 
24 


எழுத்‌. 354.] பேய்‌, [ஈடு, 
2. 10. 9.] 


[அழக்கொடியட்டான்‌:திரு | அழிஞ்சுக்காடு-பாலை நிலம்‌, 


[பெருவிடாயனானவுன்‌ 
அழிஞ்சுக்காடேறப்‌ போக 
மாட்டானே: ஈட௫,6. 2. ப்ர.] 

“அழித்தழித்து -திரு ம்பத்‌ 
திரும்ப. [திருதெடுத்‌ 16. 
வியா. ]. 

அழித்துக்கெடுத்து ஜீ வி க்கப்‌ 
பார்த்தல்‌-அழித்து. மாறி 
வேண்டினதைக்‌ கொண்டு 
புஜிக்க (அனுபவிக்க) 
நினைக்கை., . கெடுக்கை - 
Apu vor Lor SAIL, SHIEH, 

[என்னுடைய ஸ்வாநு 
ரூபமான வ்ருத்தியிலே அந்‌ 
வயித்துஅழித்துக்கெடுத்து 
ஜீவிக்கப்‌ பாராநின்றேன்‌: 
ஈடு, 1. 2: 6.] 
அழித்து என்பதனால்‌ 

வேண்டிய ஆடை அணி 
முதலியனகொண்டு இன்‌ 
பந்‌ துய்ப்பதற்காகக்‌ கீழ்க்‌ 
கூறிய நிதியைச்செலவழிப்‌ 


பது சொல்லப்படுவதால்‌ | மாக ( தங்களுக்காக) நல்ல 
ஸாத நமாயிருத்‌ தலும்‌, பதார்த்தங்‌ (பொருள்‌)களும்‌ 
கெடுத்து என்பதால்‌ முன்‌ ஸம்பாதியா நிற்கச்செய்தே 
னய நிலையை மாற்றிவிரும்‌ புறச்‌ செலவுக்காகவும்‌ சில 
பிப்‌ பூணும்‌ வகையில்‌ வே ஸம்பாதிக்கு மாபேரல 
ந>ோருருவம்‌ கொடுப்பது ௧௬ ஆச்ரிதருடைய QUST Fay 
தப்படுதலால்‌ பயனா WIGS ணார்த்தமாகக்‌ கொண்ட 
தலும்‌ தோற்றுகின்றன. | வடிவு?” என்கிறது அரும்‌ 
Gsr p pGa ஸாதநமும்‌ பதம்‌, 
பயனுமாகக்‌ கொண்டு எம்‌ | 9] ழு  க-கண்ணீர்‌ விடல்‌; 
பெருமானைப்‌ புஜிக்கப்‌ பக்தியின்‌ பமய்ப்பாடு. 
பார்த்தல்‌ என்பது பொரு | [அழுவன்‌ தொழுவனே;: 
ளாயிற்று. ] திருவாய்‌. 5. 8. 4.7 

* அழிப்பன்‌ - அழிப்பவன்‌. *அழுகுசிறை-சாகும்‌ வரை 
[அழிப்பனூர்‌ : பெரியாழ்‌. கிடந்து அழுகியே போம்‌ 
4.8. 6.] படியான சிறை, [இராஜபுத்‌ 

ரன்‌ அழுகுசிறையிலே கிடந்‌ 


அழிதல்‌-தணிதல்‌. = 
அழிதசன்‌ - துஷ்டஸ்பாவ த்‌ ஈடு, 1. 2. 1.] 
முடையவன்‌. அழுங்கிய-கூப்பிட்ட; saps 


திய, 
அழுங்குதல்‌-நோவுபடுதல்‌, 

[அழுங்‌ கிய வானையின்‌ 

a நுந்துயர்கெடுத்த;: திருப்‌, 


அழியமாறுதல்‌ -தன்நிலை 
குலைந்து வேறுபடுதல்‌. 

'அழிப்பு-ஸம்ஹாரம்‌. [கரும 
பழிப்பளீப்பு: 2-ஆம்‌ திரு 
வந்‌, 5.] 


அழிவுக்கிட்டவடிவு-தன்‌ மேன்‌ அழுப்புகம்‌-சுவர்க்கம்‌. 


ர தெஞ்சிற்‌ கொள்‌ |" @ : பு தல்‌-செறிந்து கலத்‌ 
ளாதே வீட்டு நீர்மை நீலை கக்க 
யைக்‌ கொண்ட உருவம்‌, 1.7.9.] 3 ருவாய்‌. 
அழிவுக்கு-இழிவுக்கு-இட்ட | பருவம்‌. 

: -, |அழுவம்‌-நடு; போர்‌; பரப்பு; 
வடிவு கொண்ட கோலம்‌. | முரசு; துர்கம்‌; (கோட்‌ ea 
[அழிவுக்‌ கிட்ட வடிவு நடுக்கம்‌ Fe 
ன்ட்‌ ae வழிக்க |அழைக்கை-கூப்பிடுகை; பெய 
1.2.2] ல 7 Os ரிடுதல்‌, [சீரிதரா வென்‌ 

“அழிவுக்கிட்டவடிவம்‌ - வ்ய து வ்‌ 
யத்து (செலவழிப்பு)க்காக அழைப்பு-கூப்பிடுதல்‌. [அப்‌ 
ஸம்பாதித்த வடிவு: அதர। போதொழியுமழைப்பு: நான்‌ 
வது ராஜாஃகள்‌ ஸ்வார்த்த| முகன்‌, 38 J cai 


22 


அள்ளல்‌ - அடிவாங்கப்படாத | 
சேறு; நிரயம்‌; (நரகம்‌) 
செறிவு. [அள்ளற்‌ பொய்ந்‌ 
நிலத்தே; அள்ளற்பயலை | 
ஊர்கின்றது:திருவிருத்‌.100. 
12.] 

* அள்ளிப்பறித்தல்‌-வாரியெடுத்‌ 
தல்‌. | 
[அள்ளிப்‌ பறித்திட்டவன்‌ 
மார்பிலெறிந்தென்னழலைத்‌ 
தீர்வேனே: நாய்ச்சி. 13.8] 


அளக்கை-அறிகை; அளவி 
டல்‌. [அன்றிவ்வுலகமளந் ' 
தாய்‌: திருப்‌. 24.] 


அளகைக்கோன்‌-குபேரன்‌. 

அளப்பரும்தன்மை-உப மர ந: 
ரஹிதமான தன்மை. (ஒப்‌ 
பற்றமை) 
அளப்பு, அளக்கையாரய்‌ 
உபமரநமின்‌ மையைச்‌ 
சொன்னபடி. 

*அளப்‌ பு-அளக்கை; வீண்‌ 
பேச்சு. 

*அளபெடை-எ ழுத்து மாத்‌ 


| அளவுபடை-சிறிய 


திரை மிக்கொலித்தல்‌. 
அளம்‌-சேறு; செறிவு. 
“அளம்பூத்தல்‌-உப்புப்‌ பொரி 
தல்‌. [உளுத்து அளம்‌ பற்‌ 
றின சுவர்‌:திருக்குறுந்‌. 19. ] 
* அளர்க்கம்‌-தூதுளைக்கீரை. 
அளவர்‌-உப்பமைப்பவர்‌. 
* அளவியன்ற - அபரிச்சேத்ய 
மான; (அளவு 


அளவிறந்த-அபரிச்சேத்ய 
மான. (கணக்கிட முடி 
யாத) 

அளவு - பெருமை; அறிவு; 
ஸமயம்‌; [ஈடு, 1.4.4.7 ப்ர 
மாணம்‌;[ அளவியன்ற அந்‌ 
தாதி: 1.4.11. பன்னீ: 
வியா. ]பரியந்தம்‌.[ஸர்வேச்‌ 
வரனளவிலே பர்யவஸித்‌ 
தன்றி நில்லாது; ஈடு, 
அவ. ] 

* அளவுகாண்கை - முடிக்கை; 
நசிப்பிக்கை. [Cu wi or oy 
கண்ட பெருமான்‌: 1-ஆம்‌ 
Agus. 3.] 

அளவுபடுதல்‌-அற்பமா தல்‌, 

ஸேனை. 
[அளவு படைக்குப்‌ பெரும்‌ 
படை தோற்பது: ஈடு, 
2 4. 1.] 

* அளவெழுதல்‌-பரவுதல்‌. 

அளறு-சேறு; காவிக்கல்‌. 

*“அளற்றுப்‌ பபொடி-கரவிப்‌ 
பொடி. [அளற்றுப்‌ 
பொடியிலேபுடைவையைப்‌ 
புரட்டி: திருப்பா.14.வியா.] 


| அளாய்‌-அளாவி; சுற்றி, 


அளாய்குளாய்‌-ஸம்ப்ரமம்‌. 
(பரபரப்பு) [ஈடு, 9. 1. 9.] 
அளாவன்‌-ஸம்மிச்ரம்‌. 
[கலப்பு] 
[அளாவனானஸத்துவத்தை 
யுடையரா யிருப்பாரும்‌: 


ஈடு, 1. 1. 5.] 


கடந்த) | *“அுளா ல்‌-கலத்தல்‌; 
ப்ரமாணத்தில்வர்த்திக்கிற. | “பொரு rr 

[திருவாய்‌.1. 4. 11. வியா.] | 
* அளவிலி- அறிவில்லாதவன்‌. | 


பொருந்துதல்‌; கையாலளை 
தல்‌. [சிறுகையளாவிய 
கூழ்‌: திருக்குறள்‌, 64. ] 


28 


அளி -வண்டு; 


அருள்‌; 

குளிர்ச்சி; பக்குவம்‌; 

கொடை; அன்பு; மது; 
கறுப்பு. 

* அளிதல்‌-குழைதல்‌; அன்பா 

யிருத்தல்‌. [மந்தியளிந்த 


கடுவனையே நோக்கி: 
3-ஆம்‌ திருவந்‌. 58.] 
அளிக்கை - Dy aNd oo 5; 
கொடுக்கை. 
அளிகூர்கை-அருளுதல்‌. 
அளியமாந்தர்‌ - அருமந்த மக்‌ 
கள்‌. 
* அளியன்‌-அருள்‌ பெறத்தக்க 
வன்‌. [அளியன்‌ நம்பைய 
லென்னார்‌: திருமாலை, 37.] 


அனை-தயிர்‌; புற்று; பாழி; 
முழை; (குகை) வெண்‌ 
ணெய்‌. 


* அனைதல்‌-துழாவுதல்‌. [முழு 
தும்‌ வெண்ணெயளைந்து 
தொட்டுண்ணும்‌: பெரு 
மாள்‌ திரு. 7. 8.] 

அனைதயிர்‌-கடை தயிர்‌. 

* அற்கம்‌-அடக்கம்‌. [அற்க 
மொன்றுமறிவுறாள்‌ : திரு 
வாய்‌. 6. 5. 4.] 

அற்பசி-ஐப்பசி மாதம்‌; அச்சு 
வினி நட்சத்திரம்‌. 

* அற்பம்‌-சிறு நாய்‌, 

அற்புதம்‌-ஆச்சரியம்‌; 
ஆயிரம்‌ கோடி, 

‘அற்புதன்‌ - ஆச்சர்யமான 
வன்‌; பகவான்‌. [அற்புதன்‌ 
நாராயணனரி வாமனன்‌: 


திருவாய்‌, 8. 6. 10.] 


அழகு; 


*அற்றகுற்றம்‌- தனக்‌ கென்‌ 
றன்றி மற்றொன்றிற்கே 
யான குறை. [அற்றகுற்ற 
மவை தீர: நாய்ச்சி.13. 3.] 

அற்றப்படுதல்‌- இல்லாது 
போதல்‌. [ஆளற்றப்பட்டி 
ரத்தாள்‌: திருவிருத்‌. 29.] 

அற்றம்‌-விச்சேதம்‌; 
[தொடர்ச்சி அறுகை] 
இல்லாமை; மறைபொருள்‌ 
[அ ற்‌ ற மேலொன்றறியீர்‌. 
திருமா. 9.] 

*அற்றவன்‌ - ஒன்றற்கென்றே 
அமைந்தவன்‌. [அற்றவன்‌ 
மருதம்‌ முறிய நடை கற்ற 
வன்‌: நாய்ச்சி. 4. 6.7 

அற்றிருக்கை-நிச்சயித்‌ 
திருக்க; அதீனமாயி 
ருக்கை, 

அற்று-அப்படிப்பட்ட து; அது 
போன்றது, 

அற்றுத்தீர்க்கை - நிச்சயிக்கை, 

அற்றுப்போதல்‌-இடையறுகை; 
அறவே தொடர்பு நீங்‌ 
குகை. 

அற்றேல்‌-அப்படியானால்‌. 
அற்றை-அந்த நாளில்‌ 

“ அற-மிகவும்‌; முழுதும்‌; நன்‌ 
மக; அற்றுப்‌ போக, 

* அறக்கடை-பாபம்‌, 

'அறக்கொள்ளு தல்‌-அடி 
மைக்கு உரிமையாய்க்‌ 
கொள்ளுதல்‌, [தனக்கேய 
றக்கொண்டிட்டு:திருவாய்‌ 
1. 8.5.] 

*“அறங்கடை-பாவம்‌, - - 


24 


அறச்சாலை-தருமச்சாலை;ஸந்தி 
யாவந்தனம்‌ பண்ணும்‌ 
இடம்‌; தண்ணீர்ப்‌ பந்தல்‌. 

அறத்தொடு நிற்றல்‌-களவு 
நிலையை முறையே தமர்க்கு 
வெளிப்படுத்தல்‌. 

(அறம்‌-முறை; கற்பாகவுமாம்‌. 
பெண்டிரின்‌ அறம்‌ அஃ 
தேயன்றோ?) [அறத்தொடு 
நிற்கிறளாய்‌ இது தர்ம 
மல்ல என்ன: ஈடு, 8. 9. 
ப்ர.] 

* அறநூல்‌-வேதம்‌; [அறநூல்‌ 
சிங்காமைவிரித்தவன்‌ :பெரி 
யதிரு. 10. 6. 1.7 

அறம்‌-தருமம்‌; எமன்‌. 

அறவன்‌-எமன்‌; பகவான்‌. 
[அறவனை: திருவாய்‌. 
1. 7.1.) 


அறவிட்டு-விற்று. 

“அறவிடுதல்‌- முழுதும்‌ 
(வாஸனையோடே) விடு 
தல்‌; விற்றல்‌. [ஆபத்துக்‌ 
காலத்திலே அறவிட்டு 
ஜீவிப்பாரும்‌: ஈடு, 3. 6. 9.] 

'அறவிலை- இஷ்ட விநியோ 


கார்ஹ (ஸர்வ சுதந்தர) 
மாம்படி விற்றல்‌; சுள்ளு 
முறியாக விற்றல்‌. [அற 
விலை செய்தனன்‌: திரு 
வாய்‌. 8. 1. 10.7 

அறவு-துக்கம்‌; ஓழிகை. 

* அறவுரை - தர்மோபதேசம்‌. 

அறவை-திக்கில்லாதது, 

* அறவைச்‌ சிறை - வெளியேற 
வழியில்லாத சிறை. [ஸம்‌ 
ஸாரமாகிற அறஸைவைச்‌ 


25 


சிறை வெட்டிவிடப்‌ பெறுப 
வர்கள்‌: ஈடு, 1. 3. 11.7 
அறன்‌ கடைஃபாபம்‌. 

[அறன்‌ கடை நின்றாரு 
ளெல்லாம்‌: குறள்‌, 142.] 
அறி-அறிவு. [அறி கொன்ற 
றியா னெனினும்‌: குறள்‌, 

658. ] 

அறிக்கை-அறிவிப்பு. 

அறிகை- அறிதல்‌ ; நிச்சயித்‌ 
தல்‌. [இனியறிந்தேனீசர்க்‌ 

கும்‌ நான்முகற்கும்‌ தெய்‌ . 
வம்‌: நான்முகன்‌,96.] மதித்‌ 
தல்‌. [தேவு மற்றறியேன்‌: 
கண்ணிநுண்‌. 2.7 

அறிதியாகில்‌ - ஞான ப்ரஸர 
த்வாரம்‌ ஆகில்‌. 
(அறிவலர்‌ வாயிலாயின்‌ ) 
[““அறிதியாகில்‌ நெஞ்சம்‌??- 
ஞானப்ரஸர த்வார மாகில்‌: 
பெரியதிரு. 1. 3. 3. வியா.] 
[“நெஞ்சம்‌! அறிதியாகில்‌?”” 
என்று நெஞ்சத்தை அறிவு 
டையதாகக்‌ கூறினது அறி 
வலர்‌ வாயிலாக அது இருப்‌ 
பது பற்றி என்று உணர்க. 
அறிதி - அறிகின்றாய்‌. 
“ஞான ப்ரஸ்ருதி த்வார 
மான மனஸ்ஸை?” என்ற 
ஈட்டு 1. 1: 2. ்ரீஸூக்தியு 
மிங்குக்‌ காணத்தக்கது. ] 

* அறிஞன்‌-அறிவாளி; புதன்‌; 
புலவன்‌. 

“அறிதுயில்‌-யோக நித்திரை. 
[ஆடரவமளியில்‌ அறிதுயி 
லமர்ந்த பரம: திருவெழு, 
44.] 


* அறிவியந்து- அறிவைக்‌ | 
கொடுத்து; அறிவைக்‌ 
கடந்து. [திருவாய்‌. 1.1.8.7 | 

* அறிவுகேடன்‌ - ஞானமில்லா | 
தவன்‌. 

அறிவுடைமை - ஞானப்‌ பெரு 
மையுடைமை. 

* அறிவை-ஞானம்‌. [அறிவை | 
யென்னு மமுதவாறு: பெரி 
யாழ்‌, 5. 4. 2.] 

அறுக்கை-போக்குகை; [அறுக்‌ 
Gb a9 Gor wi r uF or: DH 
வாய்‌. 9. 8.1.] அரிதல்‌; | 
[வாளாலறுத்துச்‌ சுடினும்‌: | 
பெருமாள்‌ திரு.4.5.] நோவு 
படுத்துகை; இடைய்படுத்‌ 
துகை. | 

அறுகம்‌-ஆனை; சிங்கம்‌; யாளி; | 
புலி, 

“ அறுகால்‌-வண்டு; பாம்பு. 

அறுகாதப்‌ பயணம்‌-காத மற்றி 
ருக்கிற பயணம்‌; அபரிச்‌ | 
சிந்நம்‌; [அளவு படாதது]. 

*அறுகாழி-ஒரு வகை மோதி 
ரம்‌; [கையுமறு காழியுமான | 
வடிவைக்‌ காட்டி: ஈடு, 8. 
10. 6.] பவித்திரம்‌; மெல்‌ 
லிய மோதிரம்‌. | 

அறுகு-சிங்கம்‌; யானை; யாளி; 
புலி; அறுகம்புல்‌. | 

அறுகை - ஜரிக்கை; நிஷ்கர்‌ | 
ஷிக்கை, 

* அறுசமயம்‌- பெளத்தம்‌, சார்‌ 
வாகம்‌, சாக்கியம்‌, உலூக்‌ 
யம்‌, பாசுபதம்‌, காணாபத்‌ 
யம்‌ என்னும்‌ புறச்‌ சமயங்‌ 
களாறு.[இராமாநுஜஐ. வியா, | 
32.7] 


25 


* அறுசுவை- கைப்பு, புளிப்பு, 
கார்ப்பு, தித்திப்பு, துவர்ப்பு, 
உவர்ப்பு. [ஈடு, 3. 4. 5.] 

அறுதி-முடிவு;வரை. [அன்று 
முதலீன்‌ றறுதியா: பெரி 
யாழ்‌. 4. 10. 9.7 இடை 
யறுகை. 

அறுதொழிலோர்‌- அந்தணர்‌. 
வேள்வி, வேட்டல்‌, ஓதல்‌, 
ஓதுவித்தல்‌, ஈதல்‌, ஏற்‌ 
றல்‌ இவ்வாறும்‌ அந்தணர்‌ 
தொழிலென்ப. [அறுதொழி 
லந்தணர்‌ வணங்கும்‌ தன்‌ 
மையை: திருவெழு. 14.] 

* அறுபதம்‌-வண்டு. 

அறுமான்‌-ஸக்ஷ்ம ஜந்து. 
நுண்ணிய புழு முதலிய 
பிராணிகள்‌. [அத்திக்‌ 
காயில்‌ அறுமான்‌ போலே: 
ஈடு, அவ. ] 


அறை-பாறை; குகை; அடி; 
ஓட ச; வீட்டுள்‌அறை; 
சுரங்கம்‌. [பொய்‌ யறை 


வாய்ப்‌ புகப்‌ பெய்த மல்லர்‌: 
பெரியதிரு. 2. 5. 5.] 

அறைகை - சொல்லுக; 
அடிக்கை; கொட்டுகை, 
[அறைபறைமாயன்‌: திருப்‌ 
பா. 16.] ஓலிக்கை, 

அறைகூவுதல்‌- போருக்கழைத்‌ 
தல்‌. 


அறை கூறுகை-ஜயத்வநி பண்‌ 
ணுகை, 

'அறையிடுதல்‌- அற கூவு 
தல்‌, [மாரிகை யேறியறை 
யீடுங்காலத்தும்‌:திருவிருத்‌. 
19.] 


சொல்‌; [அறையோவிதறி 
வரிதே: திருவிருத்‌. 10.] 


ஜயகோஷம்‌. [அறையோ | 
வினிபோனாலே: திருவாய்‌. | 


5.1. 11.7 
அன்பு - பக்தி; ப்ரீதி. 
* அன்யபரதை - வேறொன்‌ 


றைக்‌ கவனித்தல்‌. [கேட்‌ 
புதியாகிலென்கிறது அன்ய 
ட பரதையாலே: திருப்பா. 
26. வியா. ] 
அன்யாபதேசம்‌ - உள்ளுறை 
யல்லாத வெளிப்பொருள்‌. 


* அன்வயம்‌ - ஒரு சொல்‌ 
லோடு மற்றைச்‌ சொற்க 
ளுக்கு ஏற்படும்‌ இயைபு; 
வம்சம்‌; ஸம்பந்தம்‌; கூடியி 
GSES, [அன்வயத்தில்‌ 
தரித்தும்‌ வ்யதிரேகத்தில்‌ 
தரியாகசதெொழிடபையா 
லும்‌: ஈடு, 1. 4. ப்ர.] 


அன்வர்த்தத்‌ தேரூர்கை - ராஜா | 


தரித்திரனானால்‌ த்ரவ்யார்த்‌ 
.. தமாகத்‌ 
 தேர்களிலே றித்தானே 
நடாத்துகை; ஸமர்த்தரான 
ராஜாக்கள்‌ தம்‌ பிரயோ 
ஜநத்துக்காகத்‌ தரேறி 
. நடத்துகை; கப்பம்‌ வாங்கு 
* வதற்காக அரசன்‌ தேரே 
 றிப்‌ போகை, [அந்வர்த்த 


ப்ரயோஜனத்‌ தேரூருமாப்‌ | 


போலே: ஈடு,8. 8. 3.] 
[இங்கு அன்வர்த்தத்தே 
ரென்றே எடுத்துள்ளமை 
யின்‌ ஈட்டில்‌ ப்ரயோஜந 
பதம்‌ இன்றி இங்ஙன்‌ பாட 


அறையோ - முறையிடும்‌ | 


(பணத்திற்காக) | 


மிருத்தல்‌ கூடுமெனத்‌ 
தோற்றுகிறது. 

* அன்றாடு - அன்றைக்கன்று, 
[அன்றாடுபடிவிட வேணு 
மிறே: ஈடு, 4. 8. 7.7 

| அன்றி - அல்லாமல்‌; அல்லா 

மலும்‌. 
* அன்றிக்கே - அல்லாமலும்‌. 
அன்றில்‌ - கிரவுஞ்சப்பறவை. 
அன்றுதல்‌ - சீறுதல்‌; [அவ்‌ 
வானத்தை யன்றிச்‌ 

சென்று: திருவிருத்‌. 18.7 

பகைத்தல்‌.[ அன்றியவாண 

னாயிரம்‌ தோள்‌ துணிய: 

பெரியதிரு. 8. 3. 8.] 

அன்ன அப்படிப்பட்ட; 

உவமவுருபு. [கட லன்ன 
காமம்‌, ] 

அன்னம்‌ - சோறு; ஹம்ஸ 

பகதி, . 

| அன்னல்‌ - புகை; வெய்யில்‌. 

| [அன்னலும்‌ துன்னலு 
மாய்த்‌ திரண்ட மேகத்தை; 
ஈடு, 8. 0. 4.] 

அன்னவசம்‌ செய்தல்‌ - உண்ட 

இடம்‌ 

வலம்‌ கொள்ளுதல்‌; உறங்‌ 

| குதல்‌. திருவாய்‌, 3. 7. 10] 

| அன்யதாஞானம்‌ - வேறு வகை 

யான ஞானம்‌; [சங்கைப்‌ 
| பொன்னிறமாகப்‌ பார்த்‌ 
| தல்‌,] 

* அன்னான்‌ - அவன்‌; அப்‌ 
படி.ப்பட்டவன்‌ 

| அன்னியம்‌ - குயில்‌. 

| அன்னை - அம்மை. 
அனங்கம்‌ - மல்லிகை; இரு 
வாட்சி. - 


| உணவுக்கு ஏற்ப 


al 


அனங்கன்‌ - மன்மதன்‌; விருப்‌ 
பம்‌; அழகு. 

அனத்தம்‌ - பொல்லாங்கு. 
[அனத்தக்‌ கடலுளழுந்தி: 
பெரியாழ்‌, 5. 3. 7] 

அனந்தம்‌ - முடிவில்லாதது; 
ஆகாசம்‌; பொன்‌. 

அனந்தல்‌ - சோம்பல்‌. [ஆற்ற 
வனந்தலுடையாய்‌: 


திருப்பா. 10.] 
மயக்கம்‌; [அனந்தலன்றிலி 
னரிகுரல்‌: பெரியதிரு. 
8. 5. 9] உறக்கம்‌. 

அனந்தை - பூமி, 

அனல்‌ - அக்நி; [அம்பர 


மனல்‌ கால்‌ நிலம்‌: பெரிய 
திரு. 1. 8. 8.] வெப்பம்‌. 
* அனலுதல்‌ - வெப்பம்‌ வீசு 
தல்‌. 
* அனலன்‌-அக்நிபகவான்‌. 
அனலோன்‌ - அக்கிநி தேவன்‌. 
[பின்னும்‌ நேர்சரிந்தான்‌ 
எரியுமனலோன்‌: திருவாய்‌. 
7. 4. 8.] 
அனவதாநம்‌ 
கவனமின்மை, 


- ப்ரமாதம்‌; 


அனுக்கம்‌ - பாலவ்யாதி. 
(குழந்தை நோய்‌) 
அனுக்ரோசம்‌ - கிருபை. 
அனுங்குதல்‌ - வருந்துதல்‌. 
அனுசயிக்கை - அனுதபிக்கை. 
(பச்சாத்தாபப்படுகை) 
அனுபபத்தி - பொருந்தாமை. 
அனுபயர்‌ - முமுக்ஷ-க்கள்‌. 
(முக்தர்‌ கோடியிலும்‌ ஸம்‌ 
ஸாரிகோடியிலும்‌ கூடாத 
வர்‌.) 
அனுவாதம்‌ - முன்னர்க்‌ கூறி 
யதை மீண்டும்‌ எடுத்துக்‌ 
கூறல்‌, 
அனுவிதா௩ம்‌ - அநுஸரிக்கை, 
அனுவயிக்கை - அனுகரிக்கை, 
”அனுராகம்‌ - பிரீதி, [அனு 
ராகம்‌ பொழியும்போது:திரு 


வாய்‌. 8. 8. 8.] 
அனை - அந்த; ஒருவகை 


அனைத்து - அப்படிப்பட்டது. 

* அனைத்தும்‌-எல்லாம்‌. [இகழ்‌ 
விலிவ்‌ வனைத்துமென்கோ: 
திருவாய்‌. 3. 4. 1.7 


அனன்ற - அக்நியாலே தப்த | அனைய - அப்படிப்பட்ட. 


மான.[நெருப்பினாற்பொசுக்‌ 
கப்பட்ட] 
அனாத - அழியாத; ஒவ்வாத. 
* அனார்‌ - போன்றவர்‌. [கொம்‌ 


பனார்க்கெல்லாம்‌| 


* அனையன்‌ - அப்படிப்பட்ட 
வன்‌. 
*அனையவன்‌ - அப்படிப்பட்‌ 
டவன்‌. [ஆங்கனையவற் 
கிளையவர்க்கே: பெரியதிரு. 
4. 6. 4.7 


கொழுந்தே: திருப்பா. 17.7 | அனைவரும்‌ - எல்லாரும்‌. 


அனாவிலன்‌ - சுக்கிரன்‌. 

அனிச்சம்‌ - மோப்பக்‌ குழை 
யும்‌ ஒருவகைப்‌ பூ. 

அனித்தம்‌ - அனிச்சம்‌. 


28 


| ஆ - பசு; துக்கக்குறிப்பு; ப்ர 


காரம்‌. [யாதானும்‌ வல்ல 
வா சிந்தித்திருப்‌ பேற் கு: 
நான்முகன்‌, 65.] 


ஆ ஆ - ஐயோ ஐயோ: இரக்‌ ஆகாசம்‌; மார்பு; நெஞ்சு; 
குக்‌ குறிப்பு. [ஆ ஆ என்றா உள்‌. 
ராய்ந்தருள்‌: திருப்பா. 8.] *ஆகமம்‌-வேதம்‌; பாஞ்சராத்‌ 

ஆக்கம்‌-ஸம்பத்து; [அணைய ரம்‌ முதலிய தந்த்ரங்கள்‌; 
வந்த ஆக்கமுண்‌ ஒரு சொல்லிற்‌ புதிதாய்‌ 
டேல்‌: திருவாய்‌, 9. 1. 2] | வருமெழுத்து. 
ஸந்தோஷம்‌; விருத்தி; | ஆகரம்‌-உண்டாகுமிடம்‌. 
ஸ்ருஷ்டி ; அதிசயம்‌; | ஆகரத்தில்ரெருப்பு-படபாமுகா 
மோக்ஷம்‌, [அழிவின்றி க்நி. [ஈடு, 1. 4. 7.] 
ல்‌ தருமே: திருவாய்‌. ஆல்பம்‌ அவங்க? 

* ஆக்கர்‌- ஸ்ருஷ்டிக்கப்பட்‌ | POPS 
டவர்‌. [ஆக்கரான இந்தி ஆகாம 
ராதிகள்‌: ஈடு, 5. 2. 3.] [எண்ணினவாருாகா ] 

* ஆகாசவாயன்‌-த ரித்‌ திரன்‌; 
வீடற்றவன்‌. 

ஆகாயே-ஆகவேண்டும்‌. 


ஆக்கன்‌ - புதிது; நாற்றம்‌; 
கொளுத்தினது:; க்ருத்ரிமம்‌; 
செயற்கையானது. [ஆக்க 
னன்றிக்‌ கேஜாதீயமான | ஆகாரம்‌-வடிவம்‌; [திருவா 
பவளப்படியும்‌: பெரியாழ்‌. காரம்‌ குலுங்க: பெரியதிரு. 
1. 3. 6. வியா. J 4. 4. 8.] ஊண்‌; (ஆஹா 

“ஆக்குதல்‌ - ஸ்ருஷ்டித்தல்‌; | 7ம்‌) “ஆ” என்ற எழுத்து 
[ஆக்குமாறயனாம்‌: வில்லி த ள்‌ 
பா. கடவுள்வாழ்த்து. ஆக்‌ க்‌ A salen 
கினான்‌ தெய்வவுலகுகளே: கிசைந்த சேஷ்டை. 
திருவாய்‌. 2. 2. 9] விருத்தி | *ஆகான்‌- முடிய ஈதவன்‌. 


செய்தல்‌. [காணலுமாகான்‌: திரு 
ஆக்கை - யாக்கை, வாய்‌, 2. ௦. 10.] 
[ஆக்க கொடுத்தளித்த * ஆகிஞ்சன்யம்‌ - வறுமை; 
கோனே: நான்முகன்‌, 93.] ஸாதநமில்லாமை, 
*ஆக த்‌ தான்‌-சரீரத்திலிருப்ப * ஆகிடுகாண்‌-ஆகக்கடவது. 
வன்‌, *ஆகு-எலீ; பெருச்சாளி. 


[செஞ்சடையான்‌ ஆகத்‌ | “ஆகிருதி-வடிவம்‌. 

தான்‌: பெரியதிருவந்‌. 71.] | *ஆகிறது- அர்த்தாங்கீகாரம்‌. 
ஆகம்‌-சரீரம்‌. [அரவணை [பாதி ஓப்புக்கொள்ளல்‌] 

மேற்பூம்பாவை யாகம்‌ ஆகுலம்‌-துக்கம்‌; [ஆ குல ங்‌ 
_ புணர்வது:திருவாய்‌.2.8.1.7 கள்‌ செய்ய: திருவாய்‌. 6. 


29 


2. 2.] பூசல்‌; வருத்தம்‌; | 
வேதத்தில்‌ அபப்பிரம்சம்‌, 
ஆகுளி-வாத்திய விசேஷம்‌. 

* ஆகைச்சுட்டி - ஆகையாலே. 
[ஈடு, Us 10. 8.] 

ஆங்காது-போதாது; திருப்தி 
கரமாகாது. 1 

ஆங்காரம்‌-செருக்கு; அபிமா 
னம்‌; அஹங்காரம்‌; [தா 
ைகாரமாய்ப்புக்கு: திரு 
வாய்‌. 10. 7. 11. தேனாங்‌ 
காரப்‌ பொழில்‌: திருவாய்‌. 
தெ.மானாங்காரமனங்களே: 
திருவாய்‌. QJ 

ஆங்ஙனம்‌-அங்ஙனம்‌. 

ஆங்கு-அங்கே; அவ்விடத்‌ 
திலே. [ஆங்குமாவலி 
வேள்வியிற்‌ சென்றிரந்து: 
பெரியதிரு. 5. 3. 9.] 

ஆங்குதல்‌-போதுமான தாதல்‌. 

ஆங்கை-அழகிய கை. [ஆங்‌ 
கைத்‌ திகிரி சுடரென்னும்‌: 
3-ஆம்‌  திருவந்‌. 67. 
அங்கை என்பது எதுகை 
நயம்‌ பற்றி ஆங்கை எனத்‌ 
திரிந்தது. ] 

*ஆச்சி-தாய்‌. [ஆரச்சீ! நீர்‌ 
சொல்லுகிற இவை தர்ம 
ஹாநிகிடீர்‌. ஈடு, 4.3. ப்ர.] 

* ஆச்சியம்‌-நெய்‌; (ஆஜ்யம்‌) 
பரிஹாஸத்திற்‌ குரியது. 
(ஹாஸ்யம்‌.) | 

ஆச்ரயம்‌ - விசுவாஸமாயொரு 
வரை யடுப்பது. 

ஆச்ரயாசி-ஆச்ரயத்தையழிக்‌ 
கும்‌ பதார்த்தம்‌; அக்நி, 


30 


* ஆச்சிரமம்‌-முனிவர்‌ வாஸம்‌ 
செய்யுமிடம்‌; பிரம்மசரி 
யம்‌, கிரஹஸ்தம்‌, வான 
ப்ரஸ்தம்‌,ஸந்நியாஸம்‌ என்‌ 
னும்‌ ஆச்ரமம்‌. 

ஆச்சிராமம்‌-ஆச்சிரமம்‌ [வதரி 
யாச்சிராம த்‌ துள்‌ ளானே: 
பெரியதிரு. 1. 4. ts]) 

A சரி த்தல்‌-அனுஷ்டித்தல்‌. 
[ஆசரித்தஆசாரந்தன்னை: 
உபதேச ரத்‌. 67.] 

ஆசாரம்‌-சீலம்‌; (ஒழுக்கம்‌) 
காட்சி. 

ஆசி-வாழ்த்து; யுத்தம்‌. 

ஆசியம்‌-வாய்‌; முகம்‌. (ஆஸ்‌ 
யம்‌) 

ஆசி டை - கூட்டம்‌; 
வாழ்த்துதல்‌. 

ஆசினி-ஆகாசம்‌; (மர) வயி 
ரம்‌; மரவுரி. 

ஆசீவகர்‌-அமணர்‌. 
[சமணரில்‌ ஒரு பிரிவாளர்‌.] 
ஆசு-ஆயுதப்பிடி; கத்தி; யுத்‌ 
தம்‌; குற்றம்‌; வேகம்‌; 
(விரைவு) கவசம்‌. 
ஆசுலம்‌- இடும்பை; பூசல்‌. 
ஆசை - கதசிந்தை; [கழிந்‌ 
தது பற்றிய ஏக்கம்‌.]திக்கு; 
ஆசை; (அவா) அனுபவ 
மில்லாதபோது தரியாத 
படியான அபிநிவேசம்‌. 
[அவித்யை, அஸ்மிதை, 
ராகம்‌, த்வேஷம்‌, அபிநி 
வேசம்‌ என வடநூலுட்‌ 
கூறப்படும்‌ ஐந்து க்லேசங்‌ 
களில்‌ ஒன்று. ஆசை இத்‌ 
தகைய அபிநிவேசமாதலை 


தூசு 


60ஆம்‌ குறள்‌ உரையானு 
மறிக.] 

* ஆட்கொள்ளுதல்‌ - அடிமை 
கொள்ளுதல்‌. [ஆட்கொள்‌ 
ளத்‌ தோன்றிய ஆயர்தம்‌ 
கோவினை: பெரியாம்‌. 1. 6. 
11.] 

*ஆட்சி - ஆளுதல்‌; [ஈடு, 
1. 1. 1.] வழக்கம்‌. 

*ஆட்செய்தல்‌- அடிமை செய்‌ 
தல்‌. [ஆட்செய்தாழிப்பிரா 
னைச்‌ சேர்‌ ந்தவன்‌: திரு 
வாய்‌. 4,10. 11.] 

ஆட்டத்து வெளி - வையாளி 
விடுகிற வெளி.[ஆட்டத்து 
வெளியிலே நிறுத்தினா 
னாயிற்று நலிகைக்காக; 
ஈடு; 7. 4. 5] 

ஆட்டம்‌-ஸஞ்சாரம்‌; [அஞ்சன 
மேனியை யாட்டங்கா 
ணேன்‌: திருவாய்‌. 10. 3. 3.] 
அசைவு; விளையாட்டு. 


ஆட்டி-கண்ணாடி; பெண்‌ 
பிள்ளை. 


ஆட்டுகை-அலைக்கை; [ஆட்‌ 
டியும்‌ தூற்றியும்‌: திருவாய்‌. 
1..2.] அசைக்கை; ஸ்நா 
நம்‌ செய்விக்கை, [ஞான 
நீர்‌ கொண்டாட்டு வனடிய 
னேனே: திருக்குறுந்‌. 15.] 

ஆட்டு வாணியன்‌ - மாற்ஸவிக்‌ 
ரயீ. [மாம்சம்‌ விற்பவன்‌] 
[காதுகனான ஆட்டுவாணி 


னையாட்‌ படுத்த விமலன்‌: 
அமலனாதி. 1.7 

*ஆட்படுதல்‌ - அடிமைப்‌ படு 
தல்‌. [ஆட்பட்ட எம்மே 
போல்‌: திருவாய்‌. 2. 1. 2.] 

* ஆட்பார்த்தல்‌- அடிமையைத்‌ 
தேடுதல்‌. [ஆட்பார்த்‌ துழி 
தருவாய்‌: நான்முகன்‌, 60.7 

ஆடகம்‌-பொன்‌. [ஆடகக்கை 
மாதரார்‌; Hoses. 36. 
இங்குப்‌ பொன்னினாலா 
கிய ஆபரணத்திற்கு ஆட 
கம்‌ என்பது ஆகுபெய 
ராயிற்று.] 

ஆடல்‌- வற்றி; வார்த்தை 
யாடுதல்‌. 

ஆடல்‌ கொடுக்கை - இடம்‌ 
கொடுக்கை; [GQ ou ur p 
ருமைக்‌ கெல்லாம்‌ ஆடல்‌ 
கொடுத்த ஆழ்வார்‌: ஈடு, 
8. ௦. 11.] சலியாதே யிருக்‌ 
கை; வ்யஸனத்தை யநுப 
விக்கை. [அத்தனை ஆடல்‌ 
கொடுக்கைக்கு வேண்டும்‌ 


ஆச்ரயம்‌ போராது: ஈடு, 
9. 9. ப்ர.] 
ஆடல்மா - திருமங்கைமன்‌ 


னன்‌ குதிரை. [ஆடல்மா 
வலிவன்‌ கலிகன்றி: பெரிய 
திரு. 5. 8. 10.] 

ஆடலவர்‌- நரயகர்‌. (கணவர்‌) 
[ஆடல்‌-புணர்ச்சியாதலின்‌ 
ஆடலவர்‌ கணவராயினர்‌. ] 


யன்‌ கையிலே காட்டிக்‌ | ஆடலாடல்‌- வினையாடல்‌. 


கொடுக்குமா பேோலல: 
ஸ்ரீவசனபூ. 178.] 

* ஆட்படுத்தல்‌-உரிமைப்‌ படுத்‌ 
தல்‌. [அடியார்க்‌ கென்‌ 


31 


[ஆடலாட உறுதியேல்‌; 

பெரியாழ்‌. 1. 5. 2.7 
“ஆடாமை-நடமாடரமை, 

(வழக்கி லில்லாமை) பார 


கத்‌ தென்று மாடாதன: ' ஆண்பிள்ளைச்சோறாள்வி-ஸ்திரீ 
திருவிருத்‌.2.2.] போகாமை. | ரூபமான ஆண்பிள்ளை. 
[மீமீதாடாவுலதத்து: நாய்‌ | [ஆண்பிள்ளைச்‌ சோறாள்வி 


ச்சி. 13. 7.] யை ஸ்திரீ என்று பின்‌ 
ஆடவர்‌-ஆண்‌ பிள்ளைகள்‌; தொடருமா போலே: 
இனையோர்‌. பெரியதிரு. 1. 6. 1. வியா.] 


ஆடி-கண்ணாடி. [ஆடுபவன்‌ | *ஆண்மை - திறமை, [ஐங்‌ 
குடந்தைக்‌ கிடந்த குட கணை வில்லி தன்னண்மை 
மாடி: நாய்ச்சி. 13. 2.] யென்னோடாடும்‌: பெரிய 

ஆடு- மேஷம்‌; பெருமை; கிரு. பதப்‌ } Y 
அலர்த்தி; வெற்றி; [அரக்க | ஆணம்‌- அரணம்‌; (ரக்ஷகம்‌) 


ராடழைப்பாரில்லை: பெரிய [தேவரை யாண மென்‌ 
திரு. 10. 2. 1.] பரிமளம்‌; ஹடைத்து: திருச்சந்‌. 69.] 
கூத்து; கூர்மை. ஆண்பிள்ளைத்‌ தனம்‌; லஜ்‌ 
ஆடுகை-அவகாஹிக்கை , தி L 
(மூழ்குகை) ஸ்ஞ்சரிக்கை; | ஆணா - ஆண்மையுடைய 
வர்‌. 


நடமாடுகை; உண்டாகை. 
[ஆடுதாமரையோனு மீச ஆணறுகை - பூர்ணமாகை. 
னும்‌: பெரியதிரு. 2. 1. 9.] (ஹங்காரமற்ற நிலை) 
அநுகரிக்கை,. அஞ்சிறைய ஆணாட்டமடிக்க - ஸ்வேச்சா 
புட்‌ கொடியே யாடும்‌: திரு  ஸஞ்சாரம்‌ பண்ண. (இஷ்‌ 
நெடுந்‌, 12.] டப்படி. நடக்க) 

* ஆடை-உடை. ஆடையுடுப்‌ 'ஆணாடவிடுதல்‌-தீம்பு செய்ய 
போம்‌: திருப்பா. 27.] பா உதவுதல்‌. ஆணாடவிட்டிட்‌ 
Cu. டிருக்கும்‌: நாய்ச்சி. 3. 10.7 

ஆண்‌- புருஷன்‌; வீரன்‌; * ஆணாறு - நதம்‌:; மேற்கு 
ஆண்‌ பிள்ளைத்தனம்‌. [மன்‌ நோக்கியோடுமாறு. [கிழக்கு 
னராணுடைச்‌ சேனே: நேோக்கியோடும்‌ ஆறு 
திருவாய்‌. 7. 4. 5.] பெண்ணாறு.) 

ஆண்டு-வருஷம்‌; புல்‌; நெல்‌; © ஆணி - இரும்பு முதலிய 
கொல்லம்‌ ஆண்டு; அவ்‌ வற்றாலாகிய ஆணி; உரை 
வீடம்‌. யாணி; மேன்மை; சரீரம்‌. 

ஆண்டையார்‌- ஆண்டிலே [அக்காணிகழித்து: பெரி 
யுண்டானவர்‌; ஆச்ரயித்த யாழ்‌. 5. 2. 3.] 
பழையவர்‌; எங்குள்ளார்‌. ஆணிப்பொன்‌ - உரையாணி. 
[அன்புற்று ராண்டையார்‌: [மற்றவற்றின்‌ மாற்றை யறி 
8-ஆம்‌ திருவந்‌. 27.] வதற்கு உபயோகப்படும்‌ 


32 


மாற்றுயர்ந்த பொன்‌: பெரி 
யாழ்‌. 1.3.1. திருவிருத்‌. 85.] 
ஆணுடைமை -ஆண்பிள்ளைத்‌ 
தனம்‌. 
ஆணை - தடை; 
உத்தரவு. 
ஆணைமறுத்தல்‌ - ப்ரதிக்ஞை 
யைத்‌ தப்புகை, 
ஆணையிடுதல்‌ - கட்டளையிடு 
தல்‌; சபதம்‌ செய்தல்‌; சத்‌ 
யம்‌ செய்தல்‌. [பற்றுகிற 
வனாணை யிடுகிறான்‌: ஈடு, 
8. 2. 7] 
ஆத்தன்‌-ஆப்தன்‌; பரமபந்து. 
[திருமோகூராத்தன்‌: திரு 
வாய்‌. 10. 1. 6.] 
ஆத்தனம்பி - பரம ஆப்தன்‌. 
[தாண்டர்மிண்டித்‌ 
தொடர்ந்தழைக்கு மாத்த 
னம்பி: பெரியதிரு, 2. 2. 6.] 
* ஆத்தாள்‌ - தாய்‌. 
* ஆத்தானம்‌ - அரசவை. 
ஆத்திகன்‌-ஆஸ்திகன்‌. 
ஆத்தை - ஆத்தாள்‌. 
*ஆத்மஞானி - தன்னை 
உணர்ந்தவன்‌. [ஈடு, 4.1] 


சபதம்‌; 


ஆத்மகாமம - ஸ்வார்த்தபரர்‌. 
(தன்னலம்‌ கருதுபவர்‌.) 

* ஆத்மகுணங்கள்‌ - ஆத்மா 
விற்கு உரிய குணங்கள்‌. 
(பொறுமை முதலியனவும்‌, 
சம தமாதிகளும்‌.) 

*ஆத்ம நிவேதநம்‌-தன்னையும்‌ 
தன்னுடைமையையும்‌ பர 
மாத்மாவிடம்‌ ஸமர்ப்‌ 
பிக்கை, 


3 


ஆத்மப்ராப்தி- தன்னையேதான்‌ 
அனுபவித்துக்‌ கொண்‌ 
டி. ருக்கும்‌ கைவல்ய நிலை. 

“ஆத்மாபஹாரம்‌ - Cs om & 
பதயே ஆத்மாவாகக்‌ 
கருதுதலும்‌, ஆத்மாவை 
ஸ்வதந்தரனாகக்‌ கருதுத 
லும்‌. 

“ஆத்மானுபவம்‌ - தன்னைத்‌ 
தானே அனுபவிக்கும்‌ கை 
வல்யமோக்ஷம்‌. 

ஆதங்கம்‌-நேோய்‌, சங்கை. 

“ ஆதஞ்சனம்‌-பாலிற்‌ பிரை 
குத்தித்‌ தோய்த்தல்‌. [திரு 
வாய்‌,8. 5.10. அரும்பதம்‌,] 

* ஆததாயிகள்‌-தீ வைத்தல்‌, 
விஷமிடல்‌, பணம்‌ பறித்‌ 
தல்‌ முதலியன புரியும்‌ 
தீயோர்‌. 

ஆதபம்‌-வெய்யில்‌. 

ஆதர்‌-அறிவுகேடர்‌; குருடர்‌. 
[ஆணமென்‌ றடைந்து 
வாழுமாதர்காள்‌: திருச்சந் 
69.] 

ஆதரம்‌-பிரீதி.[ஆதரம்பெரு ௧ 
வைத்தஅழகனூர்‌: திருமா. 
16.] 

ஆதல்‌-துணுக்கம்‌; தெரிதல்‌. 
(அர்த்தமாதல்‌.) 

*ஆதலால்‌ -ஆ கையால்‌. 
[பெரியதிரு,. 5. 8. 8.] 


*ஆதலில்‌-ஆகையால்‌. [ஆத 


லிலவர்க்கு  நாளோலக்க 

மருள: திருப்பள்‌. 9.] 
ஆதவன்‌-யாதவன்‌; சூரியன்‌. 
* ஆகன்மையால்‌ -ஆகையால்‌, 

[ஆ தன்மையாலதுவே 


நமதுய்விடம்‌: பெரியதிரு. | ஆதும்‌-ஒன்றும்‌ (யாதும்‌) 

2. 4. 9.7] ஆதேசம்‌ - சொல்லில்‌ ஓரக்ஷ 
ஆதனம்‌-ஆணனம்‌; பூமி;கால்‌. ரத்தைத்‌ தள்ளிப்‌ போகட்‌ 

[தலையினோடாதனம்தட்ட: டு அதன்‌ மேலே வருகிற 

திருவாய்‌. 3. 5. 3.] அக்ஷரம்‌; உத்தரவு. 
*ஆதானும்‌-யாத௱ரயினும்‌. | ஆதோ-ஆச்சரியம்‌. 

[ஆரானுமாதானும்செய்ய: | ஆதோரணர்‌-யானைப்‌ பாகர்‌. 


பெரிய திருவந்‌. 25.] ஆந்தராளிகர்‌- நடுவிலுள்ளவர்‌: 
ஆதி-மனோவியாதி; ஆரம்‌ | ஸம்ஸாரிகளிலும்‌ கூட்டன்‌ 
பம்‌; காரணம்‌. றிக்கே, நித்ய ஸ9ரிகளி 


ஆதிகர்மணி “த்த? வாய்‌-உத்‌ லும்‌ கூட்டன்‌ றிக்கேயிருக்‌ 
யோகார்த்தே (முயற்சி | கற முமுக்ஷுக்கள்‌; ஆசாரி 
என்னும்‌ பொருளில்‌) as”? oe [சேதநனுக்கும்‌ 
ப்ரத்யயமாய்‌.(க்த என்னும்‌ வாுக்குமிடையே யிருந்து 
விகுதியாய்‌.) “த்வதங்க்‌ | இணைப்பதால்‌ ஆசாரியர்‌ 
ரிமுத்திச்ய”' எனத்‌ தொடங்‌ ஆந்தராளிகராயினர்‌..] 
கும்‌ ஆளவந்தார்‌ ஸ்தோ | ஆ௩ருசம்சயம்‌ - பரதுக்காஸ 
த்ர சுலோகத்திலுள்ள | ஹிஷ்ணுத்வம்‌;[பிறர்‌ படும்‌ 
“க்ருத?” என்னும்‌ பதத்தில்‌ | துன்பம்‌ கண்டு பொறுக்‌ 
“த்த'என்னும்‌ விகுதி,செய | கொணாமை] பரஸ்யாஹிம்‌ 
லின்‌ தொடக்கமானமுயற்சி ஸகத்வம்வா. [பிறரைத்‌ 
என்னும்‌ பொருளில்‌ வந்‌ | துன்புறுத்தாமை. | 
துள்ளதாக ஈடு 1. 6. ப்ர. | ஆநெய்‌- பசுவின்‌ நெய்‌, 
உள்ளது.  ஆப்பு- பந்தம்‌; (கட்டு) சரீரம்‌; 
ஆதித்தியன்‌-ஸ.ர்யன்‌. [திங்‌ | [அருவினைக ளாப்புன்னை 
களு மாதித்தியனுமெழுந்‌  யுன்னவவிழ்ந்‌ தொழியும்‌: 
தாற்போல்‌: திருப்பா. 227. | 1-ஆம்‌ திருவந்‌,5. ஆப்பங்‌ 
* ஆதிநூல்‌-வேதம்‌. | கொழியவும்‌: நான்முகன்‌, 
ஆதிரன்‌-பெரியோன்‌. | 93.7 
ஆதிவாஹிகர்‌ - முக்தி நெறி | ஆப்புண்ட மிருகம்‌- அகப்பட்ட 
யிற்போமவர்களைஉபசரித்து | மிருகம்‌. 
அழைத்துச்‌ செல்லும்‌ | ஆப்பை-அகப்பை. [ஸர்வே 
தேவர்கள்‌. | சுவரனுக்கும்‌ ககக்குறி 
ஆதுகொலோ-அதுவோ. | யாப்பை வாங்குவ திங்கே 
[ஆது என்பது பிரியேன்‌  யிறே: ஈடு, 1. 4. 6.] 
என்றதனை: பெரிய திரு. | ஆபத்தேசெப்பேடாக-செப்பேடு 
9. 5. 7. வியா. கரண்க.] தாம்ரசாஸநம்‌; ப்ராபக 


34 


மாக என்றபடி. [ஒருவர்க்கு 
ஒன்றிலுள்ள உரிமைக்‌ 
குச்‌ செப்பேடு அடையாள 
மாயிருப்பது போல இறை 
வனது ரக்ஷணத்தில்‌ அடி 
யார்க்குள்ள உரிமைக்கு 
ஆபத்தே அடையாளமாக 
உள்ளது என்றபடி. 
“ஆஅபத்தேயடையாள 
மாகத்‌ தானே ரக்ஷிக்கும்‌?” 
என்ற 1-ஆம்‌ திருவந்‌. 12. 
வியாக்கியாந ஸ்ரீஸூக்தி 
யிங்கே காணத்‌ தக்கது, 
ஆபத்தே இறைவனை வரு 
வித்துக்‌ காக்கச்‌ செய்யும்‌ 
என்பது கருத்து. ஆபத்தே 
செப்பேடாக வயிற்றிலே 
வைத்து நோக்கும்‌: ஈடு, 
5. 9. 7.7 
ஆபாதப்ரதீ தி-மேலெழத்‌ 
தோன்றுகை., 
ஆபாஸம்‌-போலி. 
ஆபிஜாத்யம்‌-குடிப்பிறப்பு. 
ஆம்‌-ஆகும்‌; [1-ஆம்திருவற்‌. 
44.] இகழ்ச்சிக்‌ குறிப்பு, 
அறிவானாும்‌ ஆலமர 
நீழல்‌....அரன்‌: 1-ஆம்‌ திரு 
வந்‌. 4.7 
ஆம்பரம்‌-மாமரம்‌; புளி. 
ஆம்பல்‌-ஆய்க்‌ குழல்‌; இலைக்‌ 
குழல்‌; [ஈடு; 9. 9. 2.] ஒரு 
பண்‌; ஆம்பற்பூ; அல்லி; 
மூங்கில்‌; நிலா; கள்‌. 
ஆம்பலம்‌-புளி. 
*ஆமம்‌-அஜீர்ணம்‌; '[ஆமத்‌ 
தையறுத்துப்‌ பசியை 
மிகுத்துச்‌ சோறிடுவாரைப்‌ 


போலே: ஈடு, அவ. ]சமைக்‌ 
GIG Ble 
ஆமயம்‌-நோய்‌. 
ஆமர்‌-தாய்‌. 
ஆமரி-வார்த்தை. 
ஆமிரம்‌-மாமரம்‌. 
*ஆமாறு-உபாயம்‌; (ஆகும்‌ 
ஆறு) [ஆமாறறியும்‌ 
பிரானே: பெரியாம்‌. 2.7.8.] 
| ஆமின்‌-ஆகுங்கள்‌. [அண்‌ 
ணலடியவராமினோ: திரு 
வாய்‌. 4. 1. 6.] 
ஆமைத்தாலி-ஆமை போலே 
மிருக்கிற தாலி. [ஆமைத்‌ 
தாலி பூண்ட அநந்தசய 


னன்‌: பெரியாழ்‌, 1. 7. 2.] 
ஆமோதம்‌ - மிக்கவாஸனை; 
மகிழ்வு; ஸங்கர்ஷணபக 


வானது உலகம்‌, 


ஆய்‌-தாய்‌; [ஆயுமமருலகும்‌ 
துஞ்சிலும்‌: திருவாய்‌.2.1.1.] 
இடைச்சாதி; [ஆய்க்குலம்‌ 
புக்கதும்‌;: திருவாய்‌. 6.4.5.] 
ஆகி; [நாயகனாய்‌ நின்ற: 
திருப்பா. 16.] அழகு;வருத்‌ 
தம்‌; சிறுமை. 

ஆய்ச்சி-இடைச்சி;தாய்‌.[ ஈடு, 
6. 1. 4.] 

ஆய்தல்‌-தெளிதல்‌; தெரிதல்‌. 
[ஆயிழையார்‌ கொங்கை 
தங்குமக்காதல்‌: இராமா 
நுஜ: 42.] அநுஸந்தித்தல்‌. 
[ஆய்ந்து கொண்டாதிப்‌ 
பெருமானை: நான்முகன்‌, 
16.] அர்த்த நிரூபணம்‌ 
பண்ணுதல்‌; [ஆய்ந்த 
வருமறையோன்‌:. 3-ஆம்‌ 


35 


77.) தனியாய்ப்‌ 
பிறத்தல்‌; [மணற்‌ சோற்‌ 
நிலே கல்‌ ஆய்வாரைப்‌ 
போலே. ] நன்றாகத்‌ தேர்ந்‌ 
தெடுத்தல்‌. 


திருவந்‌. 


[ஆயிரத்தளியிலே ராஜா 
இருக்கச்‌ செய்தே: ஈடு, 
3. 5. 7. க்ரிமிகண்டன்‌ பட்‌ 
டணம்‌ என்கிறது அரும்‌ 
பதம்‌.] 


கடலில்‌ 
குளப்படியும்‌ போலே-ஆயிரத்‌ 
தில்‌ ஒன்றிருக்குமாபோலே 
யும்‌, கடலில்‌ குளப்படியி 
ருக்குமா போலேயும்‌, 


ஆய்ப்பாடி-இடைச்சேரி, [சீர்‌ | ஆயிரத்திலொன்றும்‌ 
மல்குமாய்ப்பாடி: திருப்பா. 
1.J 

ஆய்பொன்‌ - ஆயப்பட்ட 
பொன்‌.[ஆய்பொன்னுடை 
மணி: பெரியாம்‌. 1. 6. 1.] 

ஆய்மலர்‌-தாமரை. 

ஆய்வார்‌-வித்துவான்கள்‌. 


*ஆயோ-புனங்காக்கும்‌ மகளிர்‌ 
பறவை யொட்டும்‌ ஒலி. 
[ஆயோ அடுந்தொண்டை 
யோ: திருவிருத்‌. 10. ] 

ஆர்‌-யார்‌.[திருமாற்கு யாமார்‌ 
வணக்கமார்‌: பெரிய திரு 
வந்‌. 11.7 நிறைவு; ஆத்தி; 
கூர்மை; ஒத்தல்‌; (ஒப்பு) 
ஆதித்தியன்‌; பூமி; அழகு; 
ஆரக்கால்‌; அருமையான ; 
ஆருயிர்‌; பாகு; சோதி. 


“ஆயக்காரன்‌-வரி வசூலிப்ப 
வன்‌. | 

“ஆயக்கால்‌-சிவிகை, வாஹ 
நம்‌ முதலியவற்றைத்‌ தாங்‌ ! 
கும்‌ முட்டுக்கால்‌. 

ஆயசு-துக்கம்‌; ஆயுதம்‌. 

ஆயத்தமாதல்‌-ஸித்தமாதல்‌, 

“ ஆயத்துறை-சுங்கச்சாவடி. 


ஆர்க்கும்‌ - கதறும்‌; யாருக்‌ 
ஆயம்‌-ஸகிஸமூஹம்‌. (தோழி | கும்‌. 
யர்குழாம்‌) [நங்கள்‌ வரி | ஆர்க்கை - ஆரவாரிக்கை; 


வளையாயங்காளோ: திரு பந்திக்கை. (கட்டுகை) 
வாய்‌. 8. 2. 1.] வருவாய்‌; ! ஆர்கலி - மழை; கடல்‌. 
குடிமக்கள்‌ செலுத்தும்‌ | ஆர்த்து- சப்தித்து. 


வரி; பொன்‌. 
ஆயர்பாடி-இடைச்சேரி. [ஆ 
யர்பாடி. கவர்ந்துண்ணும்‌: | ஆர்த்தன்‌ - துன்புற்றோன்‌. 
நாய்ச்சி. 14. 2.] Po i : 
j * , | ஆர்தல்‌ - பூர்ணமாதல்‌; 
ஆயிட்டு- AO Sus ஐல. [ஏரார்ந்தகண்ணி: திருப்‌ 
[ஆயிட்டுஇவளைவேண்டா பா. 1.]திருப்தியாதல்‌; பருகு 
என்றன்றோ கொபுபுக்க தல்‌; உண்ணல்‌; ஒத்‌ தல்‌; 
தென்கிறாள்‌: ஈடு, 6. 5. 3.] | [காரார்திருமேனிகாணுமள 
ஆயிரத்தளி-கங்கை கொண்ட வும்‌ போய்‌: சிறிய திரு. 69.7 
சோழபுரம்‌. பரவுதல்‌; [நீரார்‌ கமலம்‌ 


36 


ஆர்த்துக்கொள்ளல்‌ - ஸம்ப்ர 
மிக்கை, 


போற்‌ செங்கண்மால்‌. 11.] 
படிதல்‌; இடமுடைமை. 
[திருவாய்‌. 4. 1. 6 வியா.] 
ஆர்ப்பரவம்‌ - த்வநி; (ஆரவா 
ரம்‌) ஸ்நேஹம்‌. 
ஆர்ப்பு-தூளி; மேற்பூச்சு; 
தோஷம்‌.[ அஹங்காரமாகிற 
ஆர்ப்பைத்‌ துடைத்தால்‌: 
ஸநீவசநபூ. சூ. 77.] 
ஆர்மை - மதில்‌; கூர்மை. 
ஆர்வம்‌ - ராகம்‌ (ஆசை); 


தரம்‌ அபிநிவேசம்‌; | 
ஸ்‌ | ஆருபதம்‌ - பித்தளை. 
! ஆருவம்‌ - நீர்‌. 


ஸ்நேஹம்‌; வில்‌; பக்தி, 
[1-ஆம்‌ திருவந்‌. 35.] 

ஆரகூடம்‌ - பித்தளை. 

ஆரணம்‌ -வேதம்‌. 

ஆரணியம்‌ - காடு. 

ஆரம்‌ - முத்து; 
மாலை; ஆத்தி; 
[ஆரப்பொழில்‌ தென்குரு 
கைப்பிரான்‌: இராமாநுஜ. 
20.] 


ஆரல்‌ - மத்ஸ்ய விசேஷம்‌; | 
(ஒருவகை மீன்‌)செவ்வாய்‌; 


கார்த்திகை நக்ஷத்திரம்‌. 
ஆரலங்கல்‌ - பாரவச்யம்‌, 
ஆரலம்‌ - பகை, 
*“ஆராமம்‌-உபவனம்‌. [ஆரா 
மம்‌ சூழ்ந்த வரங்கம்‌: சிறிய 
திரு. 71.] 


ஆராய்ச்சி - பிரஸித்தி; 
ஆராய்கை; பராமர்சம்‌, 
*ஆராவமுதம்‌ - தெவிட்டாத 


அமீிருதம்‌. [ஆராவமுதமங்‌ 

கெய்தி: சிறியதிரு. 7.] 
*ஆராவமுது - திருக்குடந்தை 

எம்பெருமான்‌-[ ஆராவமுதே 


அடியேனுடலம்‌: திருவாய்‌. 
9. 8. 1.7 
ஆரானாய்‌ - அதிருப்தனாய்‌. 
ஆரியச்சிதைவு - ஸம்ஸ்கிரு 
தாபப்ரம்சம்‌; (வடசொல்‌ 
விகாரம்‌) வேதத்திலபப்ரம்‌ 
சம்‌. 


| ஆரியன்‌ - பெரியோன்‌; 


அறிவாளி; ஆசாரியன்‌. 
[தன்னாரியனுக்குத்‌ தான 
டிமை செய்வது: உபதேச 
ரத்‌. 64.] 


| ஆரோதம்‌ - நிவிருத்தி விரதம்‌ ; 
—— [ஹிம்ஸை செய்யாமலிருத்‌ 
தல்‌, பொய்‌ பேசாதிருத்தல்‌ 


பதக்கம்‌; 
சந்தனம்‌. | 


முதலியன நிவிருத்திவிர தங்‌ 
களாகும்‌,] பூனை; கர்வம்‌; 
| உபேகை. 
ஆரோதமடித்தல்‌ - மேன்மை 
! பாராட்டி உபேகைட செய்‌ 
| தல்‌; ஹிம்ஸிக்கலாகாதென 
நிவிருத்தி De sw 
கொள்கை. [யுத்தத்திலே 
புக்கு நின்று ஆரோதமடி த்‌ 
தல்‌, ஸ்வகீய ஜந்துக்க 
ளென்று ஆரந்ருசம்ஸ்யம்‌ 
கொண்டாடுதல்‌ ய்‌ 
யாதே: ஈடு, 3. 10.1.7 
ஆல்‌ - ஜலம்‌; ஆலமரம்‌. 
[ ஆலின்மேலாலமர்ந்தான்‌: 
திருவாய்‌. 9.10.1.]ஹர்ஷம்‌, 
(உவப்பு) சோகம்‌, (வருத்‌ 
தம்‌) இவற்றைக்‌ குறிப்பிக்‌ 
கும்‌ இடைச்சொல்‌; அசை 
| நிலை; அகல்விளக்குச்‌ 


| சட்டி; விஷம்‌. 


31 


ஆலகண்டன்‌ 
ஆலகாலம்‌ 
டான விஷம்‌. 


- உருத்திரன்‌. 


போது சில வேளைகளில்‌ 


விழும்‌ உறைந்த நீர்க்கட்டி. | 


இத்தகைய மழையே 
கல்மாரியாம்‌. [9. 10. 1. 
FLL (GU SL. ] 
ஆலத்திவழிக்கை - ஆலத்தி 
எடுக்கை. [ஈடு, 4. 6. 7.] 
ஆலம்‌ - ஆலமரம்‌; 


மழை; 
தீர்‌; மிகுதி; நஞ்சு; 
கலப்பை. 


ஆல்பம்‌ - அவ லம்பநம்‌. 
[பற்றுக்கோடு] 

ஆலம்பம்‌ - பற்றுக்‌ கோடு; 
வதம்‌; ஹிம்ஸை. 

* ஆலவட்டம்‌-விசிறி.[ திருப்பா. 
20. வியா. ] 


| 


: eat 
- பாற்கடலீலுண்‌ 


1. 


பெருமாள்‌. 7 
தேன்‌; கள்‌. 


கரும்பு: 


| ஆவண ஓலை- அடிமை முறி. 
ஆலங்கட்டி - மழை பெய்யும்‌ | 


[க்ருஹிணிக்‌ கென்றன்றே 
ஆவண ஓலை எழுதுவது: 
முமுக்ஷஃப்‌. ஸூ. 44, விலை 
யோலை என வியாக்கியா 
நம்‌ செய்தார்‌ மணவாள 
மாமுனிகள்‌. ] 


ஆவணம்‌-அடிமை. 
*ஆவத்தனம்‌-ஆபத்தில்‌ ரக்ஷ 


கமாகும்‌ தனம்‌. [ ஆவத்தன 
மென்று சேவித்திருக்கும்‌ : 
பெரியாழ்‌. 4. 2. 6.] 


* ஆவத்து-ஆபத்து. 
* ஆவம்‌-அம்பறாத்‌ தூணி. 
* ஆவர்‌ - யாவர்‌. [ஆவரிவை 


செய்தறிவார்‌: 
9. 3. 7.] 


பெரியதிரு. 


“ஆவரணம்‌-மதில்‌ ; [ஏழாவர 


ணங்களாலும்‌ சூழப்பட்டு: 
தத்த்வவத்ர.அசித்ப்ர. 36+] 


ஆவரி-அம்பு. 


ஆலவாய்‌ -ப௱ம்பு; தென்‌ | 
மதுரை, 

ஆலவாயுடையான்‌ -மதுரை 
ஸோமஸ*ந்தரர்‌. 


| ஆவல்‌-அபிநிவேசம்‌; ஆசை; 


ஆலி-ஆலாங்‌ கட்டி; மழைத்‌ | 


துள்‌; காற்று; திருவாலி 
என்னும்‌ திவ்யதேசம்‌. 

ஆலிக்கை - ஸம்ப்ரமிக்கை; 
(ஆரவாரிக்கை 3) தூறல்‌; 
ஓலிக்கை, [பு. வெ. 4. 4.] 

' ஆலி நாடன்‌-திருமங்கை மன்‌ 
னன்‌. 

ஆலுதல்‌-ஆடுதல்‌; களித்தல்‌, 
[திருமா. 14, வியா.] 

* ஆலை-கரும்பாலை.[ ஆலை நீள்‌ 


38 


வளைவு ; ஆனி ; 
பொழுது. 


நாள்‌ ; 


. ஆவலம்‌ - புடைவை; வாயா 


லார்த்தல்‌. 


ஆவலிப்பு - அவலம்பநம்‌ [பற்‌ 


றுக்‌ கோடு] கர்வம்‌. [ஆவ 
லீப்படையை கண்டாய்‌: 


திருமா. 1.] 


ஆவாலம்‌ கொட்டுகை- குதிரை 


நடை யழகுக்குக்‌ கை 
கொட்டுகை. 


| ஆவி-மனம்‌; ஆத்மா; ப்ரா 
கரும்பன்னவன்‌ தாலோ: | 


ணன்‌; கொட்டாவி; . வலி; 


புகை; நறு நாற்றம்‌; மூச்சு; 
வாவி (நீர்‌ நிலை); நஞ்சு. 

ஆவித்தல்‌-கொட்டாவி கொள்‌ 
ளுதல்‌; ஆக்ராணம்‌ பண்‌ 
ணுதல்‌; (நுகர்தல்‌) பெரு 
மூச்செறிதல்‌. [அரவமாவிக்‌ 
கும்‌: பெரியதிரு. 1. 2. 8.7 

ஆவுகம்‌-வாணாள்‌. 

“ஆழ்‌ பொருள்‌ - எளிதிலறிதற் 
கரிய பொருள்‌. [அறிவித்‌ 


தேனாழ்‌ பொருளை: நான்‌ 
முகன்‌. 1.] 
ஆழ்தல்‌-மூழ்குதல்‌;  [ இன்ப 


வெள்ளத்‌ தாழ்ந்தேன்‌: 
பெரிய திரு, 6. 3. 4.] ஆழ 
மாதல்‌; [ஆம்‌ கடலைக்‌ 
கடைந்த: திருவாய்‌. 4. 7.5. ] 
அழுந்துதல்‌; விழுதல்‌. 


[மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்‌ | 


தார்‌: திருவாய்‌. 4. 1. 6.] 
ஆழ்வார்‌-பிள்ளைதேவப்‌ பெரு 
மாளுடைய திரு த்‌ தகப்ப 
ரை; [கூரத்‌ தாழ்வான்‌ 
திருத்தகப்‌ பனாருக்கு 
(கூரத்து) ஆழ்வார்‌ என்‌ 


னும்‌ திருநாமம்‌. 5. 5. 1. | 


ஈட்டிற்‌ காணப்படுகிறது. ] 
ஆழ்பவர்‌. [ஆ எசைசப்‌ 
பட்டாழ்வார்‌ பலர்‌; நான்‌ 
முகன்‌. 14.1 
ஆழ்வாராகிறார்‌ - 
[ஈடு, 1. 9. ப்ர.] 
* ஆழங்கால்‌-ஈடுபாடு. 
* ஆழங்காற்படுதல்‌-ஈடுபடுதல்‌. 
ஆழமோழமை- (ஆழமாய்‌) உள்‌ 
ளே சுழித்துக்‌ கொண்டு 
போகிற சுழிஓய உடைய 
கீழாறு.[பெரியாழ்‌. 3. 7. 4.] 


ஆழ்வார்‌. 


ஆழல்‌-கறையான்‌. 

* ஆழாத்தல்‌-ஈடுபடுதல்‌. [ அரு 
ளின்‌ பெரு 5 OF WT or 
ழாந்து: திருவாய்‌. 2. 1. 8.] 

ஆழி-ஸ முத்திர ம்‌; ஆழம்‌; 
இடமுடைமை; காம்பீர்‌ 
யம்‌; வட்டமாயிருப்பது; 
ஆனையின்‌ கந்‌ நுனி; 
மிகுதி; குளிர்ச்சி; அவகா 
ஹநம்‌ (மூழ்குதல்‌); சூரி 
யன்‌. [ ஆழியாலன்‌்றங்காழி 
யை மறைத்தான்‌: பெரிய 
திரு. 5. 7. 8.] திருமாலின்‌ 
திருவாழி; மோதிரம்‌. 
[பொன்னாழிக்கை: திரு 
வாய்‌. 8. 10. 6.] பிரிந்த 
தலைவியரிழைக்கும்‌ கூடற்‌ 
சுழி. [சிதைக்கின்ற தாழி 
யென்றாழியைச்‌ சீறி: திரு 
விருத்‌. 34.7 

ஆழிழமூழி- ஸமயம்‌; ஸங்கம்‌; 
ஆரவாரம்‌; ஆந்தராளிகர்‌. 

ஆழியார்‌- ஆழ்ந்த வர்கள்‌; 
அவகா ஹித்தவர்கள்‌; 
(ஆழ்ந்து மூழ்கின வர்‌) 
தலஸ்பர்சிகள்‌; (முழுது 
முள்ளிறங்கிஆராய்‌ 


வோர்‌.) 

ஆள்‌-ஆண்‌ மகன்‌; காலாள்‌; 
[ஆளமர்‌ வென்‌ நியடு 
களத்துள்‌: 1-ஆம்‌ திருவற்‌, 
81.]அடிமை; [ஆளும்‌ பணி 
யுமடியேனைக்‌ கொண் 
டான்‌: பெரியதிரு. 6. 7. 1.] 
உட்படுதல்‌; கஷ்டத்திற்கு 
ஆளாவது, 

“ ஆள்விடுதல்‌-தூது விடுதல்‌. 
[ திருவண்வண்டுரிலே யறி 


39 


விப்போ மென்று அங்கே | ஆற்றாமை-பபெொறுக்‌ ௧ முடி 
ஆள்‌ விடுகிறார்‌: ஈடு, 6.1.| யாமை. [ஆற்றாமை 
ப்ர.] ல்‌ யழுவோமை: திரு 
ஆளத்தி-ஆலாபம்‌: கானத்‌ வாய்‌. 2. 1. 7.] 
துக்கு(பாட்டுக்கு)முன்னாக இ pict we. 
ஆலாபநம்‌ பண்ணுகை. [Hp or oC woe our Hepes: 
[(வண்டுகள்‌)ஆளத்திவை | பெரிய திருவந்‌. 35.] 
யாநிற்குமாய்‌ த்து: திரு | $ஆறல்பீறல்‌ - பயனற்றது; 
மாலை, 14, வியா.] [தன்னோடொக்க ஆறல்‌ 
' ஆளரி-நரஸிம்மப்பெருமாள்‌ ; பீறலாயிருப்பதொரு தேவ 
ஆண்‌ சிங்கம்‌. | தையைப்பற்றி: ஈடு,7.4.8.] 
ஆளன்‌-உடையவன்‌; ஆளு | ஆறு-மார்கம்‌; ப்ரகாரம்‌; உபா 


கிறவன்‌. (WaT arte ae) யம்‌; நதி, 
வாளன்‌ வானவர்தம்‌ உயி | ஆறு- பொருத்தல்‌; சிரித்தல்‌; 
ராளன்‌: பெரிய திரு, தூளி; ஓசை. 


“ஆறுதல்‌ - தணிதல்‌; [ஆறாத 
ஆளி-சிங்கம்‌; யாளி (சரபம்‌); சினத்தின்‌ மிகுநரகன்‌: 
ஆனுபவன்‌. [அரங்கமாளி | | பெரியதிரு. 3. 9. 8.] வற்று 
என்னாளி: பெரிய திரு. தல்‌; [ஆறா மத யானை:திரு 
1. 3. 4.] காடு; மூலம்‌. | வாய்‌. 9. 4. 11.] அமைதி 
ஆளிட்டந்தி தொழுகை - ஸந்‌| பாதல்‌; [ஆறிய அன்பு: 1- 
தியா வந்தனத்தை ஒருத்‌ உம்ம்‌. திருவந்‌. 35.] 
தரைக்‌ கொண்டு பண்ணு | ஆறுபதம்‌ - வண்டு. 
விக்கை. | ஆன்‌ - ருஷபம்‌ (காளை); பசு; 
| பெருமை; சிங்கம்‌, 


“eee | 


ஆளியக்கம்‌-ஐநஸஞ்சாரம்‌, | 
"ஆளுடையான்‌ - அடிடமை| ஆன்ற - மதிப்புக்கு உரிய; 
கொள்பவன்‌. [திருவாய்‌. | [ஆன்றதமிழ்மறைகளாயிர 
5s 40:7 மும்‌: திருவாய்‌. தனியன்‌.] 
ஆற்ற-பொறுக்கப்‌ பொறுக்க, | ஆன்றல்‌- அகலம்‌; நீங்கல்‌, 
[ஆற்ற நல்லவகை காட்டு | [ஆன்‌ றல்‌ வேண்டும்‌: அக 
மம்மானை:திருவாய்‌. 4.5.5] | 7 168] நிறைவு, [ஆ ன்‌ 
மிக, [ ஆற்றப்படைத்தான்‌ | றேனமரர்க்கமராமை: நான்‌ 


. (LP Bex 5. 
மகனே: திரறாப்பா. 21.] வ்‌ oP J 
| ஆனசகம்‌-கற்பகம்‌; படகம்‌; Hb 


ஆறறல்‌-மிடுக்கு; பெர ற; | துபி 
| பி, 
சக்தி, ௩ | ஆனமட்டும்‌-ஆன வரையிலும்‌. 
ஆற்றலான்‌-பெரியோன்‌. |" ஆனாமை - கெடாரமை:; அழி 
ஆற்றவும்‌- மிகவும்‌, யாமை. [ஆனாத செல்வத்‌ 


40 


தரம்பையர்கள்‌ : பெருமாள்‌, 
4.2.] 


* ஆனாயன்‌ - மாட்டிடையன்‌. 


யும்‌, DID BE சொல்‌ லு 
கிறது: ஈடு, 1. 1.1. அரும்‌ 
பதம்‌. ] 


[ஆனானானாயன்‌: திருவாய்‌. | ஆனைக்குப்‌ பாடுவாரைப்‌ போலே 
1. 8. 8.] இருக்கை-ச து ர ங்‌ க மாடுவா 


ஆனி-கேடு (ஹாதி); மூலம்‌. 
* ஆனிரை -பசுத்திரள்‌. 
[ஆனிரை மேய்க்க நீ 
போதி: பெரியாழ்‌. 2. 7. 1.7 | 

* ஆனின்‌ மேயவைந்து - பஞ்ச | 
கவ்யம்‌. [திருச்சந்‌. 94.] 

* ஆனெய்‌-பசுவின்‌ நெய்‌. 
[ஆனெய்‌ உண்டி: திருச்‌ 
சந்‌. 40.] 

* ஆனேறு-எருது. 
[ஆனேறேழ்‌ வென்றான்‌: 
பெருமாள்‌. 4. 1.7 


ரைப்‌ போலே இருப்பது, 
அந்யபரதைக்கு; அதாவது 
கவனிக்க வேண்டிய விஷ 
யத்தை விட்டு வேறொன்‌ 
றிற்‌ கவன முடையவனா 
யிருப்பதற்கு இவ்வாறு உவ 
மை கூறப்படுகிறது, 

[கண்ணிலும்‌ முகத்திலும்‌ 
துவண்டு ஆனைக்குப்பாடு 
வாரைப்‌ போலே இருக்கை 
யாலே தட்டி எழுப்புகிறார்‌ 
கள்‌. திருப்பா, 26. வியா.] 


ஆனை-பண விசேஷம்‌; (Hay  ஆனைக்குப்பு-சதுரங்கம்‌, 
பம்‌ (காளை); யானை; அத்தி ஆணைக்‌ கூட்டத்துக்குக்‌ கதவிட- 


மரம்‌, 
ஆனைக்‌ காலிட்டழிக்கை-பலாத்‌ | 
காரம்‌ பண்ணுகை, | 


| 
| 


[அந்தப்புரத்தை ஆனைக்‌ | 
காலிட்டுத்‌ துகைப்பித்துப்‌ | 
புஜிக்க வொண்ணாதே. | 
ஈடு, 6. 2. ப்ர.] 
ஆனைக்குக்‌ குதிரை வைக்கை- | 
ஆணைக்கு முன்னே குதி | 
ரையை ஓடவிடுகை, 
[அதாவது ஆனை யி னு 
டைய வேக பரீக்ஷார்த்த | 


| 


மாகக்‌ குதிரையை முன்‌ | 


யானைகள்‌ புணருவதற்கு 
மறைவு செய்ய. [முடியா 
மையைக்‌ குறித்தபடி, ] 


ஆனைச்‌ சாத்தன்‌-வலியன்‌, 


[கீசுகீசென்றெங்கு மானைச்‌ 
சாத்தன்‌. திருப்பா. (.] 


ஆனைத்தாள்‌-ஆனைக்கரல்‌; 


பெருங்கால்‌; தண்ணீர்க்‌ 

குழாய்‌; பெருமடை. [அக 

வாயிலுள்ளதுக்‌ கெல்லாம்‌ 

ஆனைத்தாளிறே திருக்கண்‌ 
கள்‌: ஈடு, 6.1. 7] 


னடத்தி ஆனையைப்‌ பின்‌ | ஆனைத்‌ தொழில்‌ - சுதந்த 


னடத்துபவர்கள்‌;ஆனையும்‌ | 
துதிக்கையாலே குதிரை 
யைத்‌ தொடும்படி கிட்டக்‌ 
கிட்டச்‌ சென்று பின்னை 
யும்‌ தொட மாட்டர தொழி 


41 


மாய்ப்‌ புரியு மருஞ்‌ செயல்‌. 
[இவன்‌ பெரிய ஆனைத்‌ 
தொழிலைச்‌ செய்யாநிற்கச்‌ 
செய்தேயும்‌: ஈடு, 7. 4. 3. 
ஸ்ரீவசனபூ. 192.7] -' 


ஆனைப்‌ பணி-ஆனைஜோடு. | இகுள்‌-இகுளை. [எனக்கிகுளா 
ஆனைப்‌ புல்லு-நெல்லு மணி. | யென்னைப்‌ பெற்றவளாய்‌: 
* இ - பிரமன்‌;மன்மதன்‌;| திருவாய்‌.6. 3. 9.] 
அகச்சுட்டு: இவன்‌, இவள்‌, இகுளை-தோழி; நட்பு. 
இது. புறச்சுட்டு: இப்பத்து. 
இகழ்வின்மை-ஒழியாமை. 
இஃது-இ 
“து 2து. . ல [விட்டுப்‌ போகாமை: ஈடு, 
* இக்கரை-இந்தப்‌ பக்கத்துக்‌ வ] 
கரை; பரமபதம்‌; [இக்‌ அது : Pug 
கரையேறி: பெரியாழ்‌, | இகழுதல்‌-த்யாகம்‌ செய்தல்‌. 
5.3. 7] [BAL ஈடுப] 
" இக்கு - கரும்பு (இக்ஷா);| *இங்கண்‌-இவ்விடம்‌. 
ஆபத்து; படட வபை| [இங்கண்மாஞாலத்து: திரு 
இறுக்கும்‌ முடிச்சு (இக்கு| வாய்‌. 9. 2. 8.] 
நச்சுகள்‌). | இங்கிட்டு-இங்கே. 
* இகத்தல்‌-கடத்தல்‌; விட்டு| 


வீடுதல்‌; நீங்குதல்‌; பழித்‌| இங்கிதம்‌-குறிப்பு, 
தல்‌. *இங்கு- இவ்விடம்‌; பெருங் 
* இகம்‌- இம்மை. | காயம்‌. 


இகல்‌-மாஸஜீவிதம்‌ [மாதச்‌ *இங்குத்தை- இவ்விடம்‌. 
சம்பளம்‌] யுத்தம்‌; சத்ரு; [இங்குத்தைநின்றும்‌ துரப்‌ 
கிலேசம்‌; லக்ஷ்யம்‌; மடி; ! பன்‌: நாய்ச்சி. 5. 10.] 


சாத்ரவம்‌ [பகை.] | *இங்குத்தைக்கு-இவ்விடத்்‌ 
இகலிடம்‌-யுத்த பூமி. திற்கு. [நான்‌ இங்குத்தைக்‌ 
இகலுதல்‌-மாறுபடுதல்‌; ஓப்‌ | குச்‌ செய்ய வேண்டுமடி. 
புறுதல்‌. மையை நியமிக்க வேணும்‌: 
இகழ்கை- அநாதரிக் ௧; | திருப்பா. 4, விவா.] 
விடுகை; தூஷ்க்கை. | *இங்கே- இங்கு, 

* இகழ்வு- நீ Heme; GQ) [இங்கே போதக்‌ கண்‌ 
விடுதல்‌. eG: நாய்ச்சி. 14. 1.] 
[இகழ்விலிவ்வனை த்து *இங்ஙன்‌-இவ்விதம்‌. 
மென்‌ கோ: திருவாய்‌. [இங்ஙன்‌ செய்யப்‌ போ 
3. 4. 1.] | மோ என்னில்‌: ஈடு, 


இகுத்தல்‌-செருத்தல்‌; oF ps) 5-10. 7] 
தல்‌: மீதல்‌; இழைத்தல்‌; | இங்ஙனே -இல்விதம்‌, 
இரிதல்‌; துளைத்தல்‌; வீருந்‌, | [இங்ஙனே போந்தருளி: 
து வைத்தல்‌; தாழ்த்தல்‌. | திருப்பா. 23.] : 


42 


இங்ஙனே விடியக்‌ கண்டோம்‌- 


இந்தப்ரகாரம்‌ பலிக்கக்‌ 


கண்டோம்‌. 

இங்ஙனே விழுந்து கொடுநிற்கக்‌ 
கண்டோம்‌ 
நேர்ந்து கொண்டிருப்‌ 
பதைக்‌ கண்டோம்‌, 


[தங்களையுமறியரதே எங்‌ | 


களையுமறியாதே இங்ஙனே 
விழுந்து கொடு நிற்கக்‌ 
கண்டோ பித்‌ தனை: ஈடு, 
5. 9. 5.] 


இச்சந்தான சாபம்‌-இ ந்த ஸந்‌ | 
தானத்திற்கரன சிசு. சாபம்‌- | 


சிசு, மந்திரிகள்‌ ராஜபுத்தி 
ரர்களை வைத்துக்கொண்டு 
சத்ருக்களை அழியச்‌ செய்து, 
அந்த ராஜபுத்திரர்களை 


ராஜஸ்தானே [அரசபதவி | 


யில்‌] வைப்பார்கள்‌. அந்த 
ராஜபுத்திரரை சந்தான 
சாபம்‌ என்கிறது, 
*இச்சாண்‌ சந்தை - இந்தச்‌ 
சிறிய வாக்கியம்‌, 
இச்சை-ஆசை; இடித்தல்‌; 
அஞ்ஞானம்‌; பொய்‌, 
இசங்கு © &- நடக்கை, [uh 
பிருந்தாவனத்துக்கு வழி 
இசங்கும்படி.: ஈடு, 5.10.2.] 
*இசலுதல்‌ - போட்டியிடுதல்‌, 
[ஒன்றுக்‌ கொன்று இசலி 
வளரா நிற்கும்‌: ஈடு, 4. 10. 
6.] 
ஈஇசித்தல்‌- இழுத்தல்‌ [பெரிய 
பிராட்டியாராகிற கொடி ப்ர 
ஜைகளை ரக்ஷிக்க வேணு 
Wor PAS, 


- எதிர்பாராது | 


செய்கிறோமி | 
43 


றே என்றவன்‌ MASS: 
பெரிய திரு. 1. % 6. வியா.] 
| இசை-கீதம்‌; கீர்த்தி; சொல்‌. 


* இசைசாரர்‌ - பாடுபவர்‌. 
[பாலேய்‌ தமிழரிசைகாரர்‌: 
திருவாய்‌, 1. 5. 11.] 

| * இசைத்தல்‌-கட்டுதல்‌; 

தல்‌; சொல்லுதல்‌. [இது 
வேோ  தகவென்றிசைமின்‌ 

களே: திருவிருத்‌. 30.7 

| *இசைதல்‌- பொருந்துதல்‌, 
[இரண்டுருவு மொன்றாயி 
சைந்து; 3-ஆம்‌ திருவந்‌. 
63.] அநுமதித்தல்‌, [போத 
விசை நீயே: திருவாய்‌, 
5. 8. 8.] வாய்த்தல்‌. [நாமா 
ளாகவே இசையுங்‌ கொல்‌: 
திருவாசி, 3.] 

* இசைப்பு-சேர்த்தி, 
[இசைப்பின்றியே நீரணங்‌ 
காடு Wer தெய்வ மன்‌ 
றிது: திருவாய்‌. 4. 6. 2.] 

* இசைவித்தல்‌ - உடன்படுத்‌ 
தல்‌. [ இசைவித்தென்னை: 
திருவாய்‌. 5. 8. 9.7 

*இசைவு-உடன்பாடு, 
[என்‌ இசைவினை என்‌ 
சொல்லி யான்விடுவேனோ: 
திருவாய்‌. 1. 7. 4] 

இஞ்சி-மதில்‌. 

* இட்டம்‌-விருப்பம்‌, 
[இட்டமாவினளையாடு 
வோங்களை: நாய்ச்சி. 2. 8.7 

| அன்பு, [இட்டமான பசுக்‌ 

| களை இனிது மறித்து நீரூட்‌ 
டி: நாய்ச்சி, 14, 1.7. 


பாடு 


* இட்ட வழக்கு - சொன்னபடி 
நடத்தல்‌. [அது இட்ட 


வழக்கான நீயும்‌, நீயிட்ட | 
வழக்கான சேவலுமாய்‌; | 


[ நீயுமவனும்‌ மைத்துனமை 
யாடி ஒருவர்க்‌ கொருவர்‌ 
ஒன்றுக்கு ஒன்பது சொல்லி 
இட்டீடு கொள்ளும்போது: 


ஈடு, 1. 4.1.7 திருப்பா. 18. வியா.] 
இட்டளப்படுகை - st ளிவரவு | பிறரை அடித்துத்‌ தான்‌ 
படுகை; இருந்ததாக எழுந்‌ | அடி படுதல்‌. 
திராதபடி இருக்கை; ஸங்‌ | இட்டீறு - லீலாவ்யாபாரம்‌, 
கோசப்படுகை. [இடமின்றி ! (களிப்புடன்‌ புரியும்‌ விளை 
நெருக்குப்‌ படுதல்‌. ஸெளந்‌ யாடல்‌) [இட்டீறிட்டு விளை 
தர்யஸாகரம்‌ இட்டளப்‌ யாடி: நாய்ச்சி. 14. 1.] 
௭,10 10.9)" போலே:  இட்டு.இட்டளமாய்‌; அத்‌ 
ப த்‌ு தால்‌ ஸங்கோசமாய்‌ நேரி 
இட்டளம்‌-இட நெருக்கடி ; i யது (நுண்ணியது) என்ற 
[பரமபதத்தி லீட்டளமும்‌ படி. [அசை; வந்திட்டு. ] 
தீர்ந்தது இங்கே யாயிற்று: ' இட்டு நீட்டுகை - (C6 நரேவா 


ஈடு, 9.8.2.] துக்கம்‌; - ராது) தூதர்‌ வாயிலாக வர 


Saray. விடுகை. 
இட்டறை-ஆனை படுகுழி. ்‌' இட்டுப்‌ பிறத்தல்‌ -ஒன்றற் 
இட்டறை- ஆ னைபைய வீழ்த்‌ | கென்றே உண்டாகை. 
தும்‌ கொடி; எதிர்ப்பை [கைங்கர்ய ஸாம்ராஜ்யத்‌ 
மிடுகை; ஸங்கோசம்‌. துக்கு இட்டுப்‌ பிறந்து: 


்‌ இட்டா தெய்வம்‌- இஷ்டமான ஈடு, le 3. 1.] ஒருவருக்குத்‌ 
தேவதை. [திருவாய்‌. ந்‌ ப்‌ [அதன்‌ 
3, 9. 6.] பயனாக] பிறக்கை. 

இட்டி- இருப்பிடம்‌; யரகம்‌; | இட்டு மாறினாற்‌ போலே-அவஸ்‌ 
கட்ட. தாந்தரத்தைப்‌ பஜித்தாற்‌ 

போலே. [பழைமை நீங்கிப்‌ 

புது நிலைமையை அடைந்‌ 

தாற்போலே. ] 


இட்டிகை-செங்கல்‌, 
இட்டிடை-ஸூக்ஷ்மம்‌; நுண்‌ 
ணிய து; நுண்ணிடை; 


இடையூறு. இடங்கை-இடக்கை. 
இட்டிறை-இறையீடுகை; கப்‌ [இடங்கை வலம்புரி நின்‌ 
பம்‌ கட்டுகை, றார்ப்ப: 2-ஆம்‌ திருவந். 


இட்டீடு-விவாதம்‌; உத்தரப்‌ 11.] 
-ரதியுத்தரம்‌ (பதிலுக்கு 'இடக்கைப்புரிமு று க்கு கக- 
மேற்‌ பதில்‌ கூறுதல்‌, ' மாறுபடும்‌ செயலைப்புரிகை, 


Ad. 


வலைக்கைப்‌ புரி முறுக்‌ 
குகைக்கு எதிரா க இடக்‌ 
கைப்புரி முறுக்கு தலாய்‌ 
மாறுபடும்‌ செயலை இது 
குறிக்கிறது. 

[அவன்‌ முடிக்க நினைக்க 
நாம்‌ ஜீவிக்கஎண் ணி 
இடக்கை வலம்புரி முறுக்‌ 
குகை தவிர்ந்து நாமும்‌ 
முடிகையிலே துணிந் 
தோம்‌: ஈடு, 9. 5. 10.] 


*இடங்கொள்ளுதல்‌- வியாபித்‌ | 


தல்‌; [இடங்கொள்‌ சமயத்‌ 
தையெல்லாம்‌: திருவாய்‌. 
5. 2. 4.] விசாலமாதல்‌. 
[இடங்‌ கொண்ட நெஞ்‌ 
சத்‌ திணங்கிக்‌ கிடப்பன: 
திருவ Yap. தனிப்‌ 
பாடல்‌. | 

*இடக்கரடக்கல்‌- ப சால்லத்‌ 
தகாததை வேறு வகையில்‌ 
தக்கவாறு கூறுதல்‌. 

* இடத்தல்‌-பிளத்தல்‌; 
[பொருந்தாதான்மார்‌ 
பிடந்து: 2-ஆம்‌ திருவறந்‌. 
94.] பெயர்த்தெடுத்தல்‌, 
[இடந்த து பூமி: 1-ஆம்‌ 
திருவந்‌. 39.7 

இடம்‌-ஸமய ம்‌; இடப்புறம்‌; 
ஏழனுருபு; (இராமனிடம்‌) 
தன்மை, முன்னிலை, படர்க்‌ 
கை என்னும்மூவகை 
இடங்கள்‌ ;விசாலம்‌, தூரம்‌. 
[திருநாவாய்‌ எத்தனை 
இடம்‌ போரும்‌: ஈடு, 9.8.1] 
வஸிக்குமிடம்‌, [இடமாவ 
தென்னெஞ்சம்‌: நான்‌ 
முகன்‌, 66. ] 


45 


இடம்பாடு-அளவுடையமை; 
விசாலம்‌. 

*இடம்புரி-இடப்புறம்‌ சுழித்த 
சங்கு. வலம்‌ புரிக்கு எதி 
ரிடையானது. 

*இடம்‌ பெறுதல்‌-விசரலமாதல்‌, 
[இடம்‌ பெறத்துந்தித்‌ 
தலத்து: திருவாய்‌. 1. 3. 9.7 

இட முடைமை-விசாலமான 
தாயிருத்தல்‌. [ஏழுலகு 
முண்டிட முடைத்தால்‌ 
சாழலே: பெரிய திரு. 
11. 5. 3.7] 

இடர்‌-வருத்தம்‌; துன்பம்‌; 
[பலிதிரிவேோன்‌ இடர்‌ 
தெடுத்த திருவாளன்‌: 
பெரிய திரு. 6. 9. 1.] 

*இடர்ப்படல்‌ - வருத்தமுறுதல்‌. 

* இடர்ப்பாடு- துன்பம்‌, 

*இடல்‌-கொடுத்தல்‌; எரிதல்‌. 

இடவகைஃ-வஸிக்கும்‌ இடம்‌. 
[இடவகைகளிகழ்ந்‌ திட்‌ 
டென்பாலிடவகை கொண்‌ 
டனையே: பெரியாழ்‌, 
5. 4. 10.] 

இடவன்‌-மண்ணாங்கட்டி. 
[எந்தையிடவனெழவாங்கி 
யெடுத்த மலை: பெரியாழ்‌, 
3. 5. 5] 

இடவுளர்‌-குரவர்‌. 

* இடவியது-விசாலமானது. 

இடவை-வழி. 

*இடறு கட்டை - முட்டுக்‌ 
கட்டை. [தாய்மார்களா 
Ap Quen கட்டைகளா 
லே: திருநெடுந்‌.21. வியா. ] 


இடறுதல்‌-துன்புறுதல்‌. 
[ஈமினெமக்‌ கொரு gH 
றென்றிடறுவர்‌: திருவாய்‌. 
4.1. 7.] காலிடறுதல்‌; 
தடையாதல்‌. 

* இடி-இடி.யேறு; முழக்கம்‌. 

"இடி சேர்‌-இடியை ஓத்த. 
[திருவாய்‌. 4. 1. 3.] 

“இடித்தல்‌ - இடியொலித்தல்‌; 
தாக்குதல்‌; தகர்த்தல்‌; 
[இலங்கைக்குழாநெடு 


மாடம்‌ இடித்தபிரானார்‌: | 
திருவிருத்‌. 36.] இதத்தை | 


வற்புறுத்திக்‌ கூறல்‌. 
' இடிதல்‌-கட்டுக்குலைதல்‌, 
[நினை்தொறும்‌ சொல்லுந்‌ 


தொறும்‌ நெஞ்சிடிந்துகும்‌: | 


திருவாய்‌. 9. 6. 2.7 


இடுகை-பொகடுகை. [கருமுக | 


மாலையைச்‌ செவ்வி 
பெறுத்த என்று நெருப்‌ | 
பிலே இடுவாரைப்‌ போ 
லே: ஈடு, 4. 6. ப்ர.] 
கொடுக்கை; [இடு மினோ | 
துற்றென்றிரத்த வர்க்கு: | 
பெரிய திரு. 1. 6. 5.] எழு | 
துகை; [ஒரு தமிழன்‌ இட்டு | 
வைக்கிறான்‌; இல்‌-கிழத்தி | 
யாய்‌: ஈடு, 4. 6. 2.] 
புண்ட்ரம்‌ தரிக்கை; [நீறு | 
செவ்வேயிடக்‌ காணில்‌: | 
திருவாய்‌. 4. 4.7.] பேரி | 
டுகை; [கேசவன்‌ பேரிட்டு: , 
பெரியாழ்‌. 4. 6. 1.] வைத்‌ | 
தல்‌; [இடுமே இனிய 
சுவர்க்கத்தில்‌: இராமாநுஜ. 
98.]துணைவினை -D se wy 
திடல்‌. 


| 
| 
| 


இடுசிவப்பு-செம்பஞ்சால்வந்த 
சிவப்பு; சாய மேற்றினது. 
[இயற்கையா லன்றிச்‌ 
செயற்கையால்‌ வந்த 
சிவப்பு; Cமன்டமை இடு 
சிவப்பு; வாத்ஸல்யமே 
உனக்கு ப்ரகிருதி: திருப்‌ 
பா. 26. ஆளுவியா. ] 
| இடுசுவைப்பு-ஆரோபிதரஸம்‌. 
[செயற்கைச்‌ சுவை. ] 
இடும்பர்‌-ராக்ஷ்ஸர்‌; OF GS 
குடையோர்‌; துயர்புரி 
வோர்‌, 
| இடும்பை-துக்கம்‌; தாரித்ரியம்‌., 
[ இடும்பையாலடர்ப்புண்டு : 
பெரிய திரு. 1. 6. 5.] 
அஹங்கார மமகாரங்கள்‌. 


| இடை-அவகாசம்‌; ஸம்பந்தம்‌; 
[ உங்க Cளோடெங்களிடை 
யில்லையே: திருவாய்‌. 8. 2. 
7.] ஒக்கலை; நடு; நிறை; 
அளவு. 
இடை கழி-இடைக்‌ கட்டு, 
[1-ஆம்‌ Doug. 86.] 
“இடைச்‌ சரி-தோள்வளை. 
[ஈடு, 2. 5. 6.] 
இடைச்‌ சுவர்‌ - ப்ரதிஹதி 
(தடங்கல்‌). [நடுவே நீர்‌ 
இடைச்சுவரானாலும்‌ தேங்க 
வேண்டாவிறே உனக்கு: 
ஈடு, 9. 7. 9.] 
இடைச்‌ செறி கடைச்‌ செறி-விர 
லீல்‌ மோதிர மணிந்தால்‌ 
முன்னும்‌ பின்னுமிடுகிற 
மோதிரம்‌; ஆபரண விசே 
ஷம்‌. [ஈடு, 6. 1. 1.7 
இடையாட்டம்‌-வியரப௱ாரம்‌: 
பாரிப்பு; விஷயம்‌. 


46 


[நம்பியேறு திருவுடை 
யார்‌ தாஸர்‌ இடையாட்ட 
மாகவும்‌ நஞ்சீயர்‌ இப்படி 
அருளிச்‌ செய்தார்‌: திருப்‌ 
பா. 9. ஆளு. வியா.] முன்‌ 
னைய இரண்டு பொருள்‌ 
களிலும்‌ இச்‌ சொல்‌ வழங்‌ 
Aus இடம்‌ வந்துழிக்கண்டு 
கொள்க. 

இடையில்லை- அவகாசமில்லை. 
இடை- இடையாரமட்டமாய்‌; 
அவகாசம்‌ (இடம்‌) இல்லை 
ம்‌ [திருவாய்‌. 8. 2. 


இடையீடுஃவிளம்பம்‌; (தாமதிப்‌ 
பது) வியவதாநம்‌; (இடை 
யே மறைவு) உத்தரம்‌; 
(வினாவிற்கு விடை) 
பொறுத்திருக்கை. (இடை 
யே விட்டு விடுதல்‌.) 
*இடையுவா - பெளர்ணமியில்‌: 
[ நாய்ச்சி. 7. 3.7 
இடையூறு-ஆபத்து; கிலேசம்‌, 
இடையெடுக்கை - கர்மானு 
குணமாய்ச்‌ செய்கை. 
*இடையொடிவு - அவாந்தரப்ர 
ளயம்‌. [ஈடு, 1. 3. 3.7 
இடைவீடின்றி- இடைவிடாதே 
[திருவாய்‌. 1. 10. 8.] 
இண்டர்‌-சண்டாளர்‌. 
[இண்டக்‌ குலத்தை எடுத்‌ 
துக்‌ களைந்த: திருப்பல்‌, 5.] 
இண்டல்‌-நெருங்கல்‌. 
[திருப்பல்‌. 5. வியா. ] 
இண்டின இடம்‌- நெருக்கமான 
இடம்‌, 


இண்டை - செறிவு; தண்‌ 


ணிமை; தாமரைப்பூ; 
பூமாலை, 
[இண்டை கொண்டு 
தெரண்டரேத்த: பெரிய 
திரு. 3 2. 10.] 

* இணக்கம்‌-இசைவு; பொருத்‌ 
தம்‌, 

இணக்குகை-இணங்கப்‌ பண்‌ 
ணுகை. [திருவாய்‌ 6. 2. 
8.] 

* இணங்கல்‌-உடன்படல்‌. 
[ இணங்கி வானவர்‌ மணி 
முடி. பணிதர: பெரியதிரு, 
1. 2. 6.] 


இணங்கு-ஸத்ருசம்‌; [ஒப்பு.] 


இணர்‌- கொழுந்து; பூங்‌ 
கொத்து; பூ; விகாஸம்‌ 
(மலர்ச்சி). 


இணருகை-விகஸிக்கை [மல 
ருதல்‌]. [இணருந்துழா 
யலங்கள்‌: பெரிய திருவந்‌. 
29.7] 

இணை-6சர்த்‌ தி; 
இரட்டை. 

இணைகை-தாழ்கை; இசைகை; 
ஒத்திருக்கை, 

* இணைவன்‌-ஒத்திருப்பவன்‌. 
[திருவாய்‌ 2. 8.1.7 

*இத்தலை-இந்தவ்யக்தி. 

* இத்தனை-இவ்வளவு,. 
.[திருவாய்‌, 9. 5. 1.7 

* இத்துணை- இவ்வளவு. 

இதணம்‌-பரண்‌. 

*இதம்‌- நல்லது. (ஹிதம்‌). 

இதயம்‌-ஹ்ருதயம்‌; தாத்பர்‌ 
யம்‌. 


ஒப்பு; 


AY 


*இதரம்‌-வேறு. 

இதலை-கொடி; கொப்பூழ்‌. 

இதம்‌-உதடு; ஏடு; பூவின்‌ 

இதழ்‌; [கண்ணிமை, ] 

இதழி-கொன்றை, 

இதள்‌- இகழ்‌; பாதரஸம்‌. 

இதிகர்த்தவ்யம்‌-அங்கம்‌, 
[கைகால்‌ கழுவுதல்‌ ஆச | 
மனத்திற்கு அங்கமாம்‌. 
ஒன்றற்‌ குறுப்பரக இங்ஙன்‌ 
பசய்ய வேண்டுமென 
விதித்தமைக்‌ கேற்ப 
முறைப்படி செய்ய வேண்‌ 
யவை இதிகர்த்தவ்யங்‌ 
EE J 


ற்றுக்கு இவன்‌ இம்மலை 
சுமவானோ-பேற்றின்‌ 


கனத்தை நோக்கும்போது 
இவன்‌ செய்வது அதியற்‌ 
பூம்‌ என்றபடி. 

[ஏனனமாகக்‌ கூறினமை 
a 2475 இலக்கணை 


ues சிறுமையைக்‌ 
— தது: ஈடு; 3. 3. 6. 
எம்‌-கும்மட்டி . 
[இத்தளத்தில்‌ 
GurG லே: திருப்பா. 2 
வியா. ] 
இந்தனம்‌ - பு; 
135 கலன்‌; கிறகு. 
கோபம்‌-ரு 
ew னு. 2] 
ரஞாலம்‌- இந்திர ஹாலம்‌; 
த. [ திருவாய்‌. 


9.5. 5.] 


க்க 
அஹ்‌ 


இசை; எரி 


வகைப்‌ 


| இந்திரலோகம்‌-இந்திரனது 
லோகம்‌; பரமபதம்‌. 


[திருமா. 2. ] 


நன்‌. [பெரியதிரு. 2. 3. 6] 
போன்‌ -திருமால்‌. 
[வேய்‌ மருதோளிந்திரை 
கோன்‌: திருவாய்‌. நூற்‌.93.] 

 இந்து-கரடி; கரி; சந்திரன்‌. 
இந்துளி-பெருங்காயம்‌. 
இப்பர்‌-செட்டிகள்‌ . 


b *இந்திரன்‌ சிறுவன்‌ - அர்ஜூ 
| 


| இப்பை-பழி. 
| இம்மடி-யானை. 
இம்மி-பெொொன்டபை; புலம்‌; 
நுண்மை; அற்பம்‌, 
இம்மை-இந்த ஜந்மம்‌; [இம்‌ 


மைக்கு மேழேழ்‌ பிறவிக்‌ 
கும்‌: நாய்ச்சி. 6. 8.] 
இந்த லோகம்‌. [இம்மை 
யேயெமக்கெய்திற்றுக்‌ 
காணீர்‌: பெரியதிரு. 
10. 2. 1.] 

இமம்‌-பனி (ஹிமம்‌). 
[ இமஞ்சூழ்மலையும்‌: 3-ஆம்‌ 
திருவந்‌. 98.7 
இமயம்‌-பொன்‌; ஹிமயத்‌ பர்‌ 
வதம்‌. 
[இமயப்‌ பெருமலை போல்‌; 
நான்முகன்‌. 87.] 

இமவந்தம்‌- இமயமலை, 
[இமவந்தந்‌ தொடங்கியி 
ருங்கடலளவும்‌: பெரியாழ்‌. 
4.7. 4.] 

இமில்‌-சிமிழ்‌; ககுத்து. 
[ இமிவேற்றுவன்‌ கூன்‌ 
கோட்டிடையரடிஊனை 
கூத்து: திருவிருத்‌. 21, 


48 


இமை-கண்ணின்‌ இமய; 
கரடி; மயில்‌; இமைப்‌ 
பொழுது. [எண்ணத்தானா 
மோவிமை: 1-ஆம்‌ திருவறந்‌. 
31.] 

இமைக்கை-பிரகாசிக்‌ கக; 


விழிக்க; புத்திபண்‌ 


ணுகை. [என்னெொப்பார்க்‌ 
கீசனிமை: நான்முகன்‌ 86. ] 
இமைப்பு-நிமேஷம்‌ (இமை 
கொட்டுதல்‌). 
* இமையவர்‌-தேவர்‌, 
[பெரியாழ்‌. 4. 7. 4.] 
* இமையோர்‌-தேவர்‌. 
[திருவிருத்‌. 1.] 
இயக்கம்‌-ஸஞ்சாரம்‌; [ இளைப்‌ 
பினையியக்கம்‌ நீக்கி: திருக்‌ 
குறுந்‌. 18.] 
இயக்கமறுகை-வியா பரிக்கை; 
ஜநஸஞ்சார சூந்யதை, 
(ஆள்‌ நடமாட்டமின்மை) 
யக்கர்‌ - ய்க்ஷர்‌. [திருப்‌ 
பல்‌. 9. ] 
இயக்குதல்‌-நடையாடச்‌ செய்‌ 
தல்‌; ஒலிக்கச்‌ செய்தல்‌. 
இயக்கு-துக்கம்‌; நடையாட்‌ 
டம்‌; தொடர்ச்சியாகச்செல்‌ 
லுகை. 
பிறப்பில்‌: திருச்சந்‌. 120. 
இயங்க - இசங்க; 
கலங்க. 
இயங்கல்‌-செல்லுதல்‌ [வானத்‌ 


மயங்க; 


[ இயக்கறாதபல்‌ | 


தியங்குமெரி கதிரோன்‌ 


தன்னை: 1-ஆம்‌ 
8.] 
இயத்தல்‌-கடத்தல்‌. [உணர்ந்‌ 
துருவியந்த விந்நிலைமை: 
திருவாய்‌. 1. 3. 6-7 


திருவந்‌. 


4 


| இயத்தாரஹிதம்‌ - அபரிச்சேத்‌ 
யம்‌ (அளவிடற்கரியது), 
| * இயம்‌-வாத்தியம்‌; ஓலி. 
| இயம்புதல்‌-சொல்லுதல்‌; கூப்‌ 
பிடுதல்‌. [நெடுவரையியம்‌ 
பும்‌ இடியுமிழ்‌ தழங்குரல்‌: 
மலைபடு. 310] 
இயர்தல்‌-அறிதல்‌, 
இயல்‌-மதிள்‌ ; ஸ்வபாவம்‌; பட்‌ 
டணம்‌; கானம்‌ (இசை); 
சாயல்‌; நடை; தமிழ்‌ இயல்‌; 
நூலீன்‌ பகுதி; சப்தம்‌, 
[ இயலும்‌ பொருளும்‌ இசை 
யத்‌ தொடுத்து: இராமா 
நுஜ. 6-] 
| இயல்படை-விதேயமான ஆயு 
தம்‌; விதேயமான னேனை. 
இ யல்‌ பு-ஸ்வபாவம்‌; இலக்க 
ணம்‌. [தொன்றெொழுகு மர 
பிற்றம்மியல்பு வழாஅது: 


மலைபடு. 537. ] 
இயல்வு-விரகு (தக்க உபா 
யம்‌); ப்ரவிருத்தி; [ஏன 


மாய்‌ நின்றார்க்கியல்வு: 1- 
ஆம்‌ திருவழ்‌. 12.] MSG 
சம்‌ (தகுதி); [இயல்வான 
வீன்‌ துழாயானடிக்கே 
செல்ல: 1-ஆம்‌ திருவந்‌. 
13.] வ்ருத்தம்‌ (நடத்தை); 
[ஏதியல்வாக நின்றோர்‌: 
இராமாநுஜ. 26.] ஸ்வ 
பாவம்‌; [ இயல்வாயின 
வஞ்ச நோய்‌ கொண்டுவர 
வும்‌: திருவிருத்‌. 24.] கூட்‌ 
டரவு; உத்ஸாஹம்‌; அழகு . 
இயலுகை-பலிக்கை; சொல்‌ 
லுகை; நிர்வஹிக்கை 
(நடத்துகை); வர்த்திக்கை 


49 


(இருக்கை); [அளவியன்ற | 
வந்தாதி: திருவாய்‌. 1. 4. 
ll. பன்னி. வியா.] உண்‌ 
டாகை. [மூரி நீர்‌ வேலையி 
யன்ற மரத்தாலிலையின்‌ 
மேலான்‌: 3-ஆம்‌ திருவந்‌. 
5. 3.] 


இயலும்‌-சக்யம்‌ (முடியும்‌); L 
நிறைவேறும்‌. 

இயவர்‌-சண்டாளர்‌. 

இயற்கை-யாத்ருச்சிகம்‌ (தற்‌ | 
செயல்‌); வியாபாரம்‌; | 
செயல்‌ (வழக்கமாக); 
நடக்க; ஸ்வபாவம்‌, 


Lo alae வுலகியற்‌ 
கை: திருவாய்‌. 4. 9, 1.7 
இயற் கக ப்புணர்‌ ச்சி.தலைவ 
ஓம்‌ — வியும்‌ தெய்வ 
கூட்ட மூதன்‌ முதலி 
> 
கூடும்‌ கூட்டம்‌. 


= 


கரும்பதம்‌] ஸ்வபாவம்‌; யத்‌ 
னம்‌; ருஜீஷம்‌ (அஸாரம்‌). 
இயற்றியில்லாதார்‌ - ஆளில்லா 
தார்‌;உச்சராயம்‌(மேன்மை) 
இல்லாதார்‌. 
இயற்றுக-ஸஞ்சரிக்க., 
இயற்றுதல்‌-ஏத்தல்‌; உண்‌ 
டாக்குதல்‌; ஸீருஷ்டித்தல்‌; 
கூட்டிச்‌ செல்லுதல்‌. [முந்‌ 
துற்ற நெஞ்சே இயற்றுவா 
வயெம்மொடுநீ கூடி: 
பெரியதிருவற்‌. 1.] 


இயன்‌ ற-செய்யப்பட்ட. 


50 


இயன்று-முயன்று. 
*இயைதல்‌- பொருந்துதல்‌; 


அனுமதித்தல்‌; ஒத்திருத்‌ 
தல்‌. 
*இயைபு-தொடர்பு; பொருத்‌ 
தம்‌. 

இயைவு-இசைவு; அனுமதி; 
சேர்க்கை. 
| இரக்கம்‌-நெஞ்சில்‌ நகிழ்ச்சி; 
ஈடுபாடு; ஈரிப்பு; [ஈடு; 2 
4, 4.] கிருபை. [இரக்க 


மெழீர்‌: திருவாய்‌. 2. 4. 4.7 
இரக்கொள்ள-இரக்க, [இண்‌ 
டைச்‌ சடை முடியீசனிரக்‌ 
கொள்ள: பெரியாழ்‌. 1. 8. 
9.] 
இரக்கை-அர்த்திக்கை; [Dy 
துரைப்பதுண்டு: திருச்சந்‌, 
101.7 காப்பு (ரக்ஷ). 
ங்குக-ஈரம்‌ படுகை; 
தாவு படுகை; நெஞ்‌ 
ms. [இரங்கி நூடொ 
ம்‌ வாய்‌ வெரீஇ: திரு 
வாய்‌. 6. 5: 9.] கிருபை 
செய்தல்‌. [ஏழையேதலன்‌ 
கீழ்‌ மகனென்னா திரங்கி: 
பெரியதிரு. 5. 8. 1.] 
இரங் கல்‌-பச்சாத்தாபப்படு 
தல்‌; அழுகை, 
இரசதம்‌-வெள்ளி (ரஜதம்‌.) 
இரட்டித்தல்‌-இரண்டு மடங் 
காக்குதல்‌, 
இரட்டி- இருமடங்கு. [அன்பி 
ரட்டி. பூண்டது நான்‌ :கம்ப, 
ரூர்ப்ப. 133. 
இரட்டுறமொழிதல்‌- ஒருமொழி 
யையே, தொடரையோ, 
வாக்கியத்தை யோ 


ன 
1 WO 
x by | 


இரு பொருள்படக்‌ 
ஒருத்தி. [ நன்‌. 14.] 

இரட்டுறல்‌-சிலேடை.: 

இரட்டை-துப்பட்டி ; 


கூறல்‌ 


| 


| 


| 


உத்தரீ | 


யம்‌. [மேலே சுற்றின இரட்‌ | 


டைகளும்‌: ஈடு, 3. 5.4] 
[இரட்டைகளமுக்கானாலும்‌ 
மடி குலையாமல்‌ வைக்குமா 
போலே: ஈடு, 5. 9. 3.] தம்‌ 


பதிகள்‌ ; இரட்டைப்பிள்்‌ ளை 


கள்‌. 


*இரண்டாம்‌ நிலம்‌-மேல்‌ | 


நிலம்‌; அதாவது இரண்‌ 


டாவது மாடம்‌. [திருப்பா. | 


10. வியா. ] 


இரணம்‌-(ரணம்‌) போர்‌; புண்‌ | 
(வ்ரணம்‌); பொன்‌ (ஹிரண்‌ | 


யம்‌); கடன்‌ (ருணம்‌), 


[இரணங்்‌ கொண்டதேெப்ப | 
ராவர்‌: திருவாய்‌, 9.1. 4. ] | 


இரணியம்‌-பொன்‌. 

*இரத்தம்‌-ரக்தம்‌; சிவப்பு; பவ 
ளம்‌. 

*இரதம்‌-தேர்‌; புணர்ச்சி; பல்‌ 
சுவை: சாறு. 


இரதி-பித்தளை; மன்மதன்‌ 
தேவி;காந்தள்‌; ஆசை; , 


புணர்ச்சி; பெண்‌ யானை. 
*இரப்பாளன்‌-யாசிப்பவன்‌. 
*இரப்பு-யாசிக்கை. 


இரம்பம்‌-கஸ்த்தூரி மிருகம்‌; — 


ஈர்வாள்‌. 
இரவலுடம்பு 
மில்லாத உடம்பு; பரதந் 
திரமான உடம்பு. (அப்‌ 
படியே திரும்பக்‌ கொடுப்ப 
தாகப்‌ பிறரிடமிருந்து கைக்‌ 
கொண்ட பொருள்‌ இர 


சொந்த , 


வல்‌ எனப்படும்‌. இதனால்‌ 
இஷ்டப்படி உபயோகித்‌. 

“துக்‌: கொள்ள - இயலாமை 
இங்குக்‌ குறிக்கப்‌ படு 
கிறது. படவே; சுதந்தர 
மன்று, பரதந்திரம்‌ என்ற 
தாயிற்று. கணவருக்குத்‌ 
SHOW அர்ப்பணித்து 
விட்டபடியால்‌, கற்‌ 
york பெண்டிர்‌ தம 
துடலை இரவலுடம்பாகக்‌ 
கருதுவரேயன்றித்‌ தமது 
இஷ்டப்படி அதனை உப 
யோகிப்பதில்லை. எனவே 
இரவலுடம்புபர த ந்திர 
மான பெண்ணுடம்பு 
எனத்‌ தேறிற்று) [இது 
ஏதேனு மிரவலுடம்போ, 
சுமந்து கொண்டிருக்‌ 
கைக்கு: ஈடு, 2. 4. 2.] 

*இரவன்‌-சந்திரன்‌. 

இரவி-ஸர்யன்‌; மலை; வாணி 
கத்‌ தொழில்‌. 

*இரவியர்‌- சூரியர்‌: த்வாத 
சாதித்தியர்‌. [இரவியர்‌ 
மணி நெடுந்‌ தேரொடு 
மிவரோ: திருப்பள்‌. 6.] 


“இரவு- இராத்திரி; மஞ்சள்‌; 


யாசிக்கை. 
*இரா-இரவு; இருந்து. 


*இராகம்‌-ஆசை; சிவப்பு; 
பண்‌; ஆதரிக்கை. [என்‌ 
கலிராகமிலாதான்‌: திரு 
வாய்‌. 1. 6. 5.] 


* இராச்சியம்‌-ராஜ்யம்‌. [இராச்‌ 
சியமு மாங்‌ கொழிய: பெரி 
யாம்‌. 4. 8.4. ] 


இராடம்‌-கழுதை; பெருங்‌ 
காயம்‌, 
“இராத்‌ Donner - இராத்திரி 
உற்சவம்‌; அத்யயந உற் 
சவத்தில்‌ இராப்பத்து உற் 
சவம்‌. [இராத்‌ திருநாள்‌ 
ஸேவித்தார்கள்‌ போலே 
மீருக்கை: திருப்பா. 1. 
ஆறா. வியா.] 
இராப்படைஏறுவாரைப்போலே - 
ராத்ரியிலே சண்டை 
பண்ணுவாரைப்போலே. 
* இரா மடம்‌-பெருங்காயம்‌. 
இராமட மூட்டு வாரைப்போலே- 
தம்‌ கண்ணெதிரே வராது 
கண்டபடி திரியும்‌ தம்‌ மக்‌ 
கனை அவர்கள்‌ அறியாத 
வாறு இரவில்‌ மடத்தில்‌ 
உணவருந்தும்படி செய்‌ 
யும்‌ தாய்மாரைப்போலே. 
[ஸர்வேசுவரன்‌ இராமட 
மூட்டுவராஸரப்போலே 
Yeh தோற்றாதே அந்த 
ராத்மாவாய்‌ நின்று நடத்‌ 
துகையாலே: ஈடு, 1. 1. 5.] 
இராமாறு-இரவெல்லாம்‌, 
[ப்ரண யி நி யெளவனம்‌ 


குடி புகுந்தால்‌ இராமாறு 


வண்ணன்‌ பூதங்கள்‌ மண்‌ 
மேலிரியப்‌ புகுந்து: திரு 
வாய்‌. 5. 2. 3.] 


இரீஇ - இருத்தி, [வைகல்‌ 


வைகலீரீ இ உன்னையென்‌ 
னுள்‌ வைத்‌ தனை: AG 
வாய்‌. 2. 7%. 9.] 


இருக்கு-வேதம்‌; [ இருக்கார்‌ 


மொழியால்‌: திருவிருத்்‌. 
64.] முதல்‌ வேதம்‌ [பெரி 
யாழ்‌. 5. 1. 6.] 


*இரு கரையன்‌ - மற்றொன்றி 


லும்‌ பற்றுதல்‌ உடைய 
வன்‌. [அது செய்யு மிடத்‌ 
தில்‌ இருகடரையனாகை 
யன்றிக்கே புறம்புள்ள 
பற்று அற்றே புல்கு: ஈடு, 
1. 2. 4.] 


இருகால்‌-இரண்டு தடவை. 
இருகால்மட்டு-இரண்டு தரம்‌. 


[முதல்‌ “ஆடி? என்றதிற் 
காட்டில்‌ இருகால்‌ மட்டு 
ஆடி என்றதில்‌: ஈடு, 
2.4.1.7 


 இருகைமதவாரணம்‌ - திரு 


நாயகனுக்கு அலை கொடுக்‌ | 


வேளைக்‌ காரனுக்குப்‌ பேர்‌. 
இருகை மதவாரண மென்‌ 
றும்‌ கர்ப்பதாஸர்களென்‌ 


கையாலே உறக்கமில்லை: றும்‌ கோயிற்பணிப்‌ பெண்‌ 

ஈடு, 1. 2. 1.] | டாட்டி பிள்ளைகளுக்குப்‌ 
இராவணம்‌-விளக்கு, பட்டர்‌ ஸாதித்த பெயர்‌; 
இரிகை- அஞ்சு ௧; ஆர [ஈடு, 9. 4. 10.7 

வாரிக்கை; ஓடுகை; சித இருசு- சம்ம வண்டி 

றுகை. [இருளிரியச்‌ சுடர்‌ அச்சு. 

மணிகளிமைக்கும்‌ நெற்றி; Qo சுடர்‌-சூர்ய சந்திரர்கள்‌. 

பெருமாள்‌. 1. 1.] [இரு சுடர்‌ மீதினிலியங்‌ 
இரிய- போக; பெரிய; ஆர கா மும்மதிளிலங்கை; திரு 

வாரப்படும்படி. [கடல்‌ வெழு கூற்‌. 3.] 


52 


'இருட்சி- இருட்டு. 

இருணாள்‌ - கிருஷ்ண பக்ஷத்து 
அஷ்டமி. [இருணாள்‌ 
பிறந்த வம்மானை: பெரிய 
திரு. 8. 8. 9. கிருஷ்ண 
பக்ஷத்து நாள்‌ என்பதே 
நரிய பொருளாயினும்‌ 
கண்ணன்‌ அவதாரத்தைக்‌ 
கூறுதலின்‌ அஷ்டமி 
எனப்‌ பொருள்‌ உரைக்கப்‌ 
படடிருக்கிறது. ] 

“இருத்தி - செழிப்பு; (ருத்தி) 
இருக்கச்‌ செய்து. 

*இருத்திச்‌ செய்தல்‌ - நிர்ப்பந்‌ 
தித்துச்‌ செய்தல்‌. [இருத்‌ 


BF செய்கிறாளல்லவிறே 
இவள்‌: நாய்ச்சி, 5. 10. 
வியா. | 


* இருதலைத்த ௩ ஞ்சு - வெவ்‌ 
வேறான இரண்டு விஷ 
யங்களி லீடுபட்ட நெஞ்சு. 
[இருதலைத்த ௦ நஞ்சின்‌ 
DOCH: ஈடு. 9. 8. 3.7 

இருந்ததே குடியாக- எல்லாரும்‌ 
ஓக்க. [இருந்ததே குடியா 
கக்‌ காணும்படி: ஈடு, 
4. 1.1.7] 

இருந்திடு வானுக்‌ கென்று - 
இருந்து போகிறான்‌ என்று; 
இருக்கக்‌ கடவன்‌ என்று. 
இருந்தில்‌-கரி. [எழுந்த மலர்க்‌ 
கரு நீல மிருந்தில்‌ காட்ட: 
பெரிய திரு. 2. 10. 3.] 
இருப்புலி- துவரை. 

இரும்பு- கரும்‌ பொன்‌; ஆயு 
தம்‌, 

'இரும்பை-பாம்பு, குடம்‌. 


| இரு மருங்கு-இரண்டு பக்கம்‌, 


இருமருங்குநக்‌ துய்யான்‌ - உப்‌ 
யகுல சுத்தன்‌. (இரண்டு 
குலமும்‌ சுத்தமானவன்‌) 
[தாய்‌ வழியிலும்‌ தந்தை 
வழியிலும்‌ இழுக்கற்றவன்‌ 
என்றபடி. “*இருவர்ச்‌ சுட்‌ 
டிய பல்வேறு தொல்குடி?” 
என்ற திருமுருகாற்றுப்‌ 
படையும்‌ அதன்‌ உரையு 
மிங்குக்‌ காணத்‌ தக்கன. 
“இரு மரு ங்குந்துய்யான்‌? 
என்னும ரபோலேயிறே 
கவிபாடுவது: ஈடு, 3. 9. 
ப்ர.] 

இருமை-கருமை; பெருமை; 
பரப்பு; இம்மை மறுமை; 
இரண்டு. [இருமை வினை 
கடிவாரே: திருவாய்‌. [1. 
6. 9.] 

இருவி-தினையரிதாள்‌. 

*இருவினை - புண்ணிய பாபங்‌ 
கள்‌. 

இருள்‌ - அந்தகாரம்‌; நிரயம்‌ 
(நரகம்‌); கறுப்பு; மையல்‌; 
யானை; இருள்‌; துயக்கு; 
மயக்கு; மறப்பு-—ஞாநா 
நுதய, ஸம்சய, விபர்யய 
விஸ்மிருதிகள்‌. [அறிவு 
பிறவாமை, ஐயம்‌, மருள்‌, 
மறதிகள்‌. இதனால்‌ ICH 
ஞானத்தின்‌ உட்பிரிவுகள்‌ 
கூறப்படுகின்றன. ஞாநா 
நுதய மாவது அடியோடு 
அறிவே தோன்றாமை, 
ஸம்‌சயமாவது “இது 
தூண~ணோ, மனிதனோ?” 
என்று ஒரு பொருளை 


00 


இன்ன தெனத்‌ துணிய 
மாட்டாது பல தலைத்தாய 
அறிவு. விபர்யயமாவது 
பொருளல்ல வற்றைப்‌ 
பொரு ளன்றுணருகை; 
அதாவது தாம்பைப்‌ பாம்‌ 
பாகப்‌ பார்ப்பது. விஸ்‌ 
மிருதியாவது முன்னைய 
அனுபவத்தா லேற்பட்ட 
ஸம்ஸ்காரத்தால்‌ அநுப 
வித்ததைப்‌ பற்றிய அறிவு 
எழாமலொழிகை. ஆசார்ய 
ஹ்ருதயம்‌ 2 ஆம்‌ ப்ரக, 
சூ. 12.] 
'இரை- ஒலி; பிராணிகளின்‌ 
உணவு. 


*இரைத்தல்‌-ஒலித்தல்‌; கோபித்‌ 
தல்‌. 


இரை தேர்தல்‌-உணவு தேடு 
தல்‌, [இரை தேர்‌ வண்‌ 
சிறு குருகே: திருவாய்‌, 
1. 4. 5.] 
இல்‌ - கிருஹம்‌ (வீடு); ஸ்தா 
னம்‌ (இடம்‌); இன்மை; 
கிழத்தி(தலைவி); கிருஹிணி 
(மனையாள்‌); சரீரம்‌. [ஈடு, 
4.6.2. ஆன்மா. இன்ப துன்‌ 
பந்துய்ப்பதற்குச்‌ சரீரம்‌ 
இடமாயிருத்தலின்‌ அதுவும்‌ 
இல்‌ எனலாயிீற்றென்க, ] 
இல்லம்‌ - அகம்‌ (கிருகம்‌). 
இல்லாள்‌ - மனைவி, 
“இல்லை செய்தல்‌ - மறுத்தல்‌. 
இலக்கணம்‌ = அடையாளம்‌ ; 
அழகு; வியாகரணம்‌. 
*இலக்கியம்‌- இலக்க த்திற்கு 
அமைத்‌, - சிறந்த நூல்‌ ; 


may 


7° 


* இலக்கு-குறி. [என்னுடைய 
நெஞ்சமே இலக்காக வெய்‌ 
கின்றான்‌: பெரிய திரும 87.] 

இலக்கை - மாஸ ஜீவிதம்‌; 
(மாதச்‌ சம்பளம்‌). [ஈடு 
4, 8. 8. அரும்பதம்‌. J 

*இலகுதல்‌ - விளங்குதல்‌. 
[வெண்பலிலகுசுடரிலகு 
விலகுமகர குண்டலத்தன்‌ : 
திருவாய்‌. 8. 8. 1.] 

இலங்குதல்‌ - விளங்குதல்‌. 
[இலங்குவான்‌ wir ou 
மேறுவர்‌; திருவாய்‌,3.8.11. ] 

இலச்சினை - அடையாளம்‌ ; 
முத்திரை. 
[இருகாலுங்‌ கொண்டங் 
கங்கெழுதினாற்‌ போலிலச்‌ 
சினைபட நடந்து: பெரியாழ்‌. 
1. 7. 6.] 

“ இலச்சை வட்கம்‌ 
(லஜ்ஜை). [மோடியோடி 
லச்சை யாய சாப மெய்தி: 
திருச்சந்‌. 53.] 

இலஞ்சி - குணம்‌; மதிள்‌; 
புன்கு; மாமரம்‌; வேலி; 
கிடங்கு; அங்காடி; காவற்‌ 
காடு. 

* இலட்டுவம்‌ - இலட்டு, [கன்‌ 
னலிலட்டுவத்‌ தோடு 
சீடை: பெரியாழ்‌, 2. 9. 9.7 

இலடு-குதிரை. 

இலதை-கொடி. (லதா). 

இலலாடம்‌-நெற்றி (லலாடம்‌). 


இலவங்கம்‌-கிராம்பு  (லவங்‌ 
கம்‌). 
| பலொங்கலி - நாளி கேரம்‌ 


| 
1 


(நன்ன); 


செங்காந்தள்‌; 
Hl, 


இலாழி-குதிரையின்‌ வாய்‌ நீர்‌. 

*இலி-இல்லாதவன்‌. [பிறப்‌ 
பிலியாய்‌: திருநெடுந்‌. 1.] 

* இலிங்கியர்‌-தார்க்கிகர்‌. [ திரு 
வாய்‌. 4. 10. 5.7 

இலைக்குரம்பை - பர்ணச £ லை. 
[ துன்னுமிலைக்‌ குரம்பைத்‌ 
துஞ்சியும்‌: பெரிய 
திரும.13.] 

* இலைக்குழல்‌- இலையினாலாகிய 
ஊதுகருவி,  [அண்ணலி 
லைக்‌ குழலூதி; பெரியதிரு, 
10. 7. 6.] 

இலைத்தலைச்சரம்‌ - வாயம்‌ பு; 
(கூரம்பு). [ இலைபோலே 
யிருக்கிற தலையை உடைத்‌ 
தான சரம்‌. இலைத்தலைச்‌ 
சரம்‌ துரந்திலங்கை கட்‌ 
டழித்தவன்‌: திருச்சந்‌. 54.] 

*இலைமலிபள்ளி - பர்ணசாலை. 
[ இலைமலிபள்ளி யெய்தி; 
பெரிய திரு. il. 4. 7.] 

இலையகலப்படுத்தல்‌ -மிகவும்‌ 
பாரிக்கை: ஒருவனுக்கொரு 
வஸ்துவிலே  அபிநிவேச 
முண்டானால்‌ அந்த வஸ்து 
வைரவம்‌ வித(ய) மாய்‌ 
(இத்தகைய வகையாய்‌) 
அனுபவிக்க வேணுமென்‌ 
கிற பாரிப்பு, [தாம்‌ புகழப்‌ 
புக்கவாடqே, பசியர்‌ 
உண்ண என்று இலையக 
லப்‌ படுக்குமாபோலே தம்‌ 
குணங்களைக்‌ கேட்கப்பாரிக்‌ 
கப்புக. பெரிய திருவற்‌. 9, 
வியா. ] 

இலையம்‌-உள்ஜலம்‌; உமிழ்நீர்‌. 
[இல்‌ - உள்‌. அயம்‌ - நீர்‌, 


cn 


இலையம்‌-வாய்க்குள்‌ இருக்‌ 
கும்‌ நீர்‌. திருநாமமிழ்டங்‌ 
கோரிலையந்‌ தன்னால்‌: 
பெரியாழ்‌. 3. 4, 8.] 
இவ்வருகே- இப்பால்‌. 

* இவண்‌ -இவ்விடம்‌, இம்மை. 

இவர்தல்‌-ஏறுதல்‌; செல்லுதல்‌; 
எழுதல்‌. 

*இவரித்தல்‌ - எதிர்த்தல்‌. 
[ இவரித்தரசர்‌ தடு மாற. 
பெரிய திரு. 8. 8. 9.] 

* இவறல்‌-உலோபம்‌. 

'இவுளி-குதிரை. 

இழக்கை-கைவிடுகை; சாகக்‌ 
கொடுக்கை[ மக்களவரைக்‌ 
கல்‌ லிடைமோத இழந்த 
வள்‌: பெரியாழ்‌ 5. 3. 1.] 

இழந்தநாள்‌ - வீணாய்ப்போன 
நாள்‌. 

இழப்பு- இழக்கை, 

இழவு-இழத்தல்‌ [இழவு தரி 
யாத தோரிற்றுப்‌ பிடி: பெரி 
யாழ்‌. 3. ௦. 2] 

இழிதல்‌- இறங்கு தல்‌, தாழ்தல்‌. 
[குலந்தாங்கு சா திகள்‌ நாலி 
லும்‌ கீழிருந்து: திருவாய்‌. 
3. 7.9.7 

*இழித்தல்‌- இறக்குதல்‌; நிந்தித்‌ 
தல்‌. 


இமிகுலம்‌-ஹீநகுலம்‌ [ஈனவம்‌ 
சம்‌.] 


இழிதகன்‌ - தண்ணியன்‌. 
இழிப்பு-பழிப்பு. 
இழியுந்துறை - இனைப்பாறுகிற 
இடம்‌. 
இழிவு- தாழ்வு; பள்ளம்‌. 
இழுக்கு- தண்ணிமை, வழு. 
5 


இழுகுகை-பரவுகை. படிகை; 
பூசுகை, 


இழுது-நெய்‌; வெண்ணெய்‌, 


இழுதை-பேதைமை; பேய்‌; | 
பொய்‌, 
இழை - ஆபரணம்‌; ஸ்வாப | 


தேசத்தில்‌ சமதமாதிகள்‌ ; | 
நூல்‌. 


இழைத்தல்‌-நூற்றல்‌; மாற்றம்‌; | 
தருதல்‌; கூறுதல்‌; உய்த்‌ | 
தல்‌; பதித்தல்‌; நினைத்தல்‌; | 
செதுக்குதல்‌, [என்பு | 
இழைக்கும்‌ இளங்கிளியே: | 
திருவாய்‌. 1. 4. 7.] | 
இழையீடு - நூலீட்டுத்‌ தைத்‌ 
தல்‌; பொல்லாங்கு; [கண்ட 
திறே இதனுடைய இழை | 
யீடு: ஈடு, 10. 2. 5°] 
“இளக்கம்‌-நெகிழ்வு. 
*இளக்குழல்‌ - இளகச்‌ செய்‌ 
தல்‌, 
இளகுதல்‌ - நெகிழ்தல்‌; 
டுக்குலைதல்‌, 
இளகஃமறைய. [தாம்பாலாப்‌ 
புண்டாலுமத்தழும்பு தானி 
ளக. பெரிய திருவந்‌, 18.] 
இளகிப்பதிக்கை - இளமையே 
வீருத்தியடைகை, 


| 


கட்‌ 


இளங்கொடி - சிறு பெண்‌ 
[இளங்‌ கொடி யிவளுக் 
கென்னனைந்‌ திரு ந்தாய்‌; 
பெரியதிரு, 2. 7. 7.] 

*இளங்கோ-யுவராஜன்‌ ; இலக்‌ 
குமன்‌. [நேரிழையுமிளங்‌ 
கோவும்‌ பின்பு போக: பெரு 
மாள்‌. 9. 2.7 


- 


36 


இளங்கோயில்‌-பா sur oo ws Lb: 
[வெள்ளத்திளங்‌ கோயிற்‌ 
கைவிடேலென்று: 2-ஆம்‌ 
திருவந்‌. 54.] 


|! *இளந்தெய்வம்‌ - க்ஷ்பத்ர 


தேவகை. [இன்மொழி 
கேட்குமிளந்‌ தெய்வமன்‌ 
றிது: திருவிருத்‌. 20. ] 


* இளநீர்க்குழம்பிடுதல்‌ - இளநீ 
ராலாகிய மருந்தைக்‌ கண்‌ 
ணிலீடுதல்‌. [இம்மருந்து 
கண்ணிற்குக்‌ குளிர்ச்சி தரு 
வது. இதை ஒரு குச்சி 
யமினாற்‌் கண்ணிலிடுவர்‌. 
“இளநீர்க்‌ குழம்பை யிடு 
கிற துரும்பை” என்னும்‌ 
2.6.1.ஈட்டரும்பதம்‌ 
காண்க. [இச்‌ சேஷ்டிதங்‌ 
களைக்‌ கண்டவர்கள்‌ கண்‌ 


கள்‌ இளநீர்க்‌ குழம்பிட்‌ 


டாற்போலே குளிரும்படி 
யாக: பெரியாம்‌. 1. 5. 8. 
வியா. ] 


இளம்படியர்‌-இளம்‌ பெண்‌, 
கள்‌. [வானிளம்படி.யர்‌ வந்‌ 
துவந்தீண்டி. பெரியாழ்‌: 
3. 6. 3.] 
இளம்பிடி - இளம்‌ பெண்‌, 
யானை, பெண்‌. 
'இளமண்பாய்தல்‌ - நெஞ்சு 
இளகி யீடுபடுதல்‌. [நவ 
நீத செளர்ய நகரக்ஷோபத்‌ 
திலே யகப்பட்டு இள 
மணற்‌ பாய்ந்து எத்திறம்‌ 
என்று மோறஹித்துக்‌ கிடக்‌ 
கிறார்‌: ஈடு, 1. 3. ப்ர.] 
இளமறி-குதிரைக்‌ குட்டி. 


இளமை - தண்மை (தாழ்வு); | *இளைஞர்‌-வாலிபர்‌. [கொலை 
காமம்‌; இளம்‌ பருவம்‌. யில்‌ வெய்ய கடுங்காலிளை 
[கிளரொளி இளமை கெடு | ஞர்‌: திருவிருத்‌. 37.] 
வதன்‌ முன்னம்‌: திருவாய்‌.  *இளைத்தல்‌ - மெலிதல்‌; சோர்‌ 
2. 10. 1.] தல்‌. [இனைப்பாய்‌ இளை 
*இளவணி - காலாள்‌. [தூசி யாப்பாய்‌ நெஞ்சமே சொன்‌ 
யேறினவர்கள்‌ பொரப்புக்க | னேன்‌, இளைக்க நமன்‌ தமர்‌ 
வாறே நின்ற இளவணி | கள்‌ பற்றி: பெரிய Hous. 
கலங்கி மேலே நடக்குமா 28.] 
போலே: ஈடு, 7. 4. 1.] | *இனைத்துக்காட்டல்‌ -குழைத்‌ 
இளவாடை - ஸூக்ஷ்ம வஸ்‌ | துக்காட்டல்‌. [பிறரறியாத 
திரம்‌; ஆடை; புடைவை. படி பைக்‌ ல்‌ 
இளமையான வாடை! தது; உண்டவன்‌அதை 
வாடை-வடகாற்று. [இன்‌ DD வயி DS 
னிள வாடை: பெரியதிரு. குழைத்துக்காட்டஃை யிங்கு 
9. 5. 2.] நி க்‌ ௧. இங்குண்டோ 
# ie ». என இனைத்துக்காட்டலாம்‌ 
க்க! ப்‌ ல்‌; ப முன்பு 
BoM see 2 4 றும்‌ தெரியாதபடி வைக்‌ 
ம்‌ த அவமதித்‌ கும்‌: ஈடு, 2, 8. 7.] 
மத்‌ - பீளைக்கண்‌ | க தக்‌ ere 
ணன்‌. [இளிகண்ணனைப்‌ Oe (OO EE 
புண்டரீகாக்ஷன்‌ என்றும்‌: ப்ர 2 Breit Oe + 29.] 
ஈடு, 3. 9. ப்ர.] அவித்யை, அ 
fa ராகம்‌, த்வேஷம்‌ அபிநிவே 
இளிம்பன்‌ உது சம்‌ எனப்படும்‌ ஐவகை 
கோழைத்தனம்‌ உள்ள! க்லேசம்‌. [இணைப்பினை 
SOL .. யியக்கம்‌ நீக்கி; திருக்குறுந்‌. 
இளிம்பு-அசாதுர்யம்‌ (திறமை | 18.] 
ud cit om 0.) [இடையரி | *இளையவர்‌-இளமகளிர்‌. [இளை 
ளிம்பு கண்டால்‌ சிரிப்பன யவர்‌ கலவியின்‌ திறத்தை 
பசுக்களிறே: ஈடு, 3. 5. 3.] | நாணினேன்‌: பெரியதிரு, 
“இளிவு - Hays. [இளி 1.6.1] 
வென்னு மேதப்பாடஞ்சு “இளையவன்‌ -தம்பி, 
பவர்‌, திருக்குறள்‌ 464] *இளையார்‌-இளம்‌ பெண்டிர்‌, 
“இளை-பூமி; மேகம்‌; இளமை; [ முற்றாவிளையார்‌ விளையாட்‌ 
காவற்காடு. [இனையுங்‌ |! டொடு: பெரியதிரு. 3.8.8.7] 
கிடங்குஞ்சிதைய: பு. வெ.  “இளையாள்‌-இலக்குமி; தங்கை; 
0. 3+] இளைய மனைவி. 


Ot 


“இற்பிறப்பு - நற்குடிப்‌ பிறப்பு. 
[இற்பிறப்பறியீர்‌: பெரிய 
திரு. 1. 1. 7.] 

இற்றிற்றுவீழ்தல்‌- விட்டுவிட்டு 
நீர்சொட்டுதல்‌. [செவ்வாய்‌ 
ஊறி ஊறியிற்றிற்று வீழ 
தின்று: பெரியாம்‌. 1. 7. 7.] 

“இற்று - இத்தகைத்து; ஒரு 
சாரியை. 

'இற்றை- இன்றைக்கு. 


29.] 
'இறக்கம்‌- இறங்குகை; தாழ்வு; 
இறங்கும்‌ துறை. 


[இற்‌ | 
றைப்பறை கொள்வா, 
னன்று காண்‌: திருப்பா. 


| 


இறக்குதல்‌ - இறங்கச்‌ செய்‌ 


தல்‌; கொல்லுதல்‌. 

இறங்கலிடுவித்தல்‌ - போகும்‌ 
படி 
களாயின வெல்லாமிறங்க 
விடுவித்து: பெரியாம்‌. 
5. 2. 8.] 


இறங்குதல்‌- இழிதல்‌; குறை 
தல்‌; பணிதல்‌. | 
இறஞ்சி-மரவுரி. (ஒருவகை | 


ஆடை) [சிலப்‌. 14, 108. 
உரை.] 

' இறட்டுதல்‌ 
இறைத்தல்‌. 
யிறட்டிக்‌ கொள்ளுதல்‌: 
திருமா. 36. வியா.] 

இறத்தல்‌-கடத்தல்‌; 
சாதல்‌. 

இறப்பு-மிகுதி; போக்கு; சாவு; 
கைவல்யமோக்ஷம்‌. [ இறுக 
லீறப்பென்னும்‌ ஞானிக்‌ 


கும்‌: திருவாய்‌: 4. 1. 10.] 


- நீரைவாரி 


58 


ஆன்மா பிரிவது தேஹத்‌ 
திற்கு மரணமாதல்‌ போல, 
ப்ரகிருதி ஸம்பந்த மற்றுத்‌ 
தன்னையே தான்‌ அநுப 
வித்துக்‌ கொண்டிருக்கை 
யாகிற கைவல்ய நிலையில்‌ 
ஜீவாத்மாவுக்குப்‌ பரமாத்‌ 
மாவின்‌ அநுபவமில்லாமை 
யின்‌ பரமாத்மா பிரிந்து நிற்‌ 
பதுபற்றிக்‌ கைவல்ய 
மோக்ஷம்‌ ஜீவாத்மாவிற்கு 
இருப்பு ஆகிறதென்று 
உணர்க. | 


| இறவல்‌-ஆசை; அறவி. 
| இறவு-நாசம்‌; சாவு. 


[இறவு 
செய்யும்‌ பாவக்காடு: பெரி 
யாழ்‌. De 4. 2.] 


இறவுபடாமல்‌ - தப்பாமல்‌. 


பண்ணுதல்‌. [ஏதங்‌ ' 


[முகத்திலே 


மிகுதல்‌; 


[இறவுபடாமலீருந்த எண்‌ 
மருலோக பாலீர்கள்‌: பெரி 
யாழ்‌. 5. 2. 9.7 

இறவுளர்‌-குறவர்‌:குறிஞ்சி நில 
மக்கள்‌. 

இறவை-ஏணி; புட்டில்‌; ஸர்‌ 
வஸ்வரமி; வழி. 

* இறாஞ்சுதல்‌-௪'ரயம்‌ பார்த்துப்‌ 
பறித்தல்‌. [பருந்து இறாஞ்‌ 
சினாற்‌ போலே: ஈடு. 7. 6 
1,7 

“இறாஞ்சிக்‌ கொள்ளுதல்‌-பறித்‌ 
துக்‌ கொள்ளுதல்‌. [தன்ன 
தான பூமியை மஹாபலி 
போல்வார்‌ இறாஞ்சிக்‌ 
கொள்ள: ஈடு, 2. 8. 7] 

'இறாய்த்தல்‌-பின்‌ வாங்குதல்‌, 
| நீருக்கும்‌ சேற்றுக்கும்‌ இறா 
யாத வடிவைக்‌ கொண்டா 


யைத்து: நாய்ச்சி. 11. 8. | 


வியா. ] 
இறுக்குவாதம்‌-நரம்பை யீழுத்‌ 

திறுகப்‌ பிடி த்துக்கொண்டு 

மூச்சுவிடப்‌ போகாவாதம்‌; 


அதாவது அவிக்ருதராய்ச்‌ | 


சற்றும்சலியாதேஇருக்கை. 
[நாம்‌ அவிகிருதராயிருக்க 
வேணும்‌ என்று கூறிக்‌ 
கொண்டு இறுக்குவாதம்‌ 
பற்றினாற்‌ போலேயிருப்‌ 
பது: ஈடு, 3. 5.2.] 
இறுக்கை-ஒஓடிக்‌ கை; அழிக்‌ 
கை; [வில்லிறுத்து: திரு 
நெடுந்‌. 13.] 
இறுகல்‌-ஸங்கோசம்‌; சிக்‌ 
கெனவாதல்‌. [இறுகலிறப்‌ 
பென்னும்‌ ஞானிக்கும்‌, 
திருவாய்‌. 4, 1. 10.] 
இறுத்தல்‌-வரி செலுத்தல்‌; 
[இறுக்குமிறை இறுத்துண்‌ 
ணும்‌. திருவாய்‌: 5. 2. 8.] 


தங்குதல்‌;விடை யிறுத்தல்‌; 


கேள்விகேட்டல்‌., 
'இறுதல்‌-முறிதல்‌; முடிந்து 
போதல்‌; இற்றிற்றழிதல்‌. 
[ இறுகின்ற தாலி வளாகம்‌. 
திருவிருத்‌. 81.] 
இறுப்பு-வரி செலுத்தல்‌. 
*இறும்பூது-அதிசயம்‌; 
தளிர்‌, 
“இறே-அன்றோ. 
இறை-ஸ்வாமி; அற்பம்‌. அர 
சிற்குச்‌ செலுத்தும்‌ கட்டு 
சரீரக்‌ கடமை, [இறை 
களவை  நெறுநெறென: 
பெரியதிரு, 5. 10. 4.] 


மலை; 


* இறைஞ்சுதல்‌-வணங்கு தல்‌. 

“இறையிலி-வரி செலுத்த 
வேண்டாத நிலம்‌; மானிய 
நிலம்‌. 

*இன்கவி-இனிய கவிதை, 
[ இன்கவி பாடும்‌ பரம கவி 
களால்‌: திருவாய்‌. '7. 9. 6. J 

*இன்சொல்‌-இனிய பேச்சு. 
[வாயிலோரின்‌ சொலில்லை: 
திருமா. 30. ] 


இன்பம்‌ - ஸுகம்‌; ஆசை; 
காமம்‌; காட்சி; மணம்‌; 
இனிமை, 


இன்பு- இனிமை; ரஸம்‌, [இன்‌ 
புதுன்பனி. திருவாசி. 6.7 

*இன்மை-இல்லாமை; [உண்‌ 
மையாயின்மையமாய்‌: திரு 
வாய்‌. 6. 3. 4.] வறுமை. 
[இருள்‌ கொள்‌ துன்பத்‌ 
தின்மைகாணில்‌: திருவாய்‌: 
9. 1. 3.] 

இன்றியமையாமை - இல்லாது 
பொருந்தாமை; மிதுனத்‌ 
தில்‌ ஒன்று இல்லாமற்‌ 
போனால்‌ மற்றதுவுமில்லா 
போகை. 

‘இன்ன - இத்தன்மையான ; 


ஓர்‌ உவமவுருபு; இத்தன்‌ 
மையன. 


| இன்னதனை-இம்மாத்திரம்‌. 


*இன்னாடி-இங்கே. [ இன்னாடி 
யும்‌ வந்து நமக்கு உபகரித்‌ 
தான்‌'காணும்‌:மித்ரபாவேர்‌; 
தனிச்லோகம்‌. ] 

இன்னா ST  க-வெறுக்கை. 
[ நான்‌ நோவுபட வேண்டு 
கிறது அவனுக்கவள்‌ முகங்‌ 


59 


கொடுத்து அங்கே துவக்கு 
கையிறே என்று இன்னாதா 
கிறாள்‌: ஈடு, 1. 4. 7] 

இன்னாப்பு-வெறுப்பு.[ இன்னாப்‌ 
பாலே சொல்லுகிறார்‌: ஈடு, 
dD» 4. 3.] 

*இன்னாரினையார்‌ - இவரிப்‌ 
படிப்பட்டவர்‌. [இன்னாரி 


னேயா ரென்றெண்ணுவா | 


ரில்லை காண்‌: நாய்ச்சி 7.5. ] 
இன்னியர்‌-பாணர்‌; 
வர்கள்‌. 
இன்னே-இப்படியே; இவ்வி 
டமே; இப்பொழுதே. 
இனம்‌-ஸு-கம்‌. கிளை; (சுற்றம்‌) 
அமைச்சு; ஸமழஹம்‌;ஓப்பு. 
[இனமேது மிலானை: திரு 
வாய்‌. 9. 3. 5. ] 
இனன்‌-ஏவம்விதன்‌ (இப்‌ 
படிப்பட்டவன்‌.) உபமா 
மானம்‌; [திருவாய்‌. 1.1.2.] 
இனிமை-ரஸ்யதை;*இனிப்பு; 
நலம்‌ “இன்பம்‌.” 
இனியர்‌-பாணர்‌; (பாடலால்‌ 
இன்பம்‌ தருபவர்‌); பெண்‌ 
டிர்‌. 
இனணைதல்‌- இரங்கல்‌; வருந்தல்‌; 
பயப்படுதல்‌. 
இஷ்டஸித்‌ தி-ப்ரயோஜநாந்தர 
ங்களைச்‌ சொல்லுகிற நூல்‌. 
[ திருமாலை7.வீயா.][அழகர்‌ 
திருமலையீல்‌ உள்ள பொய்‌ 
கையொன்று இஷ்டஸ்ித்தி 
எனச்‌ சிலப்பதிகாரம்‌ கூறு 
கிறது. ] 
ஈ - நாசம்‌; [ஈபாவஞ்‌ செய்‌ 
தருளாலளி ப்பாரார்‌: திரு 


பாடுகிற | 


வாய்‌, 2. 2. 2.] தேனீ; 
வண்டு; சிறகு; அதிசயத்‌ 
தைக்‌ குறிப்பது. [நீர்மை 
தரை காண ஒண்ணாதா 
மிருந்த வீடு: ஈடு, 1. 3. 1.7 
ஈக்குகை-நடத்துகை. 
ஈகம்‌-சந்தன மரம்‌. 
ஈகை-அழிகை; கொடுக்கை; 
கடைகை; வாங்குகை; 
ஈகைச்‌ செட்டி ; சந்தனம்‌. 
| ஈங்கு-இங்கே, 
'ஈசன்‌-பகவான்‌; [இளந்தளி 
AD கண்‌ வளர்ந்த ஈசன்‌ 
தன்னை: பெரிய திரு. 2: 
10. 1. ] சிவன்‌; [ஈசற்கும்‌ 
நான்முகற்கும்‌ தெய்வம்‌; 
நான்‌ முகன்‌. 96.] அரசன்‌; 
குரு: தலைவன்‌; மூத்தவன்‌. 
'ஈசி-அருவருப்புக்‌ குறி ப்பு. 
[ஈசிபோமினிங்கி ரேன் மின்‌ : 
பெரிய திரு. 1. 3. 8.] 
ஈட்டம்‌-கூட்டம்‌; வீருஷபம்‌. 
[மெய்யடியார்கள்தம்‌ ஈட்‌ 
டம்‌ கண்டிடக்‌ கூடு மேல்‌: 
பெருமாள்‌ திரு. 2. 1.] 
ஈட்டுதல்‌-திரட்டுதல்‌ [ஈட்டிய 


வெண்ணெம்‌; திருவிருத்‌. 
21.7 

ஈடழிகை-கெட்டுப்‌ போகை; 
பலஹானி; [ஈடமழியப்‌ 


போயினவால்‌: நாய்ச்‌ சி. 
8.3.] ஓப்பாகாமை: ஈடு- 
ஒப்பு; அழிகை-ஆகாமை. 
ஈடறவு- சீர்கேடு. [என்னி 
வனென்னப்‌ படுகின்ற 
ஈடறவும்‌: பெரிய திரும. 
143.] 


60 


ஈடு-இடுக; வலிமை; 
ஜோடு; பணயம்‌; ஸத்ரு 
சம்‌ (பொருத்தம்‌); யுக்தம்‌ 
(தகு தி); [ஆட்‌ செய்யு 
மீடே: திருவாய்‌. 1. 6. 2.] 
ஒப்பு; [ ஈடுமெடுப்புமிலீசன்‌ 
திருவாய்‌. 1. 6. 3.] கவசம்‌. 
[ஆர்‌ எதிராக உடம்புக்கு 
ஈடிடுகிறது; ஈடு, 9. 9. 2.7] 
ஈடுபடுகை - அவகாஹிக்கை; 
(நன்கு அனுபவிக்கை); 
நோவு படுகை, 
ஈடுபாடு- ப்ராவண்யம்‌. (நன்‌ 
றக மனம்‌ பதிகை), 
*ஈடேறுதல்‌-உஜ்ஜீவித்தல்‌. 
ஈண்‌டு-இப்போது; இவ்விடத்‌ 
தில்‌. 
ஈண்டுதல்‌ - திரளுதல்‌; விரை 
தல்‌. 
ஈண்டென-சீக்கிரமாக. 
ஈத்தொற்றி - ஈ முதலான ஜந்‌ 
துக்கள்‌ விழாமல்‌ கட்டு 
கிற மேற்‌ கட்டி, 
ஈதல்‌-கொடுத்தல்‌. 
ஈமவனம்‌-சுடுகாடு. 
ஈயுவன்‌- இராவணன்‌. 
“ஈர்த்தல்‌-இழுத்தல்‌. [நெடுங்‌ 
கயிறு படுத்‌ தி யென்னை 
மீர்த்துக்‌ கொண்டு விளை 
யாடும்‌; நாய்ச்சி: 14. 4.7 
ஈர்மை-ஈருகை; ஈரப்பாடு; 
ஈடுபடுதல்‌. [என்னை 
யீர்மை செய்து: திருவாய்‌, 
9. 6. 3.] 


ஈர்ஷ்யை-பரோச்ச்ராயம்‌, 
பொராமை. [பிறர்‌ மேன்‌ 
மையைக்‌ கண்டு ஸ்ஹ்க்க 
மாட்டாமை, 

ஈரப்பாடு - ஸ்நேஹம்‌. [ஈரப்‌ 
பாட்டை விளைத்து: ஈடு, 
9. 6. 4.] 

ஈரம்‌-குளிர்ச்சிீ் ஸ்‌ நஹம்‌; 
ஈரப்பாடு; கருண. 

ஈரவன்‌-ச ந்திரன்‌. 

ஈரல்‌-இரண்டு பிளவு செய்‌ 
தல்‌: வருத்துதல்‌. [பாதக 
வர்க்கத்துக்கு ஈரலாம்படி: 
9. 6. ப்ர.] 

ஈரியாய்‌ இருக்கை - நஞ்சு 
நெகிழாநிற்கை. [என்‌ கண்‌ 
ணனுக்கென்‌ நீ ரி யாயிருப்‌ 
பாள்‌: திருவாய்‌. 6. 7. 9.7 

ஈரிலை-சூரியன்‌. 

ஈருகை-அறுக்கை; ஈரப்பாடு; 
ஸங்கம்‌, 

*ஈவு-நாசம்‌;[ஈவிலாத தீவினை 
கள்‌: திருவாய்‌. 4.7.3.7 
கொடை: பங்கீடு. 

ஈழம்‌-கள்‌; பொன்‌; வேத்ரப்ர 
சுரதேசம்‌ (மூங்கில்‌ மலிந்த 
தேசம்‌); சிங்களம்‌. 

ஈனை-கோழை. [ஈளையேங்கியி 
ib: பெரியதிரு. 1. 3. 6.7 

ஈறிலி-தெய்வம்‌. 

ஈறு-கடைசி; எல்லை; மரணம்‌. 

ஈன்‌-ரஸம்‌; குளிர்ச்சி. 

ஈன்ற-பெற்ற. 

| ஈன்றான்‌-பிதா ; பிரமன்‌, 


ஈரக்கையாலேஸ்பரிச்சித்து-கிரு | ஈனம்‌-முயல்‌; இழிவு; குறை 


பையாலே கடாட்சித்து. 


\ 


பாடு; தண்ணியது. 


61 


'ஈனவன்‌-இழிவானவன்‌.[ ஈன 
வரேயோதலாலீன்று: நான்‌ 
முகன்‌. 6.] 

ஈனனம்‌-வெள்ளி, 

உ-அகச்சுட்டு: உவன்‌. புறச்‌ 
சுட்டு: உப்பக்கம்‌. 


உக்க- முடிய. 

உக்கம்‌-கோழி; மருங்கு; பசு; 
ஆலவட்டம்‌. [உக்கமும்‌ 
தட்டொளியுந்‌ தந்து: 
திருப்பா. 20. ] 


உக்குகை-முடிகை; மக்கிப்‌ 
போகை, 

உகட்டு-தலை மண்டையிட்டு. 
[கோகுகட்‌ டுண்டுழலா 
தார்‌: திருவாய்‌. 3. 5. 4.] 

உகத்‌ தல்‌-ஸந்தோஷித்தல்‌. 
[உகந்து முலையுண்‌ பாய்‌ 
போலே: 2-ஆம்‌ Hous. 
8.] 


உகப்பு - வீரும்பியுறையுமிடம்‌. 


[எய்தானுகப்பு: நான்மு 
கன்‌. 28.] 

உகம்‌-பூமி; ஊழி; முடிவு; 
உரகம்‌; நாள்‌; இரண்டு; 
(யகம்‌). 

உகவை-உகப்பு; விருப்‌ பு; 
rik [உகவையால்‌ 
தர்சமுள்ளாருகி: திரு 
வாய்‌. 6.2.8.] 


உகசித்தல்‌-மகீழ்வுதலை மண்‌ 


magne. [மலைத்‌ 
இதொண்டுகளித்து: திரு 
get Ti 10. on 1.] 


MGA அபம்ப்ரமமாக எஞ்‌ 
தரிக்க 


3 ik. BE, 


Er ssn nts ba 


உகினம்‌-புளிமா. 

உககத்‌ தல்‌-உபேக்ஷித்தல்‌, 
[உகைக்குமேல்‌ எத்தேவர்‌ 
வாலாட்டும்‌: நான்முகன்‌, 
38. ] 
உங்கு-உவ்விடம்‌. 

உச்சி-முடி; நடுப்பகல்‌; உச்‌ 
சந் தலை; [உச்சியிலெண்‌ 
ணெயும்‌: பெரியாழ்‌. 4. 6. 
3.] நுனி; மலையுச்சி. 

உச்சிவீடு-பகல்‌ விடுகை. 
உச்சி-பகல்‌; வீடு - விடுகை, 
மத்யானவேளையில்‌ ஓய்வு 
விடுகை. இதனால்‌ இடை 
விடுதல்‌ கருதப்படுகிறது. 
[உச்சி வீடு விடாதே இத்‌ 
தையே மநோரதியா நின்‌ 
றது: ஈடு, 9. 3. 7. ] 
உசாத்துணை-பேச்சுத்துணேை. 
உசாவுகை-பரஸ்பரம்‌ சொல்‌ 
லுகை; சாஸ்திர விசாரம்‌ 
செய்கை. 
உசிதன்‌-பாண்டியன்‌, 

* உட்கண்‌-ஞானக்கண்‌ [நெஞ்‌ 
சென்னுமுட்‌ கண்ணேற்‌ 
காணும்‌: பெரிய திருவந்‌; 
28.] 

“ உட்செல்லுதல்‌ - மனத்திலே 
படுதல்‌. [உட்‌ செல்ல 
வுணர்த்திி திருவாய்‌, 
1.9.11.] 

உடக்கு-திருகாணிச்‌ சுரையின்‌ 
உட்புரி. 

உடங்கு - பக்கம்‌ ; 
யாக. 


ஒருபடி 


| உடம்பிடி-கைவேல்‌. 
62 


உடம்புவெளுக்கை- வைவர்ண்‌ | 
யம்‌ (நிற வேறு பாடு). | 
உடல்‌-அலங்காரம்‌; பாலியம்‌; 
உற்பத்தி; ஐசுவரியம்‌; 
தேணும்‌; [5. 10. 1. ஈட்ட 
ரும்பதம்‌] உடைமை; ஸாத 
னம்‌; ஹேது. [பயப்படு 
கைக்கு உடலன்று: ஈடு, 
1.2.6.] | 
உடலான - விஸுசகமான, நிர்‌ | 
வாஹமான. 
உடன்‌-ஸாபிப்பிராயமாக | 
(கருத்துடன்‌). [இவை 
பத்துமுடன்‌ 
வாய்‌. 2.3.11.] 
உடன்கேடன்‌ - 
கேடே தன்‌ கேடாயிருப்‌ 
பவன்‌. [உடன்‌ கேடனாய்‌ 
நின்றுநோக்கும்‌:ஈடு,1.1.3.] 
உடன்படுகை-சம்மதிக்கை. 
உடன்வந்தி-ஸஹஜம்‌. [உடன்‌ 
வந்தியான வல்வினை: ஈடு, 
5.8.06] 


பாடி: திரு 


மற்றொருவன்‌ | 


வன்‌ சொன்னால்‌ தன்னது 

நல்லதென்பானே யொழிய 

வழங்காதென்னானே. 
உடைவாள்‌ -உடையிலேசெருகி 

இருக்கிற வாள்‌; வங்கி. 
உடோ-அடா,. 

[நேரே நின்றன்றோே உடோ 
பரிமாறுவது: ஈடு, 4.8.2.7 
உண்டதுருக்காட்டாமை - சாப்‌ 

பாடு உடம்பில்‌ ஒட்டாமை. 
ஆகார ஸெளக்கியம்‌ 
தேஹத்தில்‌ தெரியாதீருக்‌ 
| கை, கவலை என்றபடி. 
| உண்டறுத்தல்‌ - உணவருந்தி 
| ஜீர்ணமாக்குதல்‌; அறு 
பவிக்கும்‌ திறமை. [உண்‌ 
டறுக்க மாட்டாத போக்ய 
தாதிசயம்‌: ஈடு, 10.3.2.) 
*உண்டி உடல்காட்டல்‌-உடம்பு 
உணவு ஸுகத்தைத்‌ தெரி 
வித்தல்‌, [உடம்‌ பைக்‌ 
கண்ட மாத்திரத்திலேயே 


உடன்று-கேோபித்து. 


*உடுத்தல்‌-ஆடை அணிதல்‌. | 


உடை-செல்வம்‌; கூறை 
(ஆடை); வேலமரம்‌; உள்‌; 
அரை. 

உடைகுலைப்படுகை-கரையுடை 
ந்து போகை; நிலைகுலைந்து 


போகை. [உடை குலைப்‌ 
படுகிற மனசு: ஈடு, 5.1.4.7 
உடைகை - ஹேயப்படுகை; 


எளிமைப்‌ படுகை; நெஞ்சு | 
குலைகை: அழிகை. 
உடையார்‌-ஸ்வாமி. 


உடையார்‌ கூறினால்‌ ஓடா | 
காதே-உடைமை உடைய | 


£இவன்‌ இத்தகைய போஜந 
மருந்துகிறவன்‌ என்பது 
தெரியும்‌ என்றபடி: ஈடு, 
9:10.6.]. 
உண்டற்றல்‌-நெஞ்சு உளுக்கி 
வித்தரா (ஈடுபடுதல்‌. 
*உண்டை-கவளம்‌; குறுக்‌ 
கிழை[மடிப்புடைவை வெந்‌ 
தால்‌ உண்டையும்‌ பாவு 
மொத்துக்கிடக்கும்‌; ஸ்ரீ 
வசனபூ. 219.1. ] 


்‌ *உண்டைவில்‌-சுண்டுவில்‌. 


[உண்டைவில்‌ நிறத்தில்‌ 
தெரித்தாய்‌: திருவாய்‌ 
1.95.7] 


63 


* உண்ணாமிகை-கர்ப்பகிரஹம்‌. 

*உண்ணுதல்‌-சாப்பிடுதல்‌. 
ஸம்ஹரித்தல்‌. [இவை 
யுண்ட சுரனே: திருவாய்‌, 
1.1.7.] 

உண்மைஃஸ்வபாவம்‌;யாதார்த்‌ 
த்யம்‌. 

உணக்கி-துவளும்படிபண்ணி. 
[உணக்கி நீ வளைத்தால்‌: 
திருவாய்‌. 6.2.8.) 
உணக்குகை-தவிக்‌ கமாட்டா 
தே துவளும்படிபண்ணுதகை; 
சுடபைவை மணமறுகை. 
[உணக்கு மின்பசையற: 
திருவாய்‌, 1.3ஃ5.] 

* உணங்கல்‌-உலர்ந்ததானியம்‌; | 
புழுங்கல்‌ நெல்‌. [உணங்‌ 
கல்‌ கெடக்கழுதையுதடாட்்‌ 
டங்கண்‌ டென்பயன்‌: திரு | 
வாய்‌. 4.6.7.] | 

உணங்கு - வியாதி; நெல்‌; । 
கழுது; பேய்‌: பரண்‌ ;இளைக்‌ | 
கை. | 


உணர்ச்சி- ஞானம்‌. | 

உணர்த்தல்‌ அறிவித்தல்‌. | 
[உருகு மென்‌ றுணர் த்து 
மினே: திருவாய்‌. 6.1.4.7] 
தலைவியின்‌ ஊடலை நீக்கித்‌ | 
தெளிவித்தல்‌: | 
உன்னை அணைக்கைக்காகக்‌ | 
குளித்தேன்‌ ; பூச்சூடினேன்‌ | 
என்னும்‌ இன்னுரையானும்‌ | 
கலத்தலானும்‌ மயக்கி | 
ஊடலை நீக்கித்‌ தெளிவித்த 
லென்க,குறள்‌1246 காண்க. | 

உணர்தல்‌-அறிதல்‌; அறுபவித்‌ 
தல்‌; உண்மையாக்‌ கொள்‌ 


64 


ளுதல்‌. [உணர்குவனல்‌ 
லேன்‌: அகநா. 2.6. ] தலைவி 
ஊடல்‌ நீங்கித்‌ தெளிகை. 
அதாவது நான்பறிக்‌ கிற 
பூவைப்‌ பறித்தாய்‌; உன்‌ 
னுடைய பூ நாள்‌ நின்றது 
என்று உரையாடும்‌ படி 
ஊட.ல்‌ நீங்கித்‌ தெளிகை. 
[ஊடல்‌ உணர்தல்‌ பிரிதல்‌, 
குறள்‌ 1109] 

உணர்வினார்‌ - ஞானத்தை 
உடையவர்கள்‌. 

உணர்வு-ஞானம்‌. 

உணவு-ஊண்‌. 

* உத்தரவேதி-யாகசாலை [உத்‌ 
தரவேதியில்‌ நின்ற ஒரு 
வனை: பெரியாம்‌. 1.9.6.7 

'உத்தானம்‌-பிறந்த குழந்தை 
யை வெளிக்கொணருதல்‌. 
[உத்தானம்‌ செய்து கந்தன்‌ 
ராயரே: பெரியாழ்‌. 1.8.1.] 

உத்தேசியர்‌ -ஆதரணீயர்‌; 
(ஆதரிக்கத்‌ தக்கவர்‌). 


| உத்பத்தி-உண்டாகை. 


உதகம்‌- நீர்‌. 

உதந்யா - உதகம்‌ ஆதாதும்‌ 
இச்சா; பாநேச்சா; நீர்‌ 
உட்கொள்ள விருப்பம்‌; நீர்‌ 
வேட்கை. 

உதரபந்தனம்‌ அரைப்பட்டிகை, 
[அமலனாதி. 4.] 

உதவி-உபகாரம்‌, [பெருநல்லு 
தவிக்‌ கைம்மாறு: திருவாய்‌, 
2.3.4.7 

உதறிப்படுத்தல்‌ - நிஸ்ஸம்சய 
மாகுதல்‌: (ஐயம்‌ களைதல்‌); 


உரஜஸு (ரஜோகுணமும்‌ | 
புழுதியும்‌)போய்த்தே ஜிஷ்‌ | 
டம்‌ (ஒளிருவது)ஆகை. | 

உதிகுவடு-பாண்டி; சோறு. | 

உதிர்‌ நெல்லுப்‌ பொறுக்குகை- | 
அறுவடையில்‌ ஏராளமாய்‌ | 
வினைந்திருக்க உதிர்ந்த | 
நெல்லைப்‌ பெொரறுக்கிக்‌ 
கொண்டிருக்கை.[ விளைந்து | 
கிடக்க உதிர்‌ நெல்‌ பொறுக்‌ | 
குகிறுயோ: திருப்பா. 13. 
வியா.) 

உதிரத்தெறிப்பு -ரக்த ஸம்பந்த 
மான உறவு. 

'உதிரி-உதிர்ந்தது. [உதிரி 
முளைத்துப்‌ பல பர்யந்த 
மாமா போலே: ஸ்ரீவசனபூ. 
389,] 

உதைப்பளவு - ஒரு நொடிப்‌ 
பொழுது. [உதைப்பளவு 
போது போக்கதின்ற: நான்‌ 
முகன்‌. 32.] 

உந்த-உங்கேயுள்ள; தள்ள. 

உந்தி - திருநாபி; [உந்தி 
யென்றும்‌ “துந்தி?யென்றும்‌ 
திருநாபிக்குப்‌ பேர்‌: ஈடு, 
1. 3. 9.] நீர்ச்சுழி; கடல்‌; 
நடு; உயர்ச்சி; தேரின்‌ 
உருளை. 

உந்தி பறக்கை - குதித்துப்‌ 
பறக்கை. [மகளிர்‌ கூடி 
யாடிப்‌ பாடி. விளையாடுகை, 
உந்தி பறந்த ஒளியிழை 
யார்கள்‌: பெரியாழ்‌. 3.9.11.] 

உந்துகை-எழும்புகை; நடத்‌ 
துகை; BUCHOS. [உந்து 
மதகளிற்றன்‌: திருப்பா. 18.] 


6 65 


உந்தையாவன்‌ - உன்‌ தமப்பன்‌ 
யார்‌. [உந்தையாவனென்‌ 
றுரைப்ப: பெருமாள்‌: திரு. 
7.3.] 
உப்பு-இலவணம்‌; உவர்ப்பு; 
கடல்‌; மகளிர்‌ விளையாடல்‌. 
'உப்புச்சாறு-அமிருதம்‌. [உப்‌ 
புச்சாறு கிளருவது எப்‌ 
போதோ என்று கிடக்‌ 
கிற Cதேவஜாதி: ஈடு, 
1223-1127 
உபயோகி - உபயோகப்படுகிற 
வன்‌: உதவுகிறவன்‌. 
உபலக்ஷணம்‌ - அடையாளம்‌. 
[ஒரு இடத்தைக்‌ குறிப்பிடு 
வதற்கு உதவும்‌ அறிகுறி; 
காகமுள்ள இடம்‌ பொன்‌ 
னன்‌ வயலென்றால்‌ வய 
லுக்குக்‌ காகம்‌ உபலக்ஷ்ண 
மாகும்‌. ஒருமொழி தன்‌ 
பொருளை யுணர்த்துவ 
தோடு அதன்‌ இனத்தை 
யுங்குறிப்பதும்‌ உபலக்ஷ்ண 
மாம்‌. ] 
உபஜீவனம்‌-ப்ரபத்தி.உபாதார, 
உபகரண, ஸம்ப்ரதார, 
ப்ரயோஜந அபிஜ்ஞ ats 
ருகம்‌-உபாதானம்‌ முதலிய 
வற்றை அறிந்த ஒருவனே 
செய்வது உலகிலுள்ள ஒவ்‌ 
வொரு பொருளும்‌. 
உபாதானம்‌ - முதற்காரணம்‌. 
உபகரணம்‌-ஸாதனம்‌. ஸம்‌ 
ப்ரதானம்‌ உபயோகிப்ப 
வன்‌. ப்ரயோஜநம்‌ - விநி 
யோகம்‌. [குடத்தைச்‌ செய்‌ 
பவன்‌, முதற்காரணமாகிய 
மண்ணையும்‌,ஸாதனமா 


கிய தண்டம்‌ முதலியவற் 
றையும்‌, அதனை உபயோ 
கிப்போரையும்‌, விநியோக 
முறையையும்‌ அறிந்தே 
குடம்‌ செய்வதைப்‌ பார்க்‌ 
கிறோமன்றோ! இது சாஸ்‌ 
த்ரயோநித்வாதி கரண 
ur ஷ்‌ ய ம்‌ முதலியவற்றில்‌ 
காணத்தக்கது. | 
உபாயத்திலேசெலவெழுதி-அந் 
யதாளித்தி பண்ணி. 
உபோத்காதம்‌-ஆரம்பம்‌. 


உம்பர்‌-மேலீிடம்‌; தேவர்கள்‌. 
[உலகாளு மும்பர்‌ தாமே: 
பெரியதிரு: 17. 8. 10.) 


உயர்ச்சி; மேலே; [உண்டு 
களித்தேற்‌ கும்‌ பரெொன்‌ 
குறை: திருவாய்‌. 10. 8. 7.] 
* உம்பர்கோன்‌-இந்திரன்‌. [உம்‌ 
பர்‌ கோனுமுல கேழும்‌ வந்‌ 
தீண்டி வணங்கும்‌: பெரிய 
திரு. 5. 4. 5.7 
உம்பர்வாய்‌-ஆகாசம்‌. 
உமணர்‌-உப்பு வாணியர்‌. 
உமிழ்தல்‌-உமிதல்‌; வெளிப்‌ 
படுத்தல்‌. [வெளிநாடு | 
“itd உமிழும்‌: ஈடு 2. 8. | 
உய்கை-அனுபவிக்கை; உஜ்‌ 
ஜீவிக்கை. | 
உய்த்தல்‌-உஜ்ஜீவிக்கச்‌ செய்‌ | 
தல்‌; நடத்துதல்‌; செலுத்து | 
தல்‌. | 
உய்தல்‌-பிழைத்தல்‌; தப்புதல்‌, | 
* உயர்த்துணர்வு-ஞ ரனம்‌, | 
| 


[உய்த்துணர்‌ வென்னு 
மொளி கொள்‌ விளக்கு: | 
3-ஆம்‌. திருவந்‌. 94.] | 


66 


உய்யக்‌ கொள்ளுகை - உஜ்ஜீ 
விக்கும்படி செய்கை. 

உய்யானம்‌-சோலை (உ௨த்யா 
நம்‌). 

* உய்வுபாயம்‌-ஈடேறும்‌ வழி. 
[உய்வுபாய மற்றின்மை 
தேறி: திருவாய்‌. 4.9. 11.] 

உயங்கல்‌-வருத்தம்‌. 

உயர்திணை-அஃறிணை யல்லா 
தது; மக்கள்‌ தேவர்‌, நரக 
ரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. 

உயர்ந்தோர்‌-ஞானிகள்‌. 


| உயர்ந்தோர்மாடு-ஞானிகளி 


டம்‌. [உலகமென்பதுயர்ந் 
தோர்‌ மாட்டே: தொல்‌ 
காப்‌. | 

உயர்வு-மேன்மை; வருத்தம்‌ 
[உயர்வறவுயர்‌ நலம்‌: திரு 
வாய்‌. 1. 1. 1.7 

உயவுகை-உசாவுகை; வார்த்‌ 
தை சொல்லுகை. [உய 
வேனுயர்‌ ந்த வரோடல்‌ 
லாமல்‌: 1ஆம்‌ திருவந். 64.] 

உயவு-வருத்தம்‌; உசாவுகை. 


' உயிர்‌-ஆத்மா; தேகம்‌; பிரா 


ணன்‌; மனம்‌; 
ஜீவன்‌. 

உயிர்க்கொலை - சித்திரவதை. 
[உயிர்க்கொலையாகக்‌ 
கொல்ல வேணும்‌: ஈடு, 
9. 9.1.7] 

உயிர்‌ 5 தல்‌-சிருஷ்ட்டித்தல்‌; 
உயிரைப்‌ பெறுகை; மூச்சு 
விடுகை. 

உயிர்ப்பிடம்‌-மூச்‌ சுவிடுமிடம்‌, 

உயிர்ப்பெறல்‌-பிராணன்‌ உண்‌ 
டாகை. 


காற்று; 


உரகம்‌-பன்னகம்‌ (பாம்பு). | 

உரண்டம்‌-காக்கை. | 

*உரப்பு-நெஞ்சுரம்‌. 

*உரப்புதல்‌ - அதட்டுதல்‌. 
[உரப்பி ஓராயிரம்‌ பண 
வெங்கோவியல்‌ நாகத்தை: 
சிறியதிரு. 37.7 

உரம்‌-வலிமை; ஞானம்‌;மார்பு; 
ஊக்கம்‌, 

*உரவியன்‌ - வலிமையுடைய | 


வன்‌. [முன்‌ கை யுரவிய 
ராயிருப்பார்‌: திருப்பா. 3. | 
வியா. ] 


உரவு-உரப்பு; மார்பு; விஷம்‌; 
[ogo sro பொய்கை 
நாகங்காய்ந்ததும்‌: திரு 
வாய்‌. 6. 4.1.]  உரகம்‌ | 
(பாம்பு); உதரம்‌ (வயிறு); 
பலம்‌. [உரவிடையாப்‌ | 
புண்டு: திருவாய்‌, 1. 3. 1.7 | 

உரி-தோல்‌; பட்டை. [மர | 
வுரி.] 

உரிச்சொல்‌- நிகண்டு, [ பிங்கல 
முதலா நல்‌ லோருரிச்‌ 
சொலின்‌: நன்‌. 460.7 

உரிசூறை கொள்ளுகை - வஸ்‌ 
திரம்‌ முதலாகக்‌ கொள்ளை 
யிடுகை. [இத்தலையை 
உரி சூறை கொண்டு 
போனவனை; ஈடு,-1. 3. 4.] 

உரித்தாதல்‌-அந்தரங்கமாதல்‌; 
தகுதியாதல்‌. [உனக்குரித்‌ | 
தாக்கினையே; பெரியாழ்‌. | 
9.4. 7] | 

* உரித்து வைத்தல்‌ - உண்மை | 
நிலையை வெளிப்‌ படுத்தல்‌. | 
[உரித்து வத்‌ STAG p | 


அவர்கள்‌ ஸ்வரூபத்தை: 
(Bh), 3. 9. 2.7 
உரிமைஃ-ப்ராப்தம்‌; (பாத்திய 
தை) பரிவு; அடிமை. [எந்த 
மக்குரிமை Ge wy G wi oor: 
பெரிய திரு. 2. 3. 6.] 


உரிய-தகுதியான. 


உரியோர்‌-தக்கோர்‌; யோக்கி 
யர்‌. 
உரு-சரீரம்‌; வஸ்து; விக்கிர 


கம்‌; மான்‌; அழகு; மிடுக்கு; 
[கானிடையுருவைச்‌ சுடு 
சரர்‌ துரந்து: பெரிய திரு 
1. 4. 2.] விருஷபம்‌; 
தழும்பு; ஜபம்‌. [ஓதியுரு 
வெண்ணு மந்தியால்‌: 1- 
அம்‌. திருவந்‌. 33.7 
“உருக்காட்டல்‌ - உரு வெளிப்‌ 
பாடாகத்‌ தோன்றுகை. 
[மாயவன்‌ வந்துருக்‌ காட்டு 
கின்றான்‌: நாய்ச்சி. 12. 3.] 
* உருக்குதல்‌-உருகச்‌ செய்தல்‌. 


“உருகு பதம்‌ - உருகுதற்குரிய 
நிலைமை. '[உருகு ups 
திலே வளைந்தவை நிமிர்க்க 
வொண்ணா தாப்போலே: 
ஈடு; 1. 4. 3] 

உருத்தல்‌ - Cகோபித்தல்‌; 
தோற்றுதல்‌. 

உருத்து-மிகவும்‌ கோபித்து. 

உருப்பம்‌-வெப்பம்‌; கோபம்‌. 
உருப்பினி-ருக்மிணி. 
உருப்பு-மிகுதி; வெப்பு; 
கொடுமை. 
உருப்பொலிகை - தழும்‌ 
பேறுகை [உருப்‌ பொலிந்த 


67 


நாவினேனை: 

5. 4. 7.] 
*உரும்‌-இடி; பயம்‌. 
உருமகம்‌-நரமேதம்‌; உரு சரீ 


பெரியாழ்‌; 


ரம்‌: மகம்‌-யாகம்‌; நரமேத | 


மாவது யுத்தம்‌. [உருமகத்‌ 
தே வீழாமே: பெரியாழ்‌. 
4, 8. 3.] 
உருமாய்கை - ஸ்வரூபம்‌ நாச 
மடைகை. [நெருப்பிலீட்ட 
பஞ்சுக்குவை போல 2G 
மாய்ந்து பேரம்‌: திருப்பா. 
5. வியா.] 
 உருவ- நன்கு; முடிய. 
உருவம்‌- அழகு; ரூபம்‌ (நிறம்‌); 
தேகம்‌. 
உருவறை- ரூப ஹீ நம்‌ (அழ 
கில்லாதது). 
உருவாரம்‌-வெள்ளர்‌. 
உருவிஃ-பூமி; (உர்வி). 
உருவிலி-மன்மதன்‌. 
உருவெளிப்பாடு - ப்ரத்யக்ஷம்‌ 
என்னும்படி  மானஸஸா 
க்ஷாத்காரம்‌: நேரிலுள்‌ | 
ளது போன்று மனத்திற்‌ 
குத்‌ தோற்றம்‌. [உரு 
வெளிப்பாடா உரைத்த: 
திருவாய்‌ நூற்‌. 45.] 
உருளரிசி-கொத்துமலி, 
உரை-ராமாயணம்‌; சப்தம்‌; 
வியாக்கியாநம்‌; கீர்த்தி. 
உரைக்கை-சொல்லுகை; மாற்‌ 
றறிவதற்குத்‌ தேய்க்கை. | 
[உரைகல்மீதே நிறமெழ 


வுரைத்தாற்போல்‌: பெரி 
யாழ்‌. 5. 4. 5] Gwe | 
கிடு க. [சுட்டுரைத்த | 


நன்‌ பொன்‌; 
3. 1. 2.] 
உரை செய்தல்‌ - சொல்லுதல்‌. 
[இரு ந்த வாற்றையுரை 
செய்தான்‌: திருவாய்நூற்‌. 
99.1 
உரோடம்‌-கோபம்‌ (ரோஷம்‌); 
[உரோட மென்று மிலோங்‌ 
கண்டாய்‌: நாய்ச்சி. 2. 5.] 
உலகம்‌-குணம்‌: பூமி: திசை; 
உயர்ந்தோர்‌, 
உலகு-லோகம்‌; சாஸ்திரம்‌, 


திருவாய்‌: 


உலங்கு-பெரு நுளம்பு, 


(பெருங்கொசுகு) [உலங்‌ 
குண்ட விளங்கனிபோல்‌: 
நாய்ச்சி. 8. 7.] 


| உலத்தல்‌- அழிதல்‌; குறைதல்‌; 


பூர்த்தியாதல்‌. [எங்குலக்க 
ஓதுவ “னே: திருவாய்‌. 3. 
1. 5.] 

உலப்பு-முடிவு; நாசம்‌; அளவு. 
[உலப்பில்‌ கீர்த்தியம்‌ 
மானே: திருவாய்‌: 6. 10. 
1.] 

உலம்‌- கல்‌ திரள்‌; திரண்ட 
கல்‌; வலி; நீர்‌; காற்று; 
துன்பம்‌, 


| உல்வம்‌-உலோபம்‌, 


உலவலர்‌-துறந்தோர்‌. 
உலவி-மதிள்‌. 


 உலவுதல்‌-ஸஞ்சரித்தல்‌. 


உலறுதல்‌-கோபித்தல்‌; பசை 
யறுதல்‌. 

உலறி-உதறி. [மாசுடையுடம்‌ 
பொடுதலையுலறி: நாய்ச்சி. 
1. 8. அரும்பதம்‌. ] 

உலாவுகை-ஸஞ்சரிக்கை, 


68 


உலூகலம்‌-உரல்‌. 
உலோபுகை- உ லோ பிக்கை, 
[ஏது முலோபாய்‌ காண்‌: 
பெரியாழ்‌: 2. 7. 6.] 
உவட்டுகை-குமட்டுகை, 
விட்டுகை. 
உவணப்புள்‌ -கருடன்‌. 
உவணம்‌ - கருடன்‌: [சிறையு | 
வண மூர்ந்தாய்‌: 1 ஆம்‌. | 
திருவந்‌. 22] கழுகு. 
உவத்தல்‌- விரும்புதல்‌; மகிழ்‌ 
தல்‌. [உவந்தவுள்ளத்த 
னாய்‌: அமலனாதி. 2.] 
உவத்தி - ஸந்தோஷிக்கிறாய்‌, 
திவத்திலும்‌ பசு நிரை 
மேய்ப்புவத்தி; திருவாய்‌, | 
10. 3. 10.] 


உவமை-உப்மை, 


தெ 


| 
களர்‌ | 


உவர்‌-உப்புச்‌ சுவை; 
நிலம்‌; கடல்‌. 
உவர்த்தல்‌-உப்புக்‌ கரித்தல்‌; 


அருவருத்தல்‌. [ இனித்தல்‌ 
என்றும்‌ ஒருபொருளுண்டு. | 
அப்பொருளில்‌ 'உவர்க்கும்‌ | 
கருங்கடல்‌ நீருள்ளான்‌”? (3 
ஆழம்‌ திருவந்‌. 37.) என்னு 
மிடத்து வியாக்யாநம்‌ செய்‌ 
யப்பட்டுள்ளது. “திருப்‌ 
பாற்‌ கடலை வாஸஸ்த்தா 
நமாகவுடையனாய்‌”” என்‌ 
பது வியாக்கியாநஸரீஸூக்தி 
“ஓரீங்குவர்க்‌ கவவினீங்‌ கல்‌ 
செல்லேம்‌”” (நற்‌, 52) என்‌ 
பதிலும்‌ இனிமை எனப்‌ 
பொருள்‌ படுதல்‌ காண்க. ] 
உவர்த்தலை-வெறுப்பை உடை 
யை. . உவர்த்தல்‌ வெறுப்பு, | 


69 


| உவா-பருவம்‌. 


[இராமனைய முவர்த்‌ தலை! 
திருவாய்‌. 10.3.10.] 
*உவலை-ஹறேயம்‌; (இழிவு). 
[சிறுமனிசருவலையாக்கை : 
திருவாய்‌ 1.5.8.] 
உவன்‌ -அதூரவிப்ரக்ருஷ்டன்‌. 
(நெடுந்‌ தொலைவிலில்லாத 
வன்‌ சிறிதுதொலைவில்‌ முன்‌ 
னிற்பவனைச்‌ சுட்டுவது.) 
உவனியம்‌-உபநயநம்‌, 
[ஓதுவாய்மையு முவனியப்‌ 
பிறப்பும்‌ பெரியதிரு. 
5.8.7. ] 
உவரி-ஸமுத்திரம்‌; உப்பு நீர்‌. 
[உவரிக்‌ கடனஞ்ச முண்‌ 
டடான்‌: நான்முகன்‌. 56] 
[அமாவாசை 
பெளர்ணமி முதலிய நாட்‌ 
கள்‌ பருவ மெனப்படும்‌; 
உவா என்பதுஅமாவாஸை 
பெளர்ணமி எனுமிரு நாட்‌ 
களையே கூறும்‌ ] 
உவாத்து-உபாத்‌ தியாயன்‌. 
[ஆவனுக்குப்‌ பொறைக்கு 
உவாத்தாய்ப்‌ Cure p 
விளையும்‌ படியான ஸ்ரீபூமிப்‌ 
பிராட்டி: ஈடு, 1.9.4.] 
உவாலம்பம்‌- நிந்தை. (உபா 
லம்பம்‌] 
உழக்கி-மிதித்து: 
நருக்கி. 
உழக்குகை-செருக்குடன்‌ VCH 
சரிக்கை, மர்த்திக்கை. 
(துகைக்கை). [காரேறுழக்க 
உழக்குண்டு: நாய்ச்சி13.4.7 
*உழக்கோல்‌-தாற்றுக்கோல்‌, 
[மிகைத்தாகில்‌ உழக்‌ 


தேய்த்து 


கோல்‌ கொண்டு தகர்க்கி 
Cரேமென்றிருப்பர்‌. திருப்பா. 
18. ஆரறா-வியா.] 
உழத்தல்‌-அ ழி தல்‌; பிரயா 
ஸப்படுதல்‌ வெல்லுதல்‌. 
உழந்தாள்‌-ஆயாஸித்தவள்‌. 
[உழந்தாள்‌ நறு நெய்‌: பெரி 
யாழ்‌. 1.2.4.7 
உழந்து-துக்கப்பட்டு. 
உழப்பு-உற்சாகம்‌; 
வருத்தம்‌; முயற்சி. 
உழலுகை-அலமருகை; சுழலு 
கை; ஸஞ்சரிக்கை. [திரு 
வடியே சுமந்துழல: தீரு 
வாய்‌. 4.9.9.7 


வலிமை; 


உழலை-பலகணி; உழலைத்தடி. 
[உழலை யென்பிற்பேச்சி: 
தீருவாய்‌: 5.8.11.] 

உழவு-கிருஷீ; (உழுகை) 

உழவுகோல்‌-தாற்றுக்கோல்‌. 
[கையும்‌ உழவுகோலும்‌ 
பிடித்த சிறு வாய்க்‌ கயிறு 
ஸாரத்ய வேஷத்தை 
முமுக்ஷாப்‌, 22.3.7] 

' உழற்றுதல்‌-அலைத்தல்‌; சுழற்‌ 
DIS. 

உழறுதல்‌ - 50 YG So. 
[என்னைக்‌ கண்டு மரா 
தெகிழ்ந்தாய்‌; பெருமாள்‌ | 
6.8.] ஸஞ்சரித்தல்‌:[ நீண்ட | 
வண்டத்‌ துழறலர்‌ ஞானச்‌ | 
சுடர்‌ விளக்காய்‌: திருவிருத்‌. 
58.J 

உமிதருகை-ஸஞ்சரிக்கை, 

உடுதுபால்‌ - கு ழம்புப்பால்‌ 
[திருப்பா. 4. ஆறா. 
வீயா.] 


10 


உழுவை - புலி; ஒரு வைக்‌ 
மீன்‌. 


உழை-இடம்‌; மான்‌. [உழைக்‌ 


கோர்புள்ளி மிகையன்று 
கண்டாய்‌: பெரியாமழ்‌: 
5.1.2.] 


உழக்கை-பிரயாஸப்‌ படுகை; 
[பிறர்க்கே யுழைத்தேழை 
யானேன்‌: பெரியதிரு. 
1-9.7.] நோவுபடுகை, 
[வலையுட்பட்டுழக்கின்‌ 
றேற்கு; திருமா. 36.] 

உள்‌-மனம்‌; உள்ளிடம்‌. இடம்‌; 
ஏழனுருபு; [என்னுள்‌] 
தொழிற்‌ பெயர்‌ விகுதி. 
[செய்யுள்‌. ] 

உள்‌ நடுக்கம்‌- அந்தர்‌ பீதி (உள்‌ 
ளச்சம்‌). 

உள்மானம்‌ புறமானமாராய்கை- 
உள்ளங்காற்சிவப்பும்‌ மேற்‌ 
கறுப்பும்‌ கவனித்கை: உள்‌ 
ளும்புறமும்‌ நன்கு ஆராய்‌ 
கை. 

உள்மானம்‌ - உள்ளங்காற்‌ 
சிவப்பு. புறமானம்‌; மேற்‌ 
கறுப்பு. 

உள்வாங்குதல்‌- உள்ளொடுக்கு 
தல்‌; ஸம்ஹாரம்‌ செய்தல்‌, 
[ஒரு நான்று நீயுயர்த்தி உள்‌ 
வாங்கி நீயே: நான்முகன்‌, 
5.] 

உள்வால்வேண்டுதல்‌- நீருள்‌ நீச்‌ 
சலுக்குப்‌ புணயாகப்‌ பசுக்‌ 
களின்‌ வாலைப்பிடிக்க 
வேண்டியிருத்தல்‌. 
ஆறுகளிலே பருக்களை 


யோட்டி வாலைப்‌ பிடித்து 
நீந்துவார்கள்‌. 
உள்வெதுப்பு- உட்சுரம்‌[அவன்‌ 
பரமபதத்தில்‌ உள்வெதுப்‌ 
போடேபோலே காணு 
மிருப்பது; ஈடு, 4.10.2.] 
உள்ளம்‌-மனம்‌; கருத்து. 
*உள்ளழிதல்‌ - நெஞ்சழிதல்‌. 
[உள்ளழியர்‌ நின்றாள்‌: ஈடு 
4.2.1.7] 
உள்ளி-ஒர்ந்து; விசாரித்து. 
உள்ளீடு-விஷயம்‌. 
திற்கு உள்ளீடான வஸ்து 
விலும்‌. முமுக்ஷாப்‌.] தார 
கம்‌: (தரித்துக்‌ கொண்டிருப்‌ 
பது) அந்தராத்மா. [கார 


[மந்திரத்‌ | 


ணமான பூதபஞ்சகத்துக்‌ 


கும்‌ உள்ளீடாய்‌: 
1.10.2.] 
உள்ளுகை- உள்ளத்திலே 
வைக்கை ; நினைக்கை; 
ஆராய்கை, 


rH); | 


உளைகை-ஈடுபடுகை. நோவுறு 
கை; துக்கப்படுகை. ஆர 
வாரிக்கை, தோல்வியுறல்‌. 
[சுடருக்குளைந்து: திரு 
விருத்‌. 69.] 

உளைமயிர்‌-பிடரிமயிர்‌. [திருமே 
னியும்‌ உளைமயிருமாய்‌ 
நின்றநிலை: ஈடு, 1.9.2.7 

உற்பலம்‌-செங்கழுநீர்‌; கருநெய்‌ 
தல்‌. 


| உற்றார்‌-பந்துக்கள்‌ [உரைக்கி 


லோர்‌ சுற்றத்தாருற்றா ரென்‌ 
ருரே: பெரிய திருவந். 
a 

உற்றிருக்கை - ஸ்நேஹமதிச 
யித்திருக்கை. 

“ உறகுதல்‌-உறங்குதல்‌-[ உறக 
லொண்சுடராழியே சங்கே; 
பெரியாம்‌. 5.2.9.] 


. உறக்சம்‌-ப்ரபலம்‌, 


*உள்ளுச்செல்லுதலை - அறிவு . 


முதிர்ச்சி. [ஸர்வஜ்ளனான 
வனை உணர்த்த வேண்டி 
யிறே உள்ளுச்‌ செல்லு 
கிறது: திருப்பா. 21.வியா] 
உள்ளுறை-உள்விஷயம்‌. கருத்‌ 
துப்‌ பொருள்‌. 
உளர்‌-துளர்‌ (களைக்‌ கொட்டு) 
உளர்தல்‌-சிதறுதல்‌ தடவுதல்‌. 


உளவாக - உண்டானவை 
களாக; துப்பாளாக: ஒற்ற 
கை, உளவு-ஒற்றன்‌. 


# உளறுதல்‌-வாயில்‌ வந்தபடி 
பிதற்றுதல்‌. 
உளியம்‌-கரடி. 


| 


71 


உறல்‌-ஸ்பரிசம்‌, [சுவையொலி 
யூறலாகி நின்ற: திருவாய்‌, 
3.6.6.] அடைகை. 

உறாவுதல்‌ - துக்கப்‌ படுதல்‌; 
[ஒரு நீர்ச்சாவியாயுறாவின 
எங்கள்‌ பக்கலிலே: திருமா. 
22 ஆறா. வியா. ] 

* உறிஞ்சுதல்‌-வாயினால்‌ உள்‌ 
ளிழுத்துப்‌ பருகுதல்‌; [மூக்‌ 
கால்‌ உறிஞ்சுதல்‌. eps 
குறிஞ்சி முலை யுணாயே: 
பெரியாம்‌. 2.2.2. 

உறுகை-கிட்டுகை; ows 
சமாகை; சேருகை; பிர 
யோஜ நகபரிசிக்கை 
[கண்டு கேட்டுற்று: திரு 
வாய்‌. 4.9.10.7 


உறுத்துகை - க்லேசப்படுத்து 
கை. 

*உறுக்குகை- ISU OOS. 
[முலைக்கண்‌ நெறித்து 


க்லேசப்படா நின்றேன்‌; | 
உண்‌ என்று உறுக்கிக்‌ | 


- கொடுக்க: ஈடு, 1.9.5.] 
உறுதல்‌-ஊற்றம்‌; தீண்டல்‌. 
உறுப்பு-அவயவம்‌; ஸாதனம்‌; 
பிரயோஜனம்‌; உபயோ 
கம்‌; தேஹம்‌. 
உறுப்புத்தோல்‌ -கிருஷ்ணார்‌ 
ஜினம்‌; முழுத்‌ தோல்‌. 
[உறுப்புத்‌ தோலும்‌ வெண்‌ 
ணெய்‌ பூசின உடம்பு 
மான யஜமாந வேஷத்தேோர 
டே: ஈடு, 4.8.4 ] 
உறுவது-உற்றது; 
(தக்கது). [திருவாய்‌ 
4.10.4.] 
உறைப்பு - நல்ல வாய்ப்பு; 
[கூடி.ற்றாகில்‌ நல்லுறைப்‌ 
பே: திருவாய்‌. 8.8.8.] ஊற்‌ 
றம்‌. [சேஷித்வ உறைப்புத்‌ 
தோற்ற: ஈடு, 2.5.8.] 
உறைப்பன்‌ -மிடுக்கன்‌.[ உறைப்‌ 
பணூர்‌: பெரியார்‌; 4.8.2.] 
உறையல்‌-பிணய்கல்‌. 


உறையர்‌-மருத நிலத்தூர்‌; 
சோழநாட்டின்‌ பழைய 
தலைநகர்‌. 

உன்னம்‌- அன்னம்‌, 

உன்னல்‌-ஆராய்தல்‌; நினைத்‌ 


தல்‌; ஆசைப்படுதல்‌; 
மனம்‌. 

உன்னி-ஓம்‌ ந்து; த்யாநத்திற்‌ 
சூரிய பொருள்‌. [ஞூ ரல 


72 


| 


| 


ப்ராப்தம்‌ | 


முன்னியைக்‌ காண்டும்‌: 
பெரியதிரு. 10.1.3.] 
உன்னுகை-ஓர்கை; நினைக்கை; 
உத்தேசிக்கை. 
உன்னித்தல்‌ - த்யரனித்தல்‌. 
[கழல்‌ வாழ்த்துமி னுன்‌ 
னித்தே; திருவாய்‌: 4. 6. 
9°] 
உன்னோடு தோழமை கொள்ளு 
வன்‌-உன்னோடு தோழமை 


கொள்ளுவிப்பன்‌. பிற 
வினையில்‌ வந்த தன்‌ 
வினை. 

ஊக்கம்‌-உண்டம; மிகுதி; 


முயற்சி; உயர்ச்சி; கர்வம்‌; 
மிடுக்கு. [ஒள்ளெரி மண்டி 
யுண்ணப்‌ பணித்த ஊக்க 
மதனை நினைந்தோ: பெரிய 
திரு. 10. 9. 1.7 
ஊகம்‌-புலி; குரங்கு. 
ஊச்சு-பயம்‌. 
ஊசல்‌-ஊஞ்சல்‌; உஞ்சல்‌. 
ஊசி-எழுத்தாணி; தைக்கும்‌ 
ஊசி, 
ஊட்டம்‌-உணவு. [ஊட்ட 
மின்றித்‌ துறந்தா லொக்‌ 
குமே: நாய்ச்சி. 1. 9.] 
ஊட்டி-கழுத்து;போக்யம்‌; 
ஆனஜஹ்றாரம்‌; [வரபலம்‌ புஜ 
பலம்‌ ஊட்டியாக வளர்த்த 
சரீரமானது: ஈடு, 2. 6. 6.] 
ஊட்டியாக-கழுத்தாக:போக்ய 
மாக. [ருஷபங்க ளேழை 
யும்‌ ஊட்டியாக ஒரு காலே 
தழுவினான்‌: ஈடு, 1. 5. 1.7 
ஊடல்‌-ஸம்பேோக மத்யத்‌ 
நிஙே பிறக்கும்‌ Svan. 


ஊடறுக்கை-விவேகிக்கை. 

*ஊடாடுதல்‌- நடுவே திரிதல்‌. 
[ஊடாடு பனி வாடாய்‌: 
திருவாய்‌. 1. 4. 9.7 

ஊடு-உள்‌; நடுவு; அந்தரங்‌ 
கம்‌, 

ஊணத்தியாயம்‌ -ஊணன்‌உண் 
கைக்குப்‌ பாரிக்கை. 

*ஊத்து-காஹளத்வநி, [புற 
ம்பு ஊத்தும்‌ சுவடு மற்‌ 
றுக்கிடக்கவும்‌ வேணுமோ: 
திருநெடுந்‌. 8. வியா. ] 

*ஊத்தை-அசுத்தம்‌. [ஊத்‌ 
தைக்‌ குழியி லமுதம்‌ பாய்‌ 
வது போல்‌: பெரியாழ்‌, 
4. 6. 10.7 

ஊதி-பரி; சிவிகை; பண்டி; 
கஜவிஷாணம்‌; தேர்‌. 

ஊதியம்‌ - விருத்‌ தி; வட்டி; 
பயன்‌; கல்வி. 

ஊதியன்‌-சேரன்‌. 

ஊதை-குளிர்‌ காற்று, ஊதை 
யும்‌ கூதையும்‌ குளிர்‌ 
பனிக்‌ காற்று. 


ஊமைக்கூறன்‌- அனாக்ஷ்ரமாக 


(எழுத்துத்‌ தெரியாது) 
சொல்லுகை; [ஊமைக்‌ 
கூறனாகக்‌ கூப்பிடுவது: 
ஈடு, 2. 1. 3.] 
ஊர்தல்‌-நடத்தல்‌; [LY sir ளூ 
ரங்‌ கள்வா: திருநெடுந்‌. 
23.] பரவுதல்‌; ஒழுகுதல்‌. 


[திருநெடுந்‌. 23.] 


ஊரழி பூசல்‌ - ஊரழிந்து 
போகும்படியான கலகம்‌, 


13 


a 


ஊரா-ஊர்ப்‌ பசு, [ஊராமி 
லைக்க: திருவிருத்‌. 94. ] 
ஊருணி-ஊர்க்கார ருண்ணும்‌ 
குளம்‌. [ஊணருணியிலே கள்‌ 
ளியை வெட்டி எறிவா 
ரைப்‌ போலவும்‌: ஈடு, 1. 
5. ப்ர.] 
ஊழ்‌-முறை; பழமை; பகை. 
ஊழ்மை-பழமை; முறைமை. 
[ஊழ்மையிற்‌ கண்ண 
பிரான்‌ கழல்‌ வாழ்த்துமின்‌. 
திருவாய்‌. 4. 6. 9.7 
ஊழி-முறைமை; ப்ரளயம்‌; 
யுகம்‌; பூமி; ஸம்ஸாரம்‌; 
விதி; நெடுங்காலம்‌. 
ஊழித்தீ-வடவை, 
முகாக்நி) 
ஊழிலை-பழுத்து விழுந்தஇலை. 
ஊளி-சப்தம்‌; பசி. [ஊளி 
யெழவுலக முண்டவூணே: 
திருவாய்‌. '7. 4. 4.7 


ஊற்றங்கோல்‌-ஊன்றுகோல்‌. 


(வடவா 


ஊற்றம்‌-உறைப்பு; அநுஸந்‌ 
தானம்‌; நிலையுடைமை; 
மேம்பாடு. 


ஊற்றிருக்கை-ஊறிக்‌ கொண்‌ 
டிருக்கை, 

ஊற்று - ஊன்றுகோல்‌; 
ஊற்று; சுரப்பு. 

ஊறல்‌-பசுமை. 

ஊறு-தீமை; கொலை; உடல்‌. 
[அரவூறுசுலாய்‌: திருவாய்‌. 
7. 4. 2.] ஸ்பர்சம்‌ (பரிசம்‌). 

ஊறெண்ணெய்‌ - உச்சியிலூ 
றும்‌ எண்ணெய்‌; எண்ணெ 
யாடல்‌;[ எல்லார்தலையிலும்‌ 
ஊறெண்ணெய்‌ வார்த்தாற்‌ 


நீர்‌ 


போலே: திருப்பா. 
வீயா. ] 

ஊன்‌-மாம்ஸம்‌; தசை ; சரீரம்‌. 

ஊன்றி-உரகம்‌. (ஒரு வகைப்‌ 
பாம்பு.) 

ஊன்று-சார்பு. 

ஊனம்‌-மிகுதி; குறை. 

ஊனகாரகர்‌ - பிறரைக்‌ 
கொண்டு தீமை செய்ப 
வர்‌. [ஊனமாயினகள்செய்‌ 
யுனேகாரகர்‌ களேலும்‌: 
திருமா. 41.] 

௭-அகவினா; எவன்‌. புறவினா: 
எக்கொற்றன்‌. 

எஃகு-கூர்மை; வேல்‌, 


17 


எஃகு MO ௧-ஏவுகை; எழும்‌ 
புகை; தள்ளுகை எட்‌ 
டுகை; பன்னுகை; ஆராய்‌ 
கை. 

எக்சம்‌-ஏகதந்திரி 
வாத்தியம்‌. 


எக்கமத்தளி-பறை விசேஷம்‌. 


என்னும்‌ ' 


| எடுப்பு-ஏற்றம்‌; 


[ஏதமில்‌ தண்ணுமையெக்‌ © 


கமத்தளி: திருப்பள்‌. 9.] 
எக்கல்‌-மணல்மேடு. [கட 
லெக்கலினுண்‌ மணரிற்‌ 
பலர்‌: திருவாய்‌. 4. 1. 4.] 
எக்கே-இதென்ன கஷ்டமோ. 
வருத்தக்‌ குறிப்பு, [எக்கே 
இதுவென்‌: பெரியதிரு, 10. 
8. 8.] 
எங்ஙனே-எந்தப்‌ பிரகாரம்‌. 
எச்சம்‌-குறை; வேள்வி (யக்‌ 
ஞம்‌);புத்திரன்‌; ஸந்தானம்‌, 
எஞ்சல்‌-சுருங்கல்‌; ஓழிதல்‌; 
குன்றாமை; கேடு. 


A 


எசு-யஜுர்வேதம்‌. [இருக்கெ 
சுச்‌ சாமவேத: பெரியாழ்‌, 
B16] 

எட்டியர்‌-செட்டிகள்‌. [வைசி 
யர்‌ பெறும்‌ பட்டப்‌ பெயர்‌.] 

எட்டுக்கெழுநாக்கு-ஓலைமுறி, 

எட்டுண-எள்ளளவு, (ஸ்வல்‌ 
பம்‌). [எட்டுணப்போது: 
திருநெடுந்‌. 11.] 

எட்டம்‌-நீள ம்‌. [ பின்பு 
கொண்டு வந்திணைக்க எட்‌ 
டம்‌ போராமையாலே: ஈடு, 
4.1.5] 

எடுக்க ல்‌-அளவிட்டறிதல்‌. 
[ஞானங்களா லெடுக்கலெ 
ழாத வெந்தாய்‌: திருவாய்‌. 
2. 3. 5.] 

எடுத்துவிடுதல்‌ - படையெடுத்‌ 
தல்‌. [காங்கேயன்‌ தெற்கே 
படைபயெயெடுத்‌ து விட்ட 
போது: கண்ணிநுண்‌. 3. 
வியா. ] 

[ஈடுமெடுப்‌ 

புமிலீசன்‌: திருவாய்‌. 1. 6. 

3.] புதையல்‌. [இவன்‌ 

ர ad ஈடு, 8. 


எடையெடுக்கை- நிறுக்கை. 
எண்‌-மனோரதம்‌; மனசு; 
கணக்கிடுகை எட்டுத்‌ 
திக்கு. [ எண்ணிலும்‌ வரும்‌: 
திருவாய்‌. 1. 10. 2.] 
எண்கு-கரடி. [கான எண்கும்‌ 
குரங்கும்‌:2 6. 10. 6.7 
எண்டோளீச்ன்‌-எட்டுத்தோள்‌ 
களை உடைய ஈசன்‌. [எண்‌ 
டோளீசர்க்கு எழில்மாடம்‌: 
பெரியதிரு: 6. 6. 8.] 


எண்டோளி-துர்கை, 

எத்தகம்‌-அகம்‌ (கிருஹம்‌); 
அதிசயம்‌; விலக்ஷ்ணதாந்‌ 
யம்‌, 

எத்தனைகுளிக்குநிற்கும்‌- பரிம 
ளம்‌ பல எண்ணெய்க்‌ குளி 
வரையிலும்‌ நிற்கும்‌. 

எத்தாது-எட்டாது. 

எதிர்ச்‌ செறிக்க - எதிர்நீச்சலா 
கப்‌ போக. [பெருங்காற்றை 
எதிர்ச்செறிக்க மாட்டா 
தாப்‌ போலே: திருநெடுந்‌. 
21. வியா. ] 

எதிர்சூழல்புக்கு - (sp ( ou Cor 
அகப்படுத்துவதற்கு) எதி 
ராகச்‌ சூழ்ச்சியுடன்‌ வந்து. 
[எதிர்சூழல்‌ புக்கு எனைத்‌ 
தோர்‌ பிறப்பும்‌: திருவாய்‌. 
2. 7. 6.] 

*எதிர்தல்‌-ஒஓப்பாதல்‌. [பிஞ்ஞ 
கன்‌ தன்னோடெதிர்வன்‌: 
நான்முகன்‌. 8. 4.7 

எதிர்ப்பறை.எதிர்த்துஉத்தரஞ்‌ 
சொல்லுகை, 

எதின்‌-தோல்‌. 

எந்தை-என்‌ தந்தை உபகார 
கன்‌; ஸ்வாமி, 

எந்நாள்‌-எந்தக்‌ காலம்‌;அநேக 
காலம்‌. 

எப்பேர்ப்பட்ட- எப்படிப்பட்ட. 

எம்மன-எமது ராஜாு£வவே; 


[எம்‌ மனா] எமது தூய்‌ 
போலே பரிவனானாவனே,. 


[எம்‌4 அனா]  [எம்மனா 
என்‌ குல தெய்வமே: பெரி 
யாழ்‌. 5. 4. 3.] 


(6) 


எம்மைக்கும்‌-எற்றைக்கும்‌; எப்‌ 
பிறப்புக்கும்‌. 
எம்மைத்தொற்றி-எம்மைத்‌ 
தொடங்கி. 
எம்மனை-எம்‌ தாயார்‌. 
எம்மனோர்கள்‌-எம்மைப்‌ போன்‌ 
Cai. 
STIDLOM -7 6m) FAH; கட்டழகு, 
எம்மான்‌-எம்முடைய பிதா; 
எம்முடைய ஸ்வாமி, 
எய்‌-அம்பு; முள்ளம்பன்றி. 
எய்க்கை- இளைக்கை; [திரு 
வாய்‌. 8. 8. 7.] பலஹாநி; 
[எய்த்த சொல்லோடு: 
பெரியதிரு. 1. 3. 6.] 
எய்த்தல்‌-மன க்‌ கிலேசம்‌; 
இளைத்தல்‌. 
எய்த்து-இனைத்து. 
எய்தலர்‌-கிட்டாதவர்கள்‌. 
எய்‌ து க-கிட்டுக; 
அடைகை; பொருந்துகை. 
எய்ப்பு-இளைப்பு; ஆபத்து. 
எய்யாது-ஓயாது; மறவாது. 
எய்யாமை-அறியாமை, 
எயில்‌-பட்டணம்‌; திரிபுரம்‌; 
[எயிலெரித்தான்‌ ] மதிள்‌. 
எரி-கேட்டை நக்ஷத்திரம்‌. 
[ஈடு, 5.8.7.] பிரகாசம்‌ [எரி 
கொள்‌ செந்‌ நாயிறு; திரு 
விருத்‌. 82.] கிளி. 
*எரிவு-கோபம்‌.[ இழந்தா ளெ 


ரிவினாலீர்த்து; பெரியாழ்‌. 
1.2.4.7] 
எருத்தம்‌-கழுத்து, 
எருத்து-ககுத்து. 
எருமணம்‌-செங்குவளை . ° 


எருவை-ஃழுகு; கழு த; 
கொறுக்கை, 

எல்‌-தகுதி, இரவு. 

எல்கல்‌-எதிர்த்தல்‌. 

எல்லவன்‌-சந்திரன்‌. 

எல்லரி-கைம்மணி. 

எல்லி - ராத்திரி; [எல்லீப்பஃ 
லென்னாது: பெரிய Aways. | 
19] ஸந்தியாகாலம்‌. 

எல்லே-ஆச்சரியச்சொல்‌; இரக்‌ 
கச்சொல்‌: [திருமா. 26.] 
எல்லே என்னே ஏடி-இவை 
தோழியை முன்னிலையாக 
ஸம்போதிப்பவை. 

எல்லை-வரம்பு; முடிவு; காலம்‌, 
(ஸமயம்‌). 

எல்லைசதிரி-மிக்க சாமர்த்திய 
சாலி. 

எல்லை நிலம்‌-ஸீமர்பூமி (முடி | 
வீடம்‌). | 


எலி-கள்ளி. 
எலியெலும்பன்‌-அ ற்பசக்தி 
யுள்ளவன்‌, [எலியெலும்‌ 


பனன அடியேன்‌ பக்கலி 
லும்‌ செய்வதோ: ஈடு, 
9.2.4.] 

sTQser-Caripsir. 

எவ்வம்‌- துன்பம்‌. [ எவ்வநோய்‌ 
தவிர்ப்பான்‌: பெரியதிரு, 

. 9.10.2.] 

எவ்வல்‌-துன்பப்‌ படுத்தல்‌, 
[எவ்வும்‌ வெவ்வேற்பொன்‌ 
பெயரோன்‌: பெரியதிரு. 
1.7.4] 

எழல்‌-புறப்படுகை. 

எழகண்ணி-போக்கிலே யொ 
நப்பட்டு [எழ நண்ணி 


16 


எழப்பரிய- 


நாமும்‌: திருவாய்‌, 9.5.10. ] 


அணுக அரிய; 
நினைக்க அரிய. 


| எழப்பாய்ந்து - உயரக்கிளம்பி; 


[எழப்பாய்ந்து பிடித்துக்‌ 
கொள்ளும்‌: Gu Aw mr tp. 
1.4.7] 

எழவாங்கல்‌-தூரப்‌ போதல்‌. 
[முகங்காட்டாகதே எழ 
வாங்கி யிருக்க: ஈடு, 
4.12.] 

எமில்‌ - வர்ணம்‌; இளமை; 
அழகு; நிறம்‌; நன்மை. 

எழிலி - மேகம்‌, 

எழுகை-போகை. 

எழுச்சி-புறப்பாடு; உதயம்‌; 
பெருமை; ஞானம்‌. [எழுச்சி 
யாவது சதுர்தச புவனத்‌ 
துக்கும்‌ நிர்வாஹனாக 
அளவுடைமை: ஈடு,1.3.9.] 


. எழுச்சிகொட்டுகை - புறப்பாடு 


கொட்டுகை. [கோயில்‌ 
களில்‌ பெருமாள்‌ புறப்பாட்‌ 
டுக்கு அறிகுறியாகக்‌ கொட்‌ 
டுவது வழக்கம்‌. எழுச்சி 
கொட்டா திருக்க நினை 
வின்றியிலே வந்து கொடு 
நின்றார்‌ காண்‌. திருநெடுந்‌, 
21. வியா.] 

எழுத்திடுதல்‌ - கையெழுத்துப்‌ 
போடுதல்‌. [எழுத்திட்டு த்‌ 
தாருங்கோ னென்ன, அப்‌ 
படியே பலரும்‌ எழுதி 
யெழுத்திடாதிற்கச்செய்தே. 
ஈடு. 5.10.4.] 


எழுத்து-மார்வெழுத்து; இன்‌ 
ருக்கு [அடிமைஎனமார்‌ 


பில்‌ இருக்கும்‌ 
தலைவிதி; சொல்‌. திருப்பல்‌. 
10. வியா. ] 
எழுத்து வாங்கல்‌-அடிமைப்‌ 
படுதலுக்‌ கறிகுறியாக மார்‌ 
பில்‌ ஆண்டாள்‌ பெயரை 
எழுதிக்‌ கொள்ளுகை.[தேவ 
ஜஹாதியானது எழுத்து வாங்‌ 
கும்படியாக வாயிற்று: ஈடு, 
1.3.11.] 
எழுதல்‌-தோன்றுதல்‌; வளர்த்‌ 
தல்‌. 
61 மும்பூண்டெல்லாம்‌-முளைக்கிற 
முளையெல்லாம்‌. 
எழுநரகம்‌-ஏ (Lp Ou 6D HWW! T COT 
நரகங்கள்‌; ML TF ம்‌, 
கும்பிபாகம்‌, அள்ளல்‌. 
அதோகதி, ஆர்வம்‌, பூதி, 
செந்து என்பன. [இனி 
யார்‌ புகுவா ரெழுநரக வா 
சல்‌. 1-ஆம்‌ திருவந்‌. 87. ] 
எழுமை-ஏழு ஜந்மங்கள்‌: கால 
மெல்லாம்‌. [எழுமைக்கு 
மெனதாவிக்‌ கின்னமுதத்‌ 
தினை: திருவாய்‌. 3.6.7.7 
எள்குதல்‌-இரங்குதல்‌; இகழ்‌ 
தல்‌. [எள்கலீராக மிலா 
தான்‌:திருவாய்‌:1.6.5.] பயந்‌ 
தொடுங்குதல்‌. [அடிப்பதற் 
கெள்குநிலையும்‌: பெருமாள்‌. 
7.8.] எய்த்தல்‌. [என்மகளை 
யெள்கி: பெரியாழ்‌. 3.7.4.7 
வருந்துதல்‌. [செங்களம்‌ 
பற்றி நின்றெள்குபுன்‌ மாலை 
திருவிருத்‌. 77. ] 
எள்கும்‌-ஈடுபடும்‌. 
எள்நெய்‌-நல்ல எண்ணெய்‌. 
எளிமை-புல்லிமை; ஸுலபம்‌, 


7 


எழுத்து. 


எளிவரவு - ஸு*லபமா ௧; 
இழிவாதை, [எளிவருமியல்‌ 
பினன்‌: திருவாய்‌; 1.2.3:] 

எற்றுதல்‌-புடைத்தல்‌; எறிதல்‌; 
உதைத்தல்‌; இடித்தல்‌. 

எற்றே-என்னே; ஆச்சரியக்‌ 
குறிப்பு.[எற்றேயோ:; பெரிய 
திருவற்‌. 5.7 

எறக்கொழிக்க-மேலே தள்ள. 

எறட்டுதல்‌.- வீசியெறிதல்‌. 
[பெரியதிரு, 8.5.3. வியா. ] 

எறிக்கை-ஒளி வீசுகை. 

எறிகை- அறுக்க; அளிக்‌ 
கை. 

எறிஞர்‌-சத்ருக்கள்‌. 

எறிதருகை-வீசுகை. 

எறிப்பு-ப்ரகாசம்‌, 
எறும்பி-யானை, 

எறுழ்‌-வலி; தூண்‌. 

எறுழி-பன்றி, 

என்பு-புல்லு; எலும்பு. 

என்செய்யானாய்‌-என்ன செய்‌ 
யாதானாய்‌. 

என்கிற கணக்கிலே - என்கிற 
பிரகாரத்திலை; மரியாதை 
யிலே. 

என்றிய-எதற்காக.  [ஈடு, 7.9. 
2.] எப்படி. [ஈடு, 4.10.11.] 

“என்றேய என்னில்‌ - ஏனென்‌ 
னில்‌ [என்றேய வென்‌ 
னில்‌ பிரிவை ப்ரஸங்கித்த 
போதே பிரிவுதானாமத்தனை 
யிறே: திருவிருத்‌. 30. 
வியா.] 

என்னம்பது-எதுதான்‌. 

என்னைமார்‌ - தமையன்மார்‌; 


ஆணுடன்‌ பிறந்தார்‌. 
[ வலைப்‌ பி டி த்‌ தென்னை 
மார்கள்‌ ஓட்டி லென்ன 
விளையாட்டோ: நாய்ச்‌ சி. 
3.5.] 

என்னே என்பாரும்‌ இல்லை- 
ஐயோ என்பாரும்‌ இல்லை. 
[திருவாய்‌. 9.1.3.7 

ஏ-விளி; இகழ்ச்சி; தேற்றம்‌; 
வினா; எண்‌; பிரிவுநிலைக்‌ 
குறிப்பு; ஈற்றசை; எய்தல்‌; 
அம்பு. 

ஏக்கம்‌-பயம்‌; விசாரம்‌. 

ஏக்கற்றவன்‌-எய்யக்கற்றவன்‌. 

ஏகாந்தம்‌-அத்விதீயம்‌; (இன்‌ 
இனொருவரில்லாத இடம்‌: 
நிச்சயம்‌; ரஹஸ்யம்‌. 

ஏங்கல்‌-ஒலித்தல்‌; இரங்கல்‌; 
பயப்படல்‌; அழுதல்‌ 

ஏங்கி- இனைத்து; பயப்பட்டு; 
விசரரப்பட்டு, 

ஏங்குகை-பொருமுகை; அழு 
கையின்‌ விகாரம்‌. 

ஏச்சு-ஏசுகை; பழிப்பு. [பாவி 
காளுங்களுக்கேச்சுக்‌ DST 
லோ: நாய்ச்சி, 12.8.7] 

ஏசறுகை-துக்கப்‌ படுகை; 
பழிக்கை. [ஏசறு மூரவர்‌ 
கவ்வை: திருவாய்‌, 5.3.1.7 

ஏசுதல்‌-பழித்தல்‌. 

ஏட்சி-எழுச்சி. 

ஏடி-என்னடி. 

ஏடு- இதம்‌; 


மலர்‌; பொல்‌ 


லாங்கு; பால்‌-ஆ டை; | 


ஸக்ஷ்ம சரீரம்‌[ஏடு நிலத்‌ 
திலிடுவதன்‌ 
திருப்பல்‌. 4. ] 


| 
முன்னம்‌: 
ஏர்‌ - அழகு. 
78 


TOT -எல்லை;உயர்ச்சி. [ஏணி 
லேனிருந்தேன்‌ பெரியதிரு. 
1.6.1.] 

ஏணம்‌-மான்‌. 

ஏணி-ஏறுகருவி. [பெரியாழ்‌ : 
4.9.3.7 

ஏத்தல்‌-துதித்தல்‌; பெருமை. 

ஏதம்‌-வருத்தம்‌; குற்றம்‌; பொல்‌ 
லாங்கு. 

ஏதி-ஆயுதம்‌; வாள்‌. 

ஏதலன்‌-சத்துரு. ஏதலனின்னு 
யிரைவவ்வி: பெரியதிரு. 
1.7.4.] 

ஏந்தல்‌ - தேங்கல்‌; தாங்கல்‌. 
[திருச்சந்த. 6.] 

ஏந்துகை-வஹிக்கை., 

ஏமம்‌-காவல்‌; [ஏமப்‌ பெருந்து 
யில்‌ மந்திரப்‌ பட்டாளோ: 
திருப்பா. 9.] சாமம்‌; இரவு; 
மையல்‌; ஏமாப்பு. 

ஏமாந்துபோகை-ஏமாறுகை, 

ஏமாற்றம்‌- தெளிவின்மை. 
[ஏமாற்ற மென்னைத்‌ தவிர்த்‌ 
தாய்‌: பெரியாழ்‌: 2.7.8.7 

ஏய்கை-பொருந்துகை [Loris 
தபேழ்வாய்‌: பெரியதிரு. 
1.7.3.] ஒத்திருக்க. 
[பாலேய்தமிழர்‌: திருவாய்‌. 
1.5.11.] 

ஏய்த்தல்‌ - ஒத்தல்‌; பொருந்த 
விடுதல்‌. 

ஏயான்‌ - தகாதவன்‌. [ஏயா 
னிரப்ப : பெரியதிரு . 1. 5. 


ஏயில்‌-இசை, [ஈடு, 4. 6. 2.] 


ஏர்பு - எழுச்சி. 

ஏர்வு - ஒப்பு. 

ஏரண்டம்‌ - ஆமணக்கு. 

ஏல்‌ - பொருத்தம்‌. 

*ஏலக்கோலி - ஏற்கவே விசா 
ரித்து. [ஈடு, 2. 8.7.] 

ஏலம்‌ - நறு நாற்றம்‌ [ஏல 
நாறு தண்டடம்‌ பொழில்‌ : 
பெரியதிரு. 1, 2. 1.] மயிர்ச்‌ 
சாந்து ; ஏலம்‌. 

எலா - தகுதி இல்லாத. 
[ஏலாப்‌ பொய்களுரைப்‌ 
பானை : நாய்ச்சி. 14. 3.] 

ஏலும்‌ - ஏற்கும்‌. 

ஏவல்ல - எய்யவல்ல. 
[ஏவல்ல வெந்தைக்கிடம்‌ : 
2-ஆம்‌ திருவந். 73.] 

ஏவலர்‌ - அம்பு. 

ஏவாய - எய்யப்பட்ட. 

ஏவு-அம்பு; TYE. 

ஏவுண்ட-எய்யப்பட்ட. 

ஏழ்ச்சி-எழுச்சி. [ஏழ்ச்சிக்‌ 
கேடின்றி: திருவாய்‌. 3. 
2. 4.] 


ஏழ்மை-ஏமு. [ஏழ்மைப்‌ 
பிறப்புக்கும்‌ சேமம்‌: திரு 
வாய்‌. 1. 6. 9.] 


ஏழை -அறிவிலாதவன்‌. 
[ஏழை ஏதலன்‌: பெரிய 
திரு. 5. 8. 1.] பெண்‌. 

ஏழைமை - ஹீநஸ்த்திதி; 
அறியாமை, 

*ஏற்கவே-முன்பாகவே. [ஏற்‌ 
கவே கடலிடங்‌ கொண்ட 
வனை ; ஈடு, 3. 6. 2.] 


ஏற்பு-யோக்யதை (தகுதி). 
ஏற்றிலக்கை-அதிகச்‌ சம்பளம்‌. 


[ஏற்றிலக்கை பெற்றுண்‌ 
கிற மிடுக்கையுடைய : 
ஈடு, 7. 4. 5.] 


ஏற்றுகை-உயர்த்துகை, 

ஏற-முடிய; உயர; அதிகமாக. 

* ஏறவாங்குகை-விலகுகை. 

ஏறவேறி-முடிய ஏறி. 

* ஏறிட்டுக்‌ கொள்ளுதல்‌-மேலே 
போட்டுக்‌ கொள்ளுதல்‌. 
[கருமுக மாலை போலே 
எடுத்தேறிட்டுக்‌ கொண்டு 
போனான்‌: ஈடு, 1, 3. 1.7 

ஏறினப்ரயோஜநம்‌-பலித்தப்‌ 
பிரயோஜநம்‌. 

ஏறு-சிம்ஹம்‌; விருஷபம்‌; 
வெட்டு வேதனை; கொட்டு 
வேதனை .[வாளேறு காணத்‌ 
தேளேறுமாயுமா போலே: 
ஈடு, 3. 9. ப்ர. வேலேறு 
படத்‌ தோளேறு மாய்ந்தாற் 
போலே என இறையனார்‌ 
களவியலுரை கூறுவதும்‌ 
காண்க. | 

ஏறுகை-முடிகை; மேலே 
போகை;  ஆவேசிக்கை; 
[ஈசன்‌ வந்தேக்கொலோ: 
திருவாய்‌. 5. 6. 1.7 

ஏறு வான்சாருங்குதிரை-ஏறு 
கிற நலக்‌ குதிரை. 

ஏன்‌ று க - பொருந்துகை. 
[ஏன்றேனடிமை: நான்மு 
கன்‌. 95.] 

ஏன்று கொண்டு-ஏ நிட்டுக்‌ 
கொண்டு. 

ஏனம்‌-பன்றி; பாபம்‌; (ஏ நஸ்‌). 


ஏற்பன-தக்கன. [திருப்பள்‌ 8.] | * ஏனென்னுதல்‌-சிறிது கவனித்‌ 


79 


தல்‌. [ஐசுவரியம்‌ மிக்கால்‌ | 


ஏலா என்ன 
திருப்பா. 10 


பந்துகளை 
லாகா ST. 
ஷியா. ] 
ஏனோர்‌-மற்றையோர்‌. 
ஐ-அமகு$ ெமன் லைம; 
கோழை; அரசன்‌; குரு; 
பிதா; இருமல்‌; சாரியை. 
ஈடுபடுகை-அடிப்படுகை; துக்‌ 
கம்‌; Garay படுகை. 
ஐங்கணையான்‌-காமன்‌. 
ஐங்கரன்‌-கணரைபதி. 
ஐசுகைசு-அத்யற்பம்‌. 
கைசான இருட்கொழுந்து 
கனை: திருவிருத்‌ 69.வியா.]. 
ஐஞ்சீலம்‌.கற்பூரம்‌; லவங்கம்‌, 
தக்கோலம்‌; ஏலம்‌; சாதிக்‌ 
காய்‌. 

*ஐஞ்ஞூறு-ஐத்நாறு. [ஈரைஞ்‌ 
ஞாறெப்பொழுதும்‌: 2 ஆம்‌ 
Agus. 17.] 

ஐஞ்ஞை-ஆடு; அழகு; அறிவு 
கேடன்‌. 

ஐது-நுண்ணியது; அழகியது; 
மெல்லியது, 

ஐதுநொய்தாக-மிகவும்‌ 


மாக. [அனந்தன்பாலும்‌ 


கருடன்‌ பாலும்‌ ஐது நொய்‌ . 


தாக வைத்து: பெரியாழ்‌. 
5. 4. 8.] 


ஐம்பால்‌-ஐந்து uM SW TS 
முடிக்கும்‌ கூந்தல்‌. [மட 
வாரைம்‌ பரல ணேையும்‌: 
பெரியதிரு, 7. 5. 3. என்னு 
மிடத்து, ““ஐம்பா லென்று 
அஞ்சு வகையாக மயிர்‌ 
முடியைச்‌ சொல்லுகிறது 
எனப்‌ 


[ஐசு | 


அற்ப | 


பெரியவாச்சான்‌ | 


80 


பிள்ளை வியாக்கியாநமருளி 
னர்‌. ந்து வகையா 
வன:-கொண்டை, குழல்‌, 
பனிச்சை, முடி, சுருள்‌ என்‌ 
பன. இனி, ஐந்து தன்மை 
கள்‌ கொண்டதாகக்‌ கூற்‌ 


தலைக்‌ கூறுதலுமுண்டு. 
பெரிய வாச்சான்‌ பிள்‌ 
ளையே “ஐம்பாலோதியை 


யாகத்திருத்தினை”” என்னு 
மிடத்து (திருவெழுக்‌.) 
“ஜந்து லக்ஷணமுடைய 
திருக்குழற்‌ கற்றை?” என 
வியாக்கியாநம்‌ செய்தருளி 
னார்‌. ஐந்து லக்ஷ்ணங்களா 
வன:- மென்மை, குளிர்ச்சி, 
நாற்றம்‌, நெடுமை, கறுப்பு 
என அரும்பதம்‌ கூறுகிறது. 
(பெரிய திருமொழி. 7.5.3.) 
கந்தம்‌, மது; மரர்தவம்‌, 
ஸ்நிக்ததை, இருட்சி என 
ஐஜந்துவகை என்கிறது 
அரும்பதம்‌. இவ்வாசிரியர்‌ 
“சுருண்டு, நெய்த்து, 
கறுத்து, மென்மையுடன்‌ 
நீண்டிருத்தல்‌”' மயிர்முடி 
யின்‌ ஐந்து குணங்களென்‌ 
கிறார்‌. | 
ஐய-அதிசயிக்கத்தக்‌ க; 
அழகு வாய்ந்த. 
ஐயம்‌-உபாதானம்‌ (பிச்சை) 
இடுகை; ஸம்சயம்‌; கப்‌ 
பரை (பிச்சைக்கலன்‌ ), சிறு 
பொழுது, அனுமானம்‌, 


' ஐயமார்‌-மூத்தவர்கள்‌; முனிவர்‌ 
கள்‌ 


ஐயர்‌-முனிவர்‌; தேவர்‌. 
ஐயன்‌-ஸ்வாமி; அப்பன்‌; aps 
தோன்‌; சாத்தன்‌. 


ஐயன்பாழி-சாஸ்தா கோயில்‌. 
[ஈடு, 1. 1. 5.] 
ஐயை-துர்க்கை; காளி;தலைவி; 
அருந்தவப்‌ பெண்மை; 
இடைச்சி. 
ஐவகைப்‌ பபெொன்‌-பஞ்ச 
‘லேோஹம்‌. [பொன்‌, 
வெள்ளி, செம்பு, இரும்பு, 
ஈயம்‌ இவை பஞ்ச 
லோறஹ்ங்கள்‌. ] 
ஐவனம்‌-மலைச்‌ சாரலில்‌ விளை 
யும்‌ நெல்‌. 
ஓக்க -ஒருமிக்க [ஓக்கத்‌ 
தொழுகிற்றிராகில்‌: திரு 
வாய்‌: 5. 2. 10.] 
ஒக்கம்‌-உயர்ச்சி; ஊர்ப்பொது. 
ஓக்கல்‌-சுற்றம்‌, 
ஓக்கலிக்கை-வா த்ய விசேஷங்‌। 
கொட்டுகை, 
ஒக்கலை-பக்கம்‌; இடுப்பு. 
ஓக்குமேல்‌-தகுமானால்‌; கொப்‌ 
பளிக்குமானால்‌; உபேக்ஷிக்‌ 
குமானால்‌. 
ஒசித்தல்‌-இறுத்தல்‌. [போர்க்‌ 
கோடொசித்தனவும்‌:1-ஆரந் 
திருவறந். 27.] 
*ஒசிதல்‌-முறிதல்‌. [தொடுங்‌ 
காலொசியுமிடை: திரு 
விருத்‌. 37.] தளருகை; பர 
வசமாகை. 
ஒசிவு-ஸம்போகத்‌ தளர்ச்சி. 
ஒட்டி-ஓட்டொட்டி; ஒட்டி 
நிற்கும்‌ பொருள்‌; ஓட்டிக்‌ 
கொண்டு. 
ஓட்டு-கூடுகை (Cs ரு ௧); 
ஸத்ருசமாகை.[ஒட்டுரைத்‌ 


6 81 


திவ்வுலகுன்னை: திருவாய்‌, 
3. ile 2.1 
ஒட்டுகை-இசைகை[யானெொட்‌ 


டியென்னுள்‌: திருவாய்‌. 
1. 7: 7%]  ப்ரதிஜ்ஞை 
செய்கை; [தானொட்டி 


வந்து: திருவாய்‌. 1. 7. 7.7] 
பசையறுகை. [நாக்கு 


ஒட்டுமா போலே: ஈடு, 
1. 3. 9.] 
ஒட்டுவட்டில்‌-கலசப்‌ பானை; 


ஆராதனை வட்டில்‌. 
ஒடியெறிகை-காட்டு வழியிலே 
யிரண்டருகும்‌ மரத்தை 
வெட்டித்‌ தள்ளுகை; அர்த்‌ 
தஜீவகப்‌ பண்ணுகை 
(குற்றுயிராக்‌ குகை) [கண்‌ 
ணழகாலேயோாயிற்று 
இவரை யொடியெறிந்தது: 
ஈ(டு, 3. 4. 2.] 
ஒடுக்கம்‌-வெட்கம்‌. 
ஒடுக்குமாடு-திருட்டுச்‌ 
சொத்து; சேர்த்த சொத்து; 
இடையே வந்த சொத்து; 
முட்டுக்கோல்‌; கொள்ளைச்‌ 
சொத்து. [ஈடு, 5. 3.9.] 
ஒடுங்கல்‌-ஸங்கோசம்‌; 
இளைப்பு; Gens, [தடம்‌ 
போஜதொடுங்க: திருவிருத்‌. 
16.] 
ஓஒண்ணுகை-இயலுகை. 
ஒண்ணுதல்‌ - ப்ரகாசமான 
நெற்றியை உடைய பெண்‌. 
[ஒண்ணுதல்மாமை: திரு 
விருத்‌. 50.] 
ஒண்மை-அறிவு; விளங்குகை; 
ச்லாக்யதை. 


ஒத்த-நியாம்யனாக இசைந்த. 

ஒத்ததரத்தனாய்‌ - ஒத்திருந்து. 

ஒத்தல்‌-நீங்கல்‌; ஒத்தல்‌. 

ஒத்துதல்‌-அறிதல்‌; ஒற்றுதல்‌. 

ஒதுங்க ல்‌-போகல்‌; ஒதுங்‌ 
குகை. 


ஒப்ப மி டுகை-மெருகிடுகை; | 


ஓலைக்கொப்பமிடுகை. 


ஒப்பனை -அலங்க௱ாரம்‌,, 


உவமை. 


ஒப்பு-இசைவு; உவமை; கட்‌ _ 


டழகு, 
ஒப்பூண்‌ -ஸஹபோஜநம்‌; ஸம 
மாகச்‌ சாப்பிடுதல்‌. 


ஒரு-ஆடு. 


ஒருக்கடுத்தல்‌-ஸமமாக நினைத்‌ | 
| ஒருதலைக்காமம்‌-ஒரு பக்கமான 


தல்‌. [திருக்கடித்தானமு 


மென்னுடைச்‌ சிந்தையும்‌ — 
ஒருக்கடித்து: திருவாய்‌. 8. | 


6. 2.] 
ஒருக்கணித்தல்‌ - ஒரு பக்க 


மாகச்‌ சாய்ந்து படுத்தல்‌. 
[> @ & & oh J Car மல்‌ | 


லாந்தோ கண்‌ வளர்ந்‌ 


தருளுகிறது: திருமா. 23. 


வியா.] 
ஒருகுண்டு-அடக்குண்டு. 
ஒருக்கெடுத்து-ஒரு தன்மை 
யாக எடுத்து. 
ஒருக்கு-ஓரு தன்மை. 
ஒருகுலக்காய்‌-ஒரே 
வுதித்தவன்‌. 
ஒருங்க-ஓருப்படிப்பட [நீன 
தரள்‌ஒருங்கப்‌ பிடித்து: திரு 
வாய்‌: 5. 8. 8.] 


குலத்தி 


ஒருங்கவிடுகை - ஸமாதானம்‌ 
பண்ணுகை; ஒன்றுபடுத்‌ 
துகை. 

ஒருங்காக - ஒருபடிப்பட்ட 
STS. 

ஒருங்கே - ஓரிடத்திலேயே 
போக[ஒருங்கேபிறழவைத்‌ 
தார்‌: திருவிருத்‌. 4. 5.7 

“ஒருச்சரித்தல்‌-கதவைச்சிறிது 
திறத்தல்‌. [கதவை ஒருச்‌ 
சரித்து: ஈடு. 10.8. 3.] 

ஒருத்தல்‌-புலி; யானை. 

ஒருத்தலைத்து-ஏகீபவித்து; ஒரு 
மித்து, 

ஒருத்தலைத்தல்‌-ஒருமித்தல்‌. 

ஒருதலை-ஒருதட்டு; (ஒரு பக்‌ 
கம்‌.) நிச்சயம்‌, 


காதல்‌. 

ஒருதலையானால்‌ -ஒரு பக்க 
மானால்‌, 

ஒருநான்று-ஒரு நாள்‌. [ஒரு 
நான்று தடிபிணக்கே; திரு 
வாய்‌; 6. 2. 7] 

ஒருநிலை - பிடிவாதமாய்‌ 
நிற்கை. 

ஒருநீர்ச்சாவி - ஒருமழையில்‌ 
லாதே பட்டுப்போகை, 


ஒருப்பட-உத்யோகிக்க; தத்‌ 
பரதை கொள்ள; (கவ 
னிக்க,) 


ஒருப்படுத்துதல்‌ - வழிவிடுதல்‌, 
[திருவணுக்கன்‌ வாசலள 


வும்‌ ஒருப்படுத்தி; ஈடு, 7. 

3. ப்ர. 
ஒருப்பாடு-உத்யோகம்‌: கார்‌ 

யெளன்‌ முக்யம்‌. (செயலி 


லீடுபடல்‌) [ஈடு, 6. 1. 8.] 


82 


ஒருபடி சாத்தினாப்போலே-வஜ்‌ 
ரப்படி; மாணிக்கப்படி ; முத்‌ 
துப்படி; ஆபரண விசே 
ஷம்‌ சாத்தினாப்போலே. 


தல்‌. [ஈடு, 6. 8. 4.] 
ஒருபாட்டம்‌-ஒருபாறல்‌ மழை. 
[ஒருபாட்டம்‌ மழை விழுந்‌ 


ஏழு பேர்‌ உடுக்கை, [ஒரு 
வர்‌ கூறையை எழுவருடுக்‌ 
கிறதேசம்‌; ஈடு, 5. 9. 7.] 


தட்ப | ஒருவு-ஆடு; நீங்குகை. - 
ஒருபடிப்படுதல்‌ - ஒருவிதமாகு 


ஒருவுதல்‌-விடுதல்‌; நீங்குதல்‌. 
ஒல்‌-முடிவிடம்‌. 


 ஒல்கி-ஒடுங்கி, 


தாற்போலே: ஈடு, 4. 5. 2.] | 


ஒருபோகி-நடுச்சுவர்‌ இல்லாத 
வெளி; ஒரே விஷயம்‌. 
[காலத்தையடைய ஒரு 
போகியாக்கி: ஈடு, 9. 3. 
10.] 

ஒருபோலியாக - ஒரு ப்ரகார 
மாக, 

ஒருமடை செய்தல்‌-ஒரே விஷய 
மாக்குதல்‌. 

ஒருமரம்‌-செம்மரம்‌. 


ஒருமார்வெழுத்தாக்கி- பொறுப்‌  § 
| 'ஒவ்வுதல்‌-பொருந்துதல்‌. 


பித்து; அடிமையாக்கி, 
ஒருமுகஞ்செய்கை - o Cy 

நோக்க மாகுகை. 
ஒருமை-விலை; ஏகத்வம்‌; 

சயம்‌; ஒற்றுமை, 
ஒருமைப்படல்‌ - நன்கு மனத்‌ 


நிச்‌ | 


தைச்‌ செலுத்துகை. [சாஸ்‌ | 


திரங்களிற்‌ சொல்லுகிற 
வழியே நெஞ்சு ஒருமைப்‌ 
பட்டு; ஈடு, 10. 4. 10.) 

ஒருவந்தம்‌ - சம்பந்தம்‌; 
சயம்‌. 

ஒருவர்‌ கூறையை 
உடுக்கை-கலஹத்திலே ஒரு 
வர்‌ புடவையை ஏழு பேர்‌ 
பறிக்க; தாரித்ரியத்தி 
னாலே ஒருவர்‌ புடவையை 


நிச்‌ 


எழுவர்‌ | 


ஒல்கியொல்கி - அடிமேல டி 
வைத்து, 

ஒல்லாமை - இகழ்ச்சி; -அவா 
வின்மை. 

ஒல்லை-த்வரையாய்‌, [ஒல்லை 
நீபோதாய்‌; திருப்பா. 15.] 

ஒலி-இடி; ஓசை; காற்று; சப்‌ 
தம்‌. 

ஒலியல்‌ - புடவை (ஆடை); 
நோய்‌; வீதி; நதி; தோல்‌. 

ஒலுகுதல்‌-ஒடுங்குதல்‌, 

ஒவ்வாமை-பொருந்தாமை. 


ஒவ்வோக்குழி-பாலர்‌ நிலத்‌ 
தில்‌ விரலால்‌ எழுத்தெழு 
திப்‌ பழகும்‌ குழி. [பகவத்‌ 
விஷயத்தி லொவ்வோக்‌ 
குழியிடாதேயிருக்கிற; ஈடு, 
5. 6. 2.] 

ஒழுக-இசைய, 

ஒழுகல்‌-நெடுகல்‌; ப்ரவாஹம்‌. 

ஒழுகாத-சொல்வழி வராத. 

ஒழுகுகை-கூடப்‌ போகை. 

ஒழுகை-பண்டி « 

ஒழிஞ்சான்முட்டு-உறுப்பாகாத 
முட்டு. 

ஒள்ளி-பொன்‌; சுக்கிரன்‌. 

ஒளி-மறைதை; 
பிரகாசம்‌. 


மறைவிடம்‌; 


83 


ஒளியம்பு-மறைந்திருந்து எய்‌ 
யும்‌ அம்பு. 
ஒளியிழை-ஒளிரும்‌ அணிகள்‌ ; 
ஆத்ம பூஷணங்கள்‌. 
ஒளிவட்டம்‌- கண்ணை; சக்க 
ராயுதம்‌; பிரபை. [சுற்று 
மொளி வட்டம்‌ சூழ்ந்து; 
பெரியாழ்‌, 1.4. 3.7 
ஒளிவளை - அநந்யார்ஹ சின்‌ 
னம்‌. (பகவானுக்கே 
உரிமை பெற்றதற்கு உரிய 
அடையாளம்‌.) 
ஒளிறு - வெளுப்பு ; பிரகாசம்‌, 
ஒற்கம்‌ - ஒடுக்கம்‌; வறுமை; 
லஜ்ஜை; குறைவு தளர்ச்சி. 
ஒற்றைக்குழை -ஒருகாதில்‌ 
ஆபரணம்‌. [பலராமன்‌ 
pimps குழையினனாகக்‌ 
கூறப்படுகிறான்‌.ஒருகுழைய 
வன்‌ மார்பில்‌ ஒண்டார்‌ 
போல்‌: கலித்‌, 105. 11.] 
ஒறுத்தல்‌ - நோவு படுத்துதல்‌. 
ஒறுவாய்போதல்‌ - பக்நமாதல்‌ 
வாய்‌ ஒடிதல்‌. 
ஒன்றுதல்‌-கூடுதல்‌; 
படுகை; சேருகை. 
ஒன்னலர்‌- சத்ருக்கள்‌. 
ஒன்னார்‌- சத்ருக்கள்‌. 


ஒருப்‌ 


ஒ-ஸியப்புக்குறிப்பு: ம£ழ்ச்சிக்‌ | 


குறிப்பு: இரக்கக்‌ குறிப்பு. 
ஓக்கம்‌-உயரம்‌: பெருமை. 
ஓக்குதல்‌ - உயர்த்துதல்‌: தரு 

தல்‌: ஆக்குதல்‌: [ஓக்கி 


னேன்‌ என்னையும்‌: 2 ஆம்‌ | 


Agus. 59.] 
ஓங்கல்‌ - உயர்வு; மலை; தலை 
வன்‌. 


ஒச்ச- அடிக்க. 

ஒச்சல்‌-ஓட்டல்‌: அடித்தல்‌. 

ஒச்சி-அடித்து. 

ஓசழக்கு-அநாதரம்‌; (பெரிதா 
கக்கொள்ளாமை.) [ஒரு 
சிலாமாத்திரத்தை யெடுத்‌ 
தாற்‌ போலே ஓசழக்காகச்‌ 
சொல்லுகிறாள்‌ ; திருநெடுந்‌. 
13. வியா, ] 


ஓசனை-நாலுகாதம்‌, (யோஜ 
நை.) 
ஓசை-ஒலி; கீர்த்தி; பாட்டு: 
வாழை. 


ஓட்டருதல்‌-ஓடி வருதல்‌. 
ஓட்டற்றபொன்‌ -அபரஞ்சி. கல்‌ 
மஷமற்றது; ஒடவைக்கப்‌ 
போகாத பொன்‌. [ஓட்டற்ற 
செம்பொன்‌ போலே; ஈடு, 
1.10.9.] 
| 'ஓட்டை-ஓடு; (மூன்றாம்‌ வேற்‌ 
னு யுருபு) ஒத்த. 
| “ஓடவைத்தல்‌-நிஷ்கர்‌ஷித்தல்‌. 
| ஓடித்திரிதல்‌- அலைதல்‌. [ஓடித்‌ 
திரியும்‌ யோகிகளும்‌. திரு 
| வாய்‌. 8.8.9.] 
' ஒடுகை- நடையாடு கைக; 
— [ஓடாத தோள்வலியன்‌; 
திருப்பா. 18.] நேரிடுகை; 
தீர்மானிக்கை. [இதிலோடு 
திற விஷயம்‌ என்னென்‌ 
னில்‌: ஈடு, 2. 9. ப்ர.] 
சோடு; 
நீர்நிலை; 
மணிப்பட்‌ 


| ஓடை-முகப்படாம்‌ ; 
பட்டம்‌; கிடங்கு; 
மலைபின்‌ வழி; 
டம்‌. 
ஒணம்‌-ஆறு; திருவோணம்‌. 


84 


Qorradipaj- திருவோண உத்ஸ 
வம்‌. 
யதிர; நான்முகன்‌ 41.7 

ஓத்து - அத்யயனம்‌; (வேத 
மோதுகை) வேதம்‌, [மாத 
வன்‌ பேர்சொல்லுவதே ஒத்‌ 
தின்‌ சுருக்கு, 2-ஆம்‌ திரு 
வந்‌. 39.] 

ஓதம்சீற்றத்தீ-வடவா முகாக்நி, 

ஓதம்‌-உப்புகை; ஈரம்‌; வெள்‌ 
ளம்‌; கடல்‌; அலை. [கட 
Corse காலலைப்பக்‌ கண்‌ 
வளரும்‌; 1 ஆம்‌ திருவந்‌. 
16.] 

ஓதல்‌-அத்யயனம்‌. 

ஓதனம்‌-உண்டி: சோறு; பெரு 
மை. 

ஓதி-பெண்களின்‌ தலைமயிர்‌: 
அத்யயனம்‌, 

ஒபாதி-ஒப்பு; அம்சம்‌. [நம்‌ 
மோபாதியா லுள்ள ரக்ஷ 
ணம்‌; ஈடு, 5.4. ப்ர.] 

ஓம்‌-அங்கீகாரம்‌;(ஆம்‌்ஏனல்‌,) 
ஆச்சரியம்‌, 

ஓம்‌ கொடுத்து - அநுமதி 
பண்ணி. 

ஓம்படை-காவல்‌; காக்குமிடம்‌. 

ஓம்பி- பேணி; பாதுகாத்து; 
வளர்த்து. 

ஓம்புகை-பேணுகை; பாதுகாக்‌ 
கை; வளர்க்கை. 
ஓமை-மாமரம்‌. 


ஓய்வு-ஒழிவு; தளர்வு; முடிவு. | 


ஓய்கை-பலஹாநி; முடிகை; 


அழிகை. [ஒன்றுமே தொழ | 
திரு | 


நம்வினை யோயுமே: 
வாய்‌. 3. 3.8.] 


85 


ஓணவிழவி லொலி | 
av Lp 


ஒர்ச்சி-ஆராய்ச்சீ; உணர்ச்சி. 
ஓர்தல்‌-ஆராய்தல்‌;உணர்தல்‌. 
ஓர்ந்து-ஆராய்ந்து. 
ஒர்ப்பால்‌ - oD er Nc uM ov; 
(ஆராய்ந்தறிகையால்‌,) 
[ஓர்ப்பாலிவ்‌ வொண்ணுத 
லுற்ற நன்னோயிது தேறி 
னோம்‌; திருவாய்‌. 4. 6. 1.] 
ஒர்ப்பு-விச௱ரரித்தறிைக; 
பொறுமை. 
ஓர்பு-ஆராய்கை. 
ஓர்மை-ஒற்றுமை; ஒரே நோக்‌ 
கம்‌. 


ஓர்வு-நிருபணம்‌; ஓர்பு. 

ஓரம்‌-பக்ஷ்பாதம்‌ ; ஸஹாயம்‌; 
நுனி, 

ஓரளவிலே - ஒரு அவஸரத்‌ 
திலே. (ஒரு ஸமயத்திலே.) 

ஓராண்வமி-தொடர்ந்து வரும்‌ 
ஸம்பிரதாயம்‌. [ஓஒராண்‌ 
வழியாயுபதேசித்தார்‌ முன்‌ 
னோர்‌; உபதேசரத்‌. 37.] 

ஓரானொரு-ஏதோ ஒன்று. 

ஓரை-பெண்கள்‌ குழாம்‌ ; மக 
ளிர்‌ விளையாட்டு ; இராசி ; 
முகூர்த்தம்‌ ; நேரம்‌. 

ஓரொன்று - ஒவ்வொன்று ; 
[ஓரொன்று தானே யமை 
யாதோ: தேசிக தனியன்‌, ] 

ஓலக்கம்‌-ஆஸ்த்தான மண்ட 
ub; கொலுவீற்றிருக்கை, 
[நாளோலக்கமருள ; திருப்‌ 
பள்‌ 9.7 

ஓலக்கவார்த்தை - MU FH 
சொல்லும்‌ பயனில்லாத 
டம்பப்‌ பேச்சு. 


ஓலம்‌-சப்தம்‌ ; அபயக்குரல்‌. 


ஓலமிடல்‌-அபயக்‌ குரலிடுதல்‌, 
[ஓலமீட்டு நானழைத்‌ 
தால்‌ ; திருவாய்‌. 4. 3. 6.] 
ஓலை-பனை ஓலை ; காதணி. 
ஓலைப்படாத நூல்‌ - எழுதப்‌ 
படாத வேத சாஸ்திரம்‌. 
ஓலைப்புறம்‌-உத்தரவு; [ஓலைப்‌ 
புறத்திற்‌ செல்லாத தேசத்‌ 


திலே எடுத்து விடும்‌ 
ராஜாக்களைப்‌ போலே. ] 
சாஸ்திரம்‌. [ஓலைப்புறத்‌ 


திலே கேட்டுப்‌ போகை 
யன்றிக்கே,] 
ஓலைமுறி-ஓலைச்சீட்டு. 
ஓவி-ஓவியம்‌. [ஓவி நல்லார்‌ ; 
பெரியதிரு. 2. 8. 7.] 
ஓவியம்‌-சித்திரம்‌. 
ஓவியர்‌-சித்திரகாரர்‌. 
ஓவிற்று-முடிந்தது. [கூப்பீடு 
ஓவிற்று ; ஈடு, 2. 9. 1.] 
ஓவுதல்‌-ஓய்தல்‌. [ஓவுதலின்றி 
யுன் கழல்‌ வணங்கிற்றி 
வேன்‌ ; திருவாய்‌. 3. 2. 8.] 


ஒளவை-தாய்‌; ஒரு பெண்‌ 
புலவர்‌. 
ஒளவியம்‌-மனக்‌ கோட்டம்‌; 


பொறாமை ; வஞ்சனை. 
கங்கணம்‌-கைவளை ; ரக்ஷா 
பந்தனம்‌, 
கச்சு-கொங்கைக்‌ கச்சு. 
கசிகை-ஈரமாகை;  நெஞ்ர 
நெகிழ்கை, 
கசை-பசை ; சாட்டை; 
(அடிக்கும்‌ சவுக்கு,)[உபாத்‌ 
தியாயன்‌ 


கையீல்‌ கசை | 


| 


கண்டு ; திருமா, 11. வியா. ] : 


கட்கிலி - கண்ணுக்குப்‌ புல 
னாகாதவன்‌. [கட்கிலீ உன்‌ 
னைக்‌ காணுமாறருளாய்‌ ; 
திருவாய்‌. 7. 2. 3.] 

கட்கண்‌ - ஊனக்கண்‌. [உட்‌ 
கண்ணாற்‌ காணாத அவ்‌ 
வுருவை; பெரிய திருவந்்‌. 
28.] 

கட்டக்குடி-கஷ்டப்படும்‌ குடும்‌ 
பம்‌. [ஈடு, 2. 2. 3.] 


கட்டக்குடியன்‌ - பொல்லாத 
வன்‌. 
கட்டடங்க- முழுதும்‌. [கட்ட 


டங்க இவனையே சொல்லு 
கையாலே ; ஈடு, 3. 4.6.] 
கட்டணம்‌-கட்டடம்‌. 
கட்டம்‌-கஷ்டம்‌. [கட்டமே 
காதல்‌ ; திருவாய்‌. 17. 2. 
4.] 
கட்டல்‌-களையெடுத்தல்‌. 
கட்டமிதல்‌ - கூட்டுக்குலைதல்‌. 
[சரீரம்‌ கட்டழிந்து ; ஈடு, 
6. 1. 4.] 
கட்டழித்தல்‌-நிலை குலைத்தல்‌. 
[ இலங்கை கட்டவிழ்த்‌ 
தவன்‌ ; திருச்சந்‌, 5. 4.] 
கட்டனை-திருத்தம்‌; அளவு; 
[கழுத்தே கட்டளையாக 
ai முகந்து: ஈடு, 5. 6. 


கட்டனைப்‌ படுதல்‌- ஒழுங்கு படு 
தல்‌; [வேதம்‌ கட்டளைப்‌ 
பட்டது: ஈடு, 6. 5. 8.7 
[காவலான்‌ உடைமை; கட்‌ 
டனளைப்பட்ட லங்கை 
யென்கை ; திருநெடுந்‌. 20. 
வியா, ] 


கட்டு-அரண்‌ ; பந்தம்‌; மரி | கடிப்பு-குண்டலம்‌. 


ee [கற்புடையாட்டி | கடியன்‌ - கடுமையானவன்‌; 
ஒம்தது கட்டே; திரு ஸ்வகார்யபரன்‌; (தன்‌ 

வாய்‌. 6. 6. 10.] னலமே கருதுபவன்‌. ) 

Cie a Hi திரிகான தரிடை ; பெரி 
Sapiens." Loner “என்‌ | கழ்‌ Oe 

னுடம்பைக்‌ கட்டிக்‌ > 

கொண்டு  கிடக்கவேோ : | கடை-வாயில்‌ ; [கடை திற 

ஈடு, 4. 8. 9.] | வாய்‌; திருப்பா; 8. ] தலக்‌ 

கட்டுரை - நற்சொல்‌; தெளி| டை; இடம்‌; கீழ்மை; 

வுச்‌ சொல்‌. [திருமாலே | கடைசி; பாகவத Craps 

கட்டுரையே; திருவாய்‌. 1. 

ayy bp by iy | கடைக்‌ கூட்டு-நிர்வஹிக்கை. 


கடக்கை-தாண்டுகை. 
கடகு-ரக்ஷகம்‌; பரிசை. 
கடம்‌-ஆனைமதம்‌; காட்டு 


வழி; பாபம்‌. [கடமுண்‌ 
டார்‌ கல்லாதவர்‌ ; நான்‌ 
முகன்‌. 5. 2.] 


கடமை-வரியிறுக்கை. 

கடவுள்‌-தேவகை. 

கடன்‌ - GLOW; UM LU 
ருணம்‌. 

கடா-மதம்‌ ; 
வினா. 

கடாய்‌-நடத்தி, 

கடாவுகை - பிரயோகிக்கை ; 
[கடாயின கொண்டொல்‌ 
கும்‌; திருவிருத்‌: 6.] ஊர்கை. 
[புள்ளைக்‌ கடாவு கின்ற 
வாற்றை ; திருவாய்‌. 7. 3. 
1.] 

கடி-சிறப்பு ; தேன்‌ ; பெருமை; 
அழகு; ஒளி; புதுமை; 
அரண்‌ ; செவ்வி ; பரிமளம்‌, 


ஆண்‌ ஆடு; 


கடிது-சீக்கிரம்‌. 


[கிருஷ்ணனிதற்குக்‌ 
கடைக்‌ கூட்டனாகவுங்‌ கட 
வன்‌ ; திருப்பா: 1. வியா.] 

கடை கட்டுகை-நிறுத்துகை. 

கடைத்தலை - கடைத்தலை 
வாயில்‌. [கடைத்‌ தலை 
யிருந்து வாழுஞ்‌ சோம்‌ 
படை யுகத்திபோலும்‌ ; 
திருமா: 38.7 

கடைப்பணிக்‌ கூடம்‌-பிடரியில்‌ 
கொக்குவாய்‌ முதலான 
பூஷணங்கள்‌ செய்யுமிடம்‌, 

கடைப்பிடிக்கை - பிடித்து 
விடாதே யிருக்கை., 

கடையர்‌ -மூங்கிற்‌ 
மருத நிலத்தவர்‌. 

கடையா-கறக்கிறமூங்கிற்கலம்‌; 
துஷ்டப்‌ பசு. [கடையா 
வின்‌ கழி; திருவாய்‌. 4. 8. 


பறையர்‌; 


கண்‌-கிருபை; இடம்‌; நிர்வா 
ஹகன்‌; நயநம்‌; விலக்ஷ 
ணன்‌; பீலிக்கண்‌. 


87 


கண்குழிவு - ஆர்த்தி; 35 
தசை, [தன்னிற்‌ காட்டி 
லும்‌ கண்குழிவுடையார்‌: 
எடு, oe 3. LJ 

கண்‌ செறிவு- வியாபிக்கை, 
[ஆகாசத்தைக்‌ கண்செறி 


யீட்டாற்போலே யிருக்கை. 


ஈடு: 5. 9. 1.7 
கண்டல்‌- தாழை, 
கண்ணறையர்‌- நிர்த்தயர்‌; 


(கண்ணோட்டமற்றவர்‌;) | 


குருடர்‌. 

கண்ணன்‌ - நிர்வாஹகன்‌; 
கிருஷ்ணன்‌. 

கண்ணாணி - கருவிழி; கண்‌ 
ணானவாணி; கண்ணெப்‌ 


பன்‌.[கண்ணாணியாகவிறே | 


காண்பது; ஈடு, 4. 7. 4.7 

கண்ணொந்தாரகம்‌ - ஒளியற்ற 
இடம்‌. கண்‌ நெரந்தாம்‌ 
அகம்‌-கண்‌ நோவுக்காரர்க 
நடைய அகம்‌ (க்ருஹம்‌;) 
கண்‌ நோவுக்காரருக்கு 
விளக்கொளி கூசுமாதலீின்‌ 
அவர்களது இல்லம்‌ ஒளி 
யற்று இருக்கும்‌; ஆதலின்‌ 
ஒளியற்ற இடம்‌, 

கண்ணோட்டம்‌-க்ருபை. 

கண்வட்டக்‌ கள்ளன்‌-கண்முன்‌ 
னிலக்கைபட்ட கள்வன்‌; 
புது நாணயம்‌ போடுகிற 
கள்வன்‌, 

கண்வட்டம்‌ - ப்ரத்யக்ஷ்மான 
இடம்‌; (கண்ணுக்குப்படு 
கிற இடம்‌), நாணயம்‌ செய்‌ 
யுமிடம்‌, 

கணம்‌ - கூட்ட ம்‌; 
காலம்‌ (க்ஷணம்‌). 


அற்ப 


88 


கணவளலர்‌ - அலரி; [கள்ளார்‌ 
துழாயுங் கணவலரும்‌; 
பெரிய திரு: 11. 7. 6.7 

கணிசங்‌ கொள்கை - சப்தங்‌ 
கொள்கை; வசீகரிக்கை., 
[பெருமாளை குயத்தி வச 
மாக்கிக்‌ கணிசங்கொண்டு: 
ஈடு, 6. 9. 3.7 

கணிசிக்கை-சிந்திக்கை; பரிச்‌ 
சேதிக்கை; வசமாக்குகை; 
அபேக்ஷிக்கை, [சேஷ 
பூதன்‌ சேஷிபக்கல்கணிசிப்‌ 
பது திருவடிகளையிறே: ஈடு, 
1.1.1.7 

கணையம்‌-கோட்டை மதிள்‌; 
[அஞ்சுவர்களே கணையத்‌ 
துக்குள்ளே யிருப்பார்‌: 
ஈடு, 5. 4. 17.] 
உழலைமரம்‌; தழும்பு; கோட்‌ 
டைக்கதவுத்தாழ்ப்பாள்‌. 

சதம்‌-கோபம்‌; மதம்‌, 

கதகதெனல்‌ - உஷ்ணமாகை; 
(சீற்றங்கொள்கை), பொரா 
மைப்‌ படுகை, 

கதி-வழி; நடை, புகல்‌. 

கதிப்பு-கொழுப்பு; இறுகல்‌. 

கதிர்‌-கிரணம்‌; சூரியன்‌; சந்‌ 

திரன்‌. 

கதிரம்‌-கருங்காலி. 

கதுவாய்‌-குறைகை, [கது 

வாய்ப்பட நீர்முகந்தேறி; 
பெரியாழ்‌: 3. 5.4.] 

கதுவுதல்‌-பற்றுதல்‌. [கராவ 
தன்‌ காலினைக்கதுவ:பெரிய 
திரு. 2. 3. 9.] 

கதை-பெரிய விஷயம்‌; [aH 
மரயம்‌ பேசிற்‌ கதை: நான்‌ 


முகன்‌.31.]இதிஹாஸம்முத 
லியன; [கதையின்‌ பெரும்‌ 
பொருளும்‌ கண்ணா; 2-ஆம்‌ 
திருவந்‌. 64.] சரித்திரம்‌. 

கந்தம்‌-வாஸனை; சந்தனம்‌; 
கிழங்கு. 

கந்தல்‌-கந்தை;  ஒழுக்கமின்‌ 
மை; அஞ்ஞாந கல்மஷம்‌. 
[கந்தல்‌ கழிந்தால்‌; ஸ்ரீவசந 
Lp. 239.] 

கப்படம்‌-ஏழைமையைக்‌ காட்‌ 
டும்‌ கந்தல்‌ துணி, [தேவ 
ஜாதிகப்படங்கட்டிக்‌ 


கொண்டு செல்ல; ஈடு, 
6.4.5.7 

கப்படம்‌-தைன்ய ஸாசகபட 
விசேஷம்‌. 


கப்பணம்‌-கழுத்திலணிவது. 
கப்பம்‌-அரசர்விதிக்கும்‌ இறை, 
கப்பு - கிளை; தோள்‌. [கப்பா 


லாயர்கள்‌ காவிற்‌ கொணர்‌ | 


3.1.5] 


ந்த; பெரியாழ்‌: 
[ரக்ஷ்யரக்ஷ்க ஆச்ரய 
பாவம்‌ தன்கப்பிலே கிடக்‌ 
கும்‌; hous wip. 244.] 

கபாலி - ருத்ரன்‌; காபாலிக 
விரதமுள்ளவன்‌.|[பெரியாழ்‌, 
2. 8. 8.] 

கம்பு-கழி; கட்டுத்தறி, 


| 


கமை-பொறுமை. 

கயம்‌-பெருமை; குறை; கசம்‌; 
க்ஷய ரோகம்‌; யானை, 
(கஜம்‌). 


கயவர்‌-நிர்க்ருணர்‌; (கொடிய , 


வர்‌), முன்கை உரம்‌ உடை 
யவர்கள்‌. 
கயிறு-நரம்பு; வடம்‌, 


கரக்க-ஒளிக்க, 

கரக்கை-கொடாது மறுக்கை; 
ஒளிக்கை; தூந்வநம்‌ (உத 
றுகை, ) 

கரம்‌-த்ருடம்‌; [ஈடு, 1.1.11.] 
ஸ்வச்சம்‌;கிரணம்‌, கழுதை, 
குடியிறை. 

கரவு-ஒளிப்பு; வஞ்சனை ;களவு. 

கரா- முதலை. 

கரி-ஸாக்ஷி; [கற்றைச்‌ சடை 
யான்‌ கரி கண்டாய்‌: நான்‌ 
முகன்‌. 26.] யானை. 

கரியநாழிகை-அந்திகாலம்‌, 

௧௬-கர்ப்பம்‌; கர்ப்பாதானம்‌ ; 
சரீரம்‌;கார்யம்‌;வேர்‌;மூலம்‌. 

கருத்து-மனஸ்ஸுஃ;ஸாமர்த்தி 
யம்‌; சக்தி; [கருத்தேயுன்‌ 
னைக்‌ கருதி: திருவாய்‌. 
9, 4, 6.] ஸங்கற்பம்‌, [கருத்‌ 


தில்‌ தேவும்‌ எல்லாப்‌ 
பொருளும்‌: திருவாய்‌. 2. 
2. 8.] 


கருதலர்‌-சத்ருக்கள்‌. 


கருதுகை-நினைக்கை; விரும்‌ 
புகை. த்வரிக்கை, 

கருந்தரை-பாழ்‌ நிலம்‌. 

கருமை-கறுப்பு; இருட்சி; 
பெருமை. 


கருவி-கரணம்‌; ஸாதனம்‌; 
கத்தி; சித்ரம்‌; இந்திரியம்‌. 
கருவிப்பை-ஆயுதப்‌ பை. 
கருவிலி-ஆண்பிள்ளை. 
கருவிளை-காக்கணம்‌ 
கருவுகலம்‌-பொக்கிஷம்‌; 
பண்டாரம்‌. 


ஸ்ரீ 


கரை-கோஷம்‌; (ஒலி); நதிக்‌ 
கரை; இடம்‌; எல்லை. 

கரைபுரள-வீஞ்ச; அதிகமாக; 
பெருக்கெடுக்கை. 

கரையுரல்‌-பெரிய உரல்‌; சுற்‌ 
நிலும்‌ வரம்பு இருக்கின்ற 
உரல்‌. 

கல்லுகை-.த்வனிக்கை;தோண்‌ 
டுகை. 

கல்வி-சாதுர்யம்‌; மிடுக்கு, 
[கண்ணபீரான்‌ கற்ற கல்வி 
தன்னை: பெரியாழ்‌.2. 9. 1.7 


கலந்துகட்டி-நல்லதும்‌ தீதும்‌ | 
கலந்தது. [தேவதாந்தரங்‌ | 


களையுங்‌ கலந்து கட்டியாக 


ப்ரதிபா திக்கையாலும்‌; 


ஈடு, 4. 10. ப்ர.] 
கலப்பு-ஸ்நேஹம்‌; கூடுகை. 
கலம்‌-கப்பல்‌; ஆபரணம்‌;பாத்‌ 
திரம்‌. 


கலை-வஸ்த்ரம்‌; சாஸ்த்ரம்‌. 
கவ்வம்‌-சப்தம்‌. 
கவ்வை-ஆரவாரம்‌; பழிச்‌ 
சொல்‌; [ஊரவர்‌ கவ்வை 
யெருவிட்டு: திருவாய்‌. 5. 
| 38. 4.] கார்யம்‌. 
| கவர்வு-க்லேசம்‌; விருப்பம்‌. 
கவரி-சாமரம்‌. 
FUG கஸ்‌ வீ கரி க்கை; 


| ஹிம்ஸை; பிரிக்கை; துக்‌ 

| கம்‌. 

| கவலை-மறப்பு; துக்கம்‌; 

| மனோவ்யதை; சிந்தை; 
கவளம்‌ - ஆனைக்குத்தரு 

|! முணவு; கபடம்‌;செளர்யம்‌. 
கவின்‌ - அழகு. 


கவுசி-ஒருவகை வரிக்கூத்து. 
கவுள்‌-மதம்‌; கதுப்பு. 
கவை-கிளையாய்‌; நிச்சய 
ஞானமில்லாம லீருக்கை. 
கழகம்‌-திரள்‌; ஓலக்கம்‌. 


கலம்பகம்‌-பல பூக்‌ கலந்த 
விசித்ரமாலை; கலவை; 
பலவகைச்‌ செய்யுள்களா 


லாகிய ஒருப்ரபந்தம்‌. 
கலம்பகம்‌-கதம்பகந்தம்‌. 
கலவிருக்கை-கொலுச்‌ சாவடி ; 

ஓலக்கம்‌;நெஞ்சு பொருந்தி 


மீருக்குமிடம்‌. [பாதாளங்‌ 
கலவிருக்கை: பெரியாழ்‌: 
4. 9. 7.]J 

கலி-ஆரவாரம்‌; மிடுக்கு; 
மிகுதி; அரணிமை. 


கலிக்கட்டு-நாராலே இறுக்கக்‌ 
கட்டுகை. 

கலியன்‌-க்ஷ*தார்த்தன்‌; பசியு 
டையவன்‌. 

கலுழி-கலங்கல்‌ நீர்‌. 


| கழஞ்சி-எடுத்தலளவு. 

' கழறுகை- அபிபவித்து 
வார்த்தை சொல்லுகை; 
[இடி த்துரைக்கை.] [எம்‌ 
மையாருங்‌ கழறலரே: திரு 
விருத்‌. 57.] 

கழிவு-இறந்த காலம்‌; பிராயச்‌ 
சித்தம்‌. 

கழுத்துக்கட்டி- பாதகம்‌; 
(இடைஞ்சல்‌). [ஞான 
பக்திகளிரண்டும்‌ கழுத்‌ 
துக்‌ கட்டியாய்விட்டன: 
ஈடு, 4. 7. 10.7 

கழுது-பேய்‌; காவற்பரண்‌ : 
அண்டு. ~ 4 4 


90 


கழுந்தர்‌-ஸ்ரீசார்ங்கம்‌;(கழுந்து- 


விற்கழுத்து.) அறிவுமழுங்‌ | 


கினவர்‌. 
கழுநீர்‌ - செங்குவளை; அரிசி 
கழுவின நீர்‌; புண்ணிய 
தீர்த்தம்‌. 
கழை-மூங்கில்‌; கரும்பு; 
துக்கோல்‌; புனர்பூசம்‌. 
கள்‌-தேன்‌; மது; வண்டு. 
கள்வம்‌ - திருட்டுச்‌ செயல்‌; 
க்ருத்ரிமம்‌. [கண்ணன்‌ கள்‌ 
வங்களே; திருவாய்‌: 9. 6. 
5] 
களவம்‌-ஹம்ஸம்‌;[பெரியதிரு : 


6.9.10. வியா.] சாந்து; 
நெற்கதிர்‌. 
களவு-திருடுகை; வஞ்சனை; 
களவொழுக்கம்‌; மறைக்‌ 
கை; யெளவநம்‌, [களவுக்‌ 


குக்‌ காரணமாதலின்‌ யெள 
வநத்திற்குக்‌ களவு ஆகு 
பெயராயிற்று என்பது ஆசி 
ரியர்‌ கருத்து. | 
களி-தேன்‌ ; செருக்கு; களிப்பு. 
களிச்சி-ஸந்தோஷம்‌, 
களிப்பு - வெறியுறுதல்‌; 
விக்கை; மகிழ்வு. 


கர்‌ 


கற்பு- அடக்கம்‌; வித்யை; மரி 
யாதை; ஞானம்‌; பாதிவ்ரத்‌ 
யம்‌; ஸ்திரீ த்வம்‌; 

கற்று - இளங்கன்று, [கற்றுக்‌ 
கறவை என்னும்‌ திருப்பா 
வைப்‌ பாசுரத்திலுள்ள 
பதத்தை நெஞ்சிற்‌ 
கொண்டு இப்பதத்துக்குப்‌ 
பொருள்‌ கூறுகிறார்‌. ] 


குத்‌ 


கறங்குகை - சப்திக்கை; 
லுகை, 
கறுப்பு-கருமை; வெகுளி; குற்‌ 
றம்‌; நீலம்‌; மலினம்‌. 
கறுவி - கோபித்து; 
| ஹித்து. 
[கறுவுதல்‌-ஆக்ரஹபூர்வக 
அத்யவஸாயம்‌; (பிடி 
வாதமாகத்‌ தீங்கிழைக்கும்‌ 
துணிவு.) 


சுழ்‌ 


ஆக்ர 


கறை-கறுப்பு. 

கறையடி-யானை; கறை; உரல்‌; 
உரல்போலே இருக்கிற 
அடி. 

கன்று கால்மாறுகை-கெட்ட 
கன்றுகளைப்‌ பிறரதாகக்‌ 


காட்டி நல்ல கன்றுகளைத்‌ 
தங்களதாக்கிக்‌ ப காள்‌ 
ளுகை. 

கன்றுகாலியாய்ப்‌ படுகை - கன்‌ 
றான பருவத்தில்‌ தனியாய்‌ 
முலைக்கடிப்புப்‌ பொறுக்க 
மாட்டாது கஷ்டப்படுகை, 

கன்னம்‌ - செவி; (கர்ணம்‌, 
கதுப்பு. 

கன்னல்‌-வெல்லம்‌; கரும்பு, 

கனகம்‌-பொன்‌. 

கனங்குழை- கனவிய குழைய 
மைந்த பெண்‌; ஸ்வாபதே 
சத்தில்‌, ச்ரோதாக்கள்‌. 

கனம்‌-பொன்‌ ;பாரம்‌; பெருமை; 


உறுதி; [கனமே சொல்லி 
னேன்‌; திருவாய்‌. 9. 3. 
5.] மேகம்‌, 


கனன்று-காய்ந்து; சீறி, 
கனிய-பழுக்க; மன மிளக. 


கா-உத்யானம்‌; பாதுகாப்பு; 
| துலாக்கோல்‌; விருத்தம்‌; 
வலி, 


91 


கா-காக்க வேண்டும்‌; [முன்‌ | 


னிலை வினைமுற்று, | 

காகோடியர்‌-கழைக்கூத்தர்‌. 

காசறை - கஸ்தூரி; மணி: 
மயீர்ச்சாந்து; கஸ்தூரி மிரு 
கம்‌. 

காசு-கோழை; மாணிக்கம்‌; 
அச்சுத்தாலி; [காசும்‌ பிறப்‌ 
பும்‌ கலகலப்ப; திருப்பா. 
7-] பொன்‌; நாணயம்‌. 


காசை-காயா; நாணல்‌; க்ஷய 


ராகம்‌, 

காசையாடை-காவி வஸ்திரம்‌. 
[காசையாடை மூடியோ 
HS காதல்‌ செய்தான்‌; 
பெரிய திரு. 2. 2. 1.7 

காஞ்சுகம்‌-சட்டை, 

காஞ்சுகி - கஞ்சுகி; சட்டை 
மிட்ட மெய்கரப்பாளர்‌. 

காட்டம்‌-விறகு; வெண்கலம்‌; 
ஸமித்து. 

காட்டி-பிடாரி; பன்றி. 

காட்டில்‌-உடனே. [ரு குயில்‌ 
ஒருகாற்‌ கூவுங்‌ காட்டில்‌ 
விடிந்ததோ; திருப்பா. 18. 
வியா. ] 

காடிஃநெய்‌; புளித்த கஞ்சி; 
ஊறுகாய்‌, 

காடிச்சால்‌ - கஞ்சி வைக்கும்‌ 
பாணனை, 

காடு கத்தல்‌-அரண்ய ரோத 
னம்‌; ஆளில்லாத காட்டில்‌ 
அழுதல்‌. 

காடு படுதல்‌-நிறைதல்‌; [ஐச்‌ 
வர்யம்‌ அவனுக்குக்‌ காடு 
பட்டிறே அவன்பார்த்தது; 


ஈடு, 5. 9. 5.] வீணாகுதல்‌. 
[ இப்பரப்பெல்லாம்‌... காடு 
பட்டுக்‌ கிடக்குமோ; ஈடு, 
1. 1. 1.] 

காடுபடும்படி - ஸமிர்த்தமாம்‌ 
படி; நிறையும்படி. 

காடு மோடை- விஷமஸ்தலம்‌; 
மேடு பள்ளம்‌. 

காண்டலுமே - க.ண்டவள 
விலே. [கமலமலர்ப்பாதம்‌ 
காண்டலுமே of or GC 
யொழிந்த வினையாயின 
வெல்லாம்‌; திருவாய்‌, 
10. 5. 9.] 

காணம்‌ - கொள்ளு; பொன்‌; 
செக்கு. 

காணல்‌-காண்கை., 

காணி - நிலம்‌, [ஊரிலேன்‌ 
காணியில்லை: திருமா. 29.] 

காத்திரம்‌-உடல்‌; உறுப்பு; 
கூத்து; சீற்றம்‌; (க்ஷாத்‌ 
ரம்‌). 

காத்தூட்டவல்ல - மகிழ்விக்க 
வல்ல. 

காத்தூட்டுகை-மேலே மேலே 
ரசிப்பிக்கை, 

காதலி-அன்புடையாள்‌. 

காந்தர்ப்பர்‌-நட்டுவர்‌; கந்தர்‌ 
வர்‌. 

காப்பியன்‌-சுக்கிரன்‌. 

காப்பு-காவலாய்‌ 
கை அணி. 

காபாலி-சிவன்‌. 


உள்ளது! 


காபாலி கந்தர்‌-சிவனும்‌ ஸாப்‌ 
ரம்மண்யனும்‌, 

காம்பு-மூங்கில்‌, பூ, இலை முத 
லியவற்றின்‌ தாள்‌; வஸ்தி 


92 


<= 


ரக்‌ கரை, [ காம்பு துகிலவை 
கீறி; பெரியாழ்‌.2.7.8. ]சிறுக்‌ 
காம்பன்‌ சேலை; ஒருவகை 
ஆடை. [பெரியாழ்‌. 1. 3. 
8.] 


காம்புத்துகில்‌-எழுத்துச்‌ சேலை; | 


சித்திர வேலைப்பாடமைந்த 

கரையுள்ள வஸ்திரம்‌, 
காமர்‌-அழகு; விருப்பம்‌. 
காமரம்‌-கான விசேஷம்‌. 
காமன்‌-வண்டு; திப்பிலி; மன்‌ 

மதன்‌; இந்திரன்‌. 
காமுறுகை-ஆசைப்படுகை, 


காய்கை-ஓட்டுகை; சீறுதை; | 
வெறுத்தல்‌ ; உஷ்ணமா 
தல்‌, 


காய்தல்‌ - கொல்லல்‌, 
[கஞ்சனைக்‌ காய்ந்தானை: 
பெரிய திரு. 7. 6. 5.] 
காய்ப்பு - தகண்‌ ஏறுதல்‌; 
தழும்பு உண்டாகை., 
கார்‌-குளிர்ச்சி; கறுப்பு; அழகு; 
மேகம்‌; வர்ஷாகாலம்‌; 
இருள்‌; கருங்குரங்கு. 
கார்கா-இந்தளம்‌; கும்மட்டி. 
கார்த்தல்‌-கறுப்பா தல்‌; அரும்பு 
தல்‌. [வண்கொன்றைகள்‌ 
கார்த்தனவே; திருவிருத்‌. 


கார்முகம்‌-வில்‌. 

கார்வலயம்‌-கடல்‌. 

காரண்டம்‌-நீர்க்காக்கை, 

காரிகை-அழகு; அலங்காரம்‌; 
பெண்‌, 


காரிகையார்‌ - அழகிய பெண்‌ | 


கள்‌; பக்தி பாரவச்யமுடை 
யார்‌. [காரிகையார்‌ நிறை 


காப்பவ ராரென்று; திரு 
விருத்‌. 19.7 

காரியப்பாடற - பிரயோஜனாந்‌ 
தரமின்‌ றிக்கே. [காரியப்‌ 
பாடறக்‌ கண்ணாலே 
அவனை ஒருகால்‌ நோக்கி 
னால்‌; ஈடு, 1. 5. 5.7 


| காரோதத்தீ- படபாமுகாக்கினி; 


வடவைக்‌ கனல்‌. 

கால்‌ - வெற்றிலைக்‌ கால்‌; 
வண்டி; பர்யந்த பர்வதம்‌; 
வேர்‌; காற்று. 


| கால்கட்டு-பந்தகம்‌. 


கால்கட்டுகை-ப்ரபத்தி பண்‌ 


ணுகை, 


| கால்தாழுகை - விளம்பிக்கைகை 


ஆழங்காற்படுகை, 

கால்சம்‌-ஆலவட்டம்‌ ; காற்று, 

காலதர்‌-பலகணி., 

காலிடைப்பாசம்‌-பெண்‌ ஆசை, 

காலிலி-உரகம்‌; காற்று; அரு 
ணன்‌. 

காலெடுத்தல்‌ - தொடங்குதல்‌; 
அநுமதித்தல்‌. [ஒன்‌ றின்‌ 
நினைவிற்கு  ஒன்றுகாலெ 
டுக்க  அமைந்திருக்கை: 
ஈடு, 1. 4.] 

காவலம்‌-நெருப்பு. 

காவற்கலி- வாழை. 

காவற்‌ சோர்வு - பாதுகாப்பில்‌ 
சோர்வுறுகை. 

காவனம்‌-பந்தல்‌, 

காவி-௧௬ நெய்தல்‌. 

காவில்‌-காவடி. 

காழ்ப்பு-அழலுகை; வைரம்‌ 
பற்றுகை; ஸாரம்‌; [வெளி 


93 


றும்‌ காழ்ப்புமாகச்‌ சொல்லீ: 


ஈடு, 6. 7. 1.] கொட்டை. 


காழகம்‌-புடவை; கறுப்பு; 
கழுதை. 

காளவனம்‌-சுடுகாடு, 

காளி - தேன்‌; சிங்கம்‌; 
துர்க்கை. 


கானை-பாலைநிலத்தலைவன்‌. 


° வ | 
காற்றுதல்‌ - பிரகாசப்படுத்து | 


கை; அழிக்கை, 
காற்றுவானம்‌ - காற்றுவாக்கு; 
காற்றடிக்குமிடம்‌. 


* காறை-பெண்கள்கழுத்தணி; | 
[காறைபூணும்‌ கண்ணாடி 


காணும்‌; பெரியாம்‌. 3.7.8.] 
வண்டி. [கரறையமுறிப்‌ 
போருக்குக்‌ காப்பிடவேணு 
மிறே. திருப்பா. 26. ஆறா. 
வியா.] 

கானவன்‌ -வேடன்‌; குரங்கு. 

கான்‌-கானகம்‌; வாரஸனை: 
[கானமர்வேழம்கையெடுத்‌ 
தலற; பெரியதிரு. 2.3.9.7 
தேன்‌; வண்டு. (2) 

கான்று - உமிழ்ந்தது; உண்‌ 
டாக்கி, (ஸீருஷ்டித்து.) 

கானகம்படி-வனபூமி. 

கானகநாடன்‌- முல்லைத்தலை 
மகன்‌. 

கானல்‌ - மிருகத்ருஷ்ணிகர; 


பேய்த்தேர்‌; நீர்நிலம்‌; ரவி; | 


கடற்கரைச்சோலை, நெய்‌ 


உப்பளம்‌. 
கிங்கரர்‌-ஏவுற்றுச்‌ செயலாளர்‌. 
கிச்சன்‌-நெருப்பு. 
கிசலம்‌-தளிர்‌. 


i 


தல்நிலம்‌;(ஸுர்ய)திரணம்‌; | 


“கிஞ்சித்‌ கரித்தல்‌- ஏதோபணி 
புரிதல்‌. 

கிஞ்சுகம்‌ -ப௱லாசு; 
சிவப்பு, 


கிளி; 


| கிஞ்சுமம்‌ - முதலை. 
| கிட்டம்‌-பீச்சாங்கட்டி ;[ உலோ 
| கக்‌ கட்டி; 


இரண்டு கிட்‌ 

டம்‌ சேரக்‌ கிடக்க: ஈடு, 

5.1. ப்ர.] ரத்நத்திலுள்ள 

| கரடு; வண்டல்‌; இறுகல்‌. 

| கிட்டி-தலையீற்றுப்பசு; தாளம்‌; 

இறுக்குந்தடி 

| கிடக்கை - படுத்திருக்கை ; 
[கிடந்ததோர்‌ கிடக்கை; 
திருமா. 23.] படுக்கை. 

கிடத்தல்‌-படுத்தல்‌; [கிட ந்த 
நாள்‌ கிடந்தாய்‌ எத்தனை 
காலங்‌ கிடத்தி; திருவாய்‌. 
9. 2. 9.] 

| கிடிகோள்‌- காண்மினென்னும்‌ 

. பொருளில்‌ வந்த முன்னிலை 

' யசை; [இழக்க வேண்டா 
By. Gare; ஒருன மயில்‌ 
கிடாய்‌ எனவரும்‌. (௨-ம்‌) 
ஸர்ப்பம்‌ கிடாய்‌. ] 

கிடீர்‌ - கிடிகோள்‌; [வெண்‌ 
ணெய்‌ விலக்கினார்‌ புக்க 
லோகம்‌ புகுவீர்‌; கிடீர்‌; 
ஈடு, 1. 5. ப்ர.] 

| கிடை-கிடக்கை; வேதபாட 
சாலை. [ஒருகிடையிலே பல 
பிள்ளைக ளோதாநின்றால்‌: 
திருப்பா. 10. ஆறா. வியா] 

கிண்கிணிவாய்ச்செய்தல்‌-சதங்‌ 
கைவாய்போற் சிறிது மலர்‌ 
தல்‌; [திருப்பா. 22.] 

கிண்டல்‌-கிளறுகை. 


94 


ஈகிண்டி-தூரைவார்க்கும்‌ பாத்‌ 
திரம்‌; [பொற்‌ கிண்டியைக்‌ 


கொண்டு உதகம்‌ பண்ணப்‌ | 


டு5;திருநெடுந்‌.13.வியாக்‌. ] 
கிண்டுகை-கிளறுகை; கோது 

கை; தோண்டுகை., 
கிண்ணகம்‌- ஆற்றுப்பெருக்கு. 

[ஆறுகிண்ண கமெடுத்‌ 


தால்‌ நேர்‌ நின்ற மரங்கள்‌ | 


பறியுண்டு போய்க்‌ கட 

லிலே புகும்‌; ஈடு, 1.1.1.] 
கிணறுவார - தூர்வை 

புதுப்பிக்க, 


வார: 


கிணுக்க-ஸங்கேதம்‌ பண்ண. 

கிரிசை-கிரியை; [ நம்பாவைக்‌ 
குச்‌ செய்யு ங்கிரிசைகள்‌ 
கேளீரோ; திருப்பா. 2.] 
பார்வதி, 

கிரிவம்‌-க்ரீவம்‌; கழுத்து. 

கிருமி-புழு; (கருமி), [மெல்‌ 
லியலாக்கைக்‌ கிருமி; திரு 
விருத்‌. 48.] 

கிருஷி - ஸாதநாநுஷ்டா நம்‌; 
உழுது பயிரிடுகை, 

கில்லான்‌-அஸமர்த்தன்‌. [ என்‌ 
னுடை நன்னெஞ்சந்தன்‌ 


னெையகல்விக்கத்‌  தானுங்‌ 
கில்லானினி; திருவாய்‌. 
1.7. 8 J 


கில்லேன்‌-மாட்டேன்‌; [கிற்பன்‌ | 


கில்லேன்‌ என்றிலன்‌ முன 


நாளால்‌; திருவாய்‌. 3. 2. 6] 
பிரணய 


கிலாம்‌-வேடிக்கை; 
ரோஷம்‌; [கிலாந்‌ தோற்‌ 
றச்‌ சொல்லுகிறான்‌; ஈடு, 
6. 1. 1.] வெறுப்பு; ஆகிஞ்‌ 
சந்யம்‌.] 


கிலாய்க்கை - பிரணயகலஹத்‌ 
தில்‌ உக்தி. [பிரணய 
ரோஷந்‌  தலையெடுத்துக்‌ 
கிலாய்ப்பதும்‌; ஈடு, 8.1.2.7 
வெறுக்கை; [ தனிமையைப்‌ 
பார்த்துக்‌ கிலாய்க்கையும்‌; 
திருநெடுந்‌. 9. வியா.] 

கிழக்கு வெளுத்தல்‌-போது விடி. 
தல்‌. [பகற்‌ கண்டேனென்‌ 
கிற தோற்றரவுகளுக்குக்‌ 
கிழக்கு வெளுக்கிறபட்‌; 
ஈடு, 6. 1. 11.7 

சகிழங்கு-கரரணம்‌. [ நாபிக்‌ 
கமல முதற்‌ கிழங்கே; திரு 
வாய்‌, 10.10.3.7 

'கிழங்கெடுத்தல்‌ - அடியோடு 
நாசம்‌ செய்தல்‌. [அநாசரி 
தரைக்கிழங்  கடுத்துப்‌ 
புகட்டானித்தனை ; ஈடு, 8. 
1. 4.] 


கிழத்தி-உரியவள்‌ ; யோக்யை; 
நாயகி, 
கிழார்‌ கிழார்‌-ப பெ ரி வ ருக்கும்‌ 
பெரியவர்‌ ; மிகப்பெரியவர்‌, 
[எத்தனை யேனுங்‌ கிழார்‌ 
|  கிழார்க்கும்‌; ஈடு, 6. 3. 7.] 
கிழான்‌ -சக்திமான்‌; பெரிய 
வன்‌. 
கிழிக்குறை-அஸம்பூர்த்தி, 
(நிறைவின்மை). 
 கிழிச்‌ சீரை-பணம்‌ பவைத்த 
சீலை: பணமுடிப்பு. [கிழிச்‌ 
சீரையோடே தநத்தைக்‌ 
கொடுப்பாரைப்‌ போலே: 
—  OuAu SG. 1. 1. 1. வியா.] 
| கிழியறுத்தல்‌-வாதில்‌ வென்று 
| பொற்கிழி பெறுதல்‌. 


95 


[வேண்டியவேதங்களோதி 
விரைந்து கிழியறுத்தான்‌; 
திருப்பல்‌. தனியன்‌. ] 
கிள்ளை-கிளி ; குதிரை. 
கிள்ளிக்‌ களைதல்‌-சிரமமின்றி 
யழித்தல்‌ ; [பொல்லாவரக்‌ 
கனைக்‌ கிள்ளிக்‌ கணைந்‌ 
தானை : திருப்பா. 13.] 
கிளப்பம்‌-கினர்ச்சி : உயர்ச்சி : 
(எழுச்சி) மிகுதி, 
கிளமா-கிளி; குதிரை. 
கிளவி-வார்த்தை ; பேச்சு; 
அகப்பொருட்டுறை; ser 
வித்‌ தலைமகன்‌ -அகப்‌ 
பொருட்டலைவன்‌ ; ஸ்வாப 
தேசத்தில்‌ பாகவதர்களைச்‌ 
சொல்லுகிறது, பாட்‌ 
டுடைத்‌ தலைவன்‌; ஈசு 
வரன்‌. [இந்நிலை திரு 
விருத்தத்திலே.] 
கிளர்த்தி - கிளர்ந்தெழுகை; 
கொந்தளிக்கை; மிகுதி, 
[ஸ்வஸந்நிதியரலே கிளர்த்‌ 
தியை யுடைத்தரயிருக்கை; 
ஈடு, 3. 6. 3.] 
கிளறுகை - கோட்‌ சொல்‌ 
லுகை ; கலக்குகை; நன்கு 
ஆராய்கை; வெளிப்படுத்‌ 
துகை. 
கிளை-த்வநி; பந்து; ஸ்கந்தம்‌; 
(மரக்கிளை,) உறவு; வீபா 
கம்‌; (உட்பிரிவு) இனம்‌ ; 
ஓரிசை ; ஒளி; நண்பகல்‌ ; 
நல்லிரவு. 
கிளைஞர்‌-ஸம்பந்திகள்‌ ; மருத 
நிலத்தவர்‌. 
கிளைத்தல்‌-கிளைவிடுதல்‌; A 
தல்‌; [உழுநீர்‌ வயலுட்‌ 


விளை | 


பொன்‌ கினைப்ப; பெரிய 
திரு. 8. 8. 5.] நெருங்கு 
தல்‌; அநுபவித்தல்‌; சப்‌ 
தித்தல்‌. 


கிளைத்தலைவி-குடும்ப த்தில்‌ 
சிரேஷ்டை. 

கிறி-வழி; பொய்‌; மாயம்‌; 
தந்திரம்‌; (விரகு), [மாவலி 
மாட்டிருங்குறளாகி இசை 
யவோர்‌ மூவடி வேண்டிச்‌ 
சென்ற பெருங்கிறியானை : 
திருவிருத்‌. 91.] முன்கையி 
லணியும்‌ பவளத்தினா 
லாகிய spre. [கிண்கிணி 
கட்டிக்கிறிகட்டி: பெரி 
யாழ்‌. 1. 9. 2.] 

கினிய-கபளீகரிக்க. (முற்றும்‌ 
கவிய) [ஒரு மேருவைக்‌ 
கினியக்‌ ar or G ins tb 
படிந்தாற்‌ போலே: ஈடு, 
3. 8.1.] 

கீசகம்‌-குரங்கு; மூங்கில்‌; தலைப்‌ 
பாகை. [கீசகத்தோடே 
போக்குமென்னுதல்‌: 
திருமா. 40. வியா. ] 

கீதம்‌-இசை; மூங்கில்‌ வண்டு; 

கீதை-பகவத்கீதை, 

கீர்த்தி- இசை. 

கீர்த்திமை-புகழ்தல்‌. [தன்‌ 
சொல்லால்‌ தான்‌ தன்னைக்‌ 
கீர்த்தித்த மாயன்‌: திரு 
வாய்‌, "7. 9. 2.7 

கீர்த்திமை-கீர்த்தி. [கீர்த்திமை 
பாடிப்போம்‌: திருப்பா.13. 7 

கீரம்‌-பால்‌; கிளி; காரிப்புள்‌ ; 
(கருங்கிளி), தீபம்‌. 

கீராதே-சொல்லாதே, 


கீழ்க்கன்‌ று-தம்பி. 
தேவர்க்கோர்‌ கீழ்க்‌ 
றாய்‌: நாய்ச்சி. 14. 1.7 
கீழ்மகன்‌- நீசன்‌. 
னென்னாதிரங்கி: 
திரு. 5. 8. 1.7 
கீழ்மை-தாழ்ச்சி. 
கீழாண்டைச்சிகை - நிலுவை; 
பழங்‌ கணக்கிலே நிலுவை. 
[நான்‌ படுகிற கிலேசம்‌ 
போதாதென்று கீழாண்‌ 
டைச்‌ சிகைவாசியா நின்‌ 
றார்‌: ஈடு, 1. 4. 7] 
கீழோலை்‌-உள்ளோலை. 
குக்கர்‌-ச்வபசர்‌; (மிகவும்‌ 
கடைப்பட்டோர்‌.) [குடி 
மையிற்‌ கடைமைப்பட்ட 
குக்கரில்‌: திருமா. 39.] 
குக்கில்‌-செம்போத்து. 


[பல 
கன்‌ 


[கீழ்மக | 
பெரிய | 


குஞ்சம்‌- நாழி; 


குக்கூடல்‌- முட்டாக்கு.[பொன்‌ | 


னொத்தவாடை குக்கூட 
லிட்டு: பெருமாள்‌. 6. 5.7 


இரு 


குக்குகை-தடுமாறுகை; 
முகை, 

குசாண்டுஃமிறுக்‌ கு; குஸி 
ருஷ்டி; சிலர்‌ சொல்லுகிறாப்‌ 
போலே உபேக்ஷிக்கை. 
[நன்மை தீமைகளைக்‌ 
கணக்கிட்டுப்‌ படி வைக்‌ 
கும்‌ குசாண்டுள்ள ஈசுவர 
கோஷ்டியைப்‌ பார்த்து 
விஷமமாக வருஷியாதே: 
திருப்பா. 4. வியா. ] 

குசை-வேகம்‌; தருப்பை; கடி 
வாளம்‌. 


வேகத்தை நிறுத்துகை. 
[திருவடிகள்‌ பூமியை 
யளக்கவென்று உத்யோ 
கித்த உத்யோகத்தே குகை 
தாங்கின வருமையெல்லா ந்‌ 
தோற்றுகிற தாயிற்று : திரு 
நெடுந்‌. 3. வியா.] 
கொய்சகம்‌; 
சவரி: குச்சு; நூரலிழையின்‌ 
ஓரளவு. 
குஞ்சரம்‌-யானை ; கருங்குவளை. 
குஞ்சி-மயிர்முடி; பரிமளம்‌; 
குட்டம்‌-குளம்‌; பள்ளம்‌; குட்ட 
நாடு; [மலையாளத்தைச்‌ 
சேர்ந்த ஒரு பகுதி.] குரங்‌ 
குக்குட்டி. [பெரியாழ்‌. 3. 
5. 7.] 
குட்டன்‌-பிள்ளை, [என்‌ சிறுக்‌ 
குட்டன்‌: பெரியாழ்‌. 1. 4. 
2-] 
குட்டிக்காடு-குப்பம்‌. 
குட்டிச்சுவர்‌-ஏகாந்த இடம்‌. 
[சிறிய இடிசுவர்‌: அது 
ஜந ஸஞ்சார மில்லாத 
இடத்தைக்‌ குறிக்கிறது: 
அவன்‌ குணங்கள்‌ நடை 
யாடாத  கதோரிடத்திலே 
கிடக்க வேணுமென்று 
போய்‌, ஒரு குட்டிச்‌ சுவ 
ரிலே முட்டாக்கிட்டுக்‌ 
கொண்டு கிடந்தார்‌: ஈடு, 
1. 10. 8.] 


' குட்டேறு-ககுத்து; (தி மில்‌), 


குசைதாங்குகை- கடி வாளத்‌ 


தை எட்டிப்‌ பிடிக்கை; 


7 


வ்ருஷபம்‌ (இளங்காளை), 
[குட்டேற்றைக்‌ கோவர்த்‌ 
தனனைக்‌ & wor to GC gy: 
நாய்ச்சி. 14. 2.] 


97 


குட்டைகாழி - [குறுணி எனத்‌ 
தொல்காப்பிய உரை கூறு 
கிறது: சொல்‌. 400.7 குள்ள 
மானது; சிறு துணி. 

குடங்கர்‌-குடிசை; கும்ப ராசி. 


குடங்கால்‌-மடி , [எட்டுணைப்‌ | 
போதென்‌ குடங்காலிருக்க 
கில்லாள்‌: திருநெடுந்‌. 11.] | 
| குடம்பை-முட்டை; கூடு; எரி. 


குடங்கை-உள்ளங்கை. [தன்‌ 
குடங்க நீரேற்றான்‌ 
தாழ்வு: 3-ஆம்‌ திருவந்‌. 
62.7 

கடதிசை-மேற்குத்திக்கு.[குட 
திசை முடியை வைத்து: 
திருமா. 9.] 

கடந்தம்‌-திரட்சி்‌; குடம்‌; 
வணங்கிக்கும்பிடுகை, 

கூட நீராட்டுகை - அபிஷேகம்‌ 
பண்ணுகை. 

கூடநீர்‌ வழிய-குடநீர்‌ சொரிய; 
முடிய, 

குடநீர்வார்க்கை - குடத்தாலே 
நீர்‌ வார்க்கை, (ஊழியஞ்‌ 
செய்கை) [பகவத்ஸமாச்‌ 
ரயணம்‌ பண்ணுவார்க்குத்‌ 
தேவதைகள்‌ வந்து குட 
நீர்‌ வார்க்கக்‌ கடவதிறே, 
திருப்பா. 4. வியா.] 

'குடநீரோடேபோதல்‌ - உறவற்‌ 
றுப்‌ போதல்‌; [நீர்க்குடத்‌ 
தையுடைத்தொரு சடங்கு 
செயின்‌ உறவற்று வீடுகிற 
தென்பது கூறப்படுகிறது. 
ஆனால்‌ அது ஒரு குட 
கீரோடே போகிறது: 
திருப்பா. 28. வியா. ] 


* குடப்பாம்பிற்கையிடுதல்‌ -பாம்‌ 
புள்ள குடத்திற்கையிட்டு 
ஸத்யம்‌ செய்தல்‌. [குடப்‌ 
பாம்பிற்‌ கையிட்ட வன்‌: 
பெருமாள்‌, தனியன்‌. ] 

குடம்‌-திரட்சி; பூசம்‌; எருமை; 
கும்பராசி;பசு; குடக்கூத்து; 
கருப்பங்கட்டி; நகரம்‌. 


குடற்றுடக்கு-சரீர சரீரிபாவ 
ஸம்பந்தம்‌; சரீரசம்பந்த 
மான உறவு; உத்பத்திசம்‌ 


பந்தம்‌. [குடற்றுடக்‌ குண்‌ 
டான இடத்தில்‌ ஸ்வாதந் 
திரியம்‌ ஜீவிக்கு மோ: 
திருப்பா, 28. ஆறா. வியா]. 
குடி - கிராமம்‌; பிரஜைகள்‌; 
குலம்‌; புருவம்‌. 
*குடிக்கிடத்தல்‌ -குலமரி 
யாதை தப்பாதபடி இருத்‌ 
தல்‌. [குடிக்கிடந்தாக்கஞ்‌ 
செய்து; திருவாய்‌, 9. 2. 2.7 
குடிஞை-குடிசை, நதி; புள்‌ 
ளின்‌ பொது; கூகை, 
குடிமக்கள்‌-அடிமைகள்‌. [இந்‌ 
திரியங்களுக்குக்‌ குடிமக்க 
ளாய்‌ வர்த்திக்கிற லீலா 
விபூதி; திருமா, 13. வியா.] 


குடிமை - அடிமை குடிப்‌ 
பிறப்பு; ஒழுக்கம்‌, 

குடிமைகொள்கின்ற - ப்ராப்தம்‌ 
(ஏற்புடையதை) பண்ணிக்‌ 
கொள்கிற, 

குடில்‌-குடிசை 

குடிவாயுடன்பாடி - எல்லாரும்‌ 


சங்கேதத்துடன்‌ பாடி. 


குடுமி-சிகக; மலையுச்சி. [மதி 
தவழ்‌ குடுமி; திருவாய்‌. 2. 
10. 2.] 

குடைந்து - அவவாஹித்து. 


[குடைந்து நீராடாதே; 
திருப்பா. 13.] 

குண்டர்‌- நீசர்‌. 

குண்டு-ஆழம்‌; [அத்தாலே 


தாழ்ச்சியைச்‌ சொல்லி அத்‌ 
தாலே நீசர்‌ என்கிறது. ] 

குண்டு-ஆழம்‌; [குண்டு 
நீருறை கோளரி: நாய்ச்சி, 
2. 3.] தாழ்வு; மிருகங்களின்‌ 
விதை; ஆண்குதிரை. 

குணதிசை - கிழக்குத்திக்கு, 
[கதிரவன்‌ குணதிசைச்‌ 
சிகரம்‌ 
திருப்பள்‌. 1.7 

குணம்‌-பிணம்‌; 
கள்‌; தன்மை; கயிறு; நாண்‌ 
கயிறு, 


குணாலம்‌ - குணாலக்‌ கூத்து; | 


தலைகீழாக ஆடுகின்ற 
கூத்து விசேஷம்‌, [குலை 
மாடித்‌ திரிமினோ; பெரி 
யாழ்‌. 4, 6. 9.] 

குணில்‌ - கணக்குக்கயிறு; 
கவண்‌; குறுந்தடி; [கன்று 
குனிலாவெறிந்தாய்‌; திருப்‌ 
பா. 26.]  பறைகொட்டுங்‌ 
கடிப்பு. 


குணுங்கு- நாற்றம்‌; முடைநாற்‌ | 


றம்‌. [வெண்ணெயளைந்த 
குணுங்கும்‌; பெரியாம்‌. 2. 4. 
1.] 


குத்துடைவாள்‌ -அறையிற்கத்தி 


குத்துண்கை - தள்ளப்படுகை; 


(இழிவுபடுகை.) 


வந்தணைந்தான்‌; | 


| 


முக்குணங்‌ 
| குந்தம்‌ - நோய்‌; 


குதர்‌-பிரிவு. 
குதற்றுகை- மனுக்கள்‌ 
ஹுகை; துக்கத்தைப்‌ 
பண்ணுகை. [குதற்று 
வல்லசுரர்கள்‌ கூற்றம்‌; திரு 
வாய்‌. 10.1.6.] 
குதிக்கை-தாவுகை, 
குதிரி - அடங்காப்‌ பெண்‌; 
[குதிரியாய்‌ மடலூர்துமே; 
திருவாய்‌. 5. 3. 9.] செப்பு; 
நாணாப்‌ பெண்‌. குந்திரி 
என்று முண்டு. 
குதூகலிக்கை- கெளதூஹலம்‌ 
கொள்கை; ஸம்ப்ரமிக்கை, 
குதை- அம்பு; வில்லின்குதை; 
பணிப்பூட்டு; உத்யோகம்‌; 
தடுமாற்றம்‌; பசி; (முயற்சி); 
(க்ஷாதா)[கொண்ட Goons 
மாறாதே; ஈடு, 6. 10. 2.7 
[மெய்குந்த 
மாக விரும்புவரே; நான்‌ 
முகன்‌ '79.7 வெளுப்பு; 
குருந்தம்‌; வேலாயுதம்‌; 
குற்றம்‌. 
குந்தளம்‌-மயிர்க்குழற்சி, 
*குந்தனம்‌-ரத்நம்பதிக்குமிடம்‌. 
[ திருநெடுந்‌. 21. வியா.] 
குந்தாமை -தப்பிப்போகாதிருக்‌ 
கை. [செய்‌-குந்தா அருந்‌ 
தீபமையுன்னடியார்க்குத்‌ 
தீர்த்து: திருவாய்‌, 2.6.1.] 
குந்தி௩டக்கை - முன்னங்கால்‌ 
கள்‌ மட்டும்‌ தரையிற்படும்‌ 
படி நடத்தல்‌; [ஆசாரசீலர்‌ 
இங்ஙனம்‌ நடப்பர்‌. தீண்டி 
னருண்டாகில்‌ முகத்தைப்‌ 
பொல்லா தாகப்பண்ணி; 


92 


குந்தி நடந்து; நாய்ச்சி, 


6. 4.7 
குந்தி நிற்றல்‌-குந்திக்கொண்டு 
நிற்கை ; ஒற்றைக்‌ காலால்‌ 
திற்கை. 
குப்ப: யம்‌-அரைச்‌ சட்டை. 
குப்பைக்‌ காலன்‌-நல்ல காலை 
உடையவன்‌ ; (அதிருஷ்‌ 
டக்காரன்‌), [ஒருவன்‌ 
செய்தது வாய்த்து வரப்‌ 
புக்கவாறே அவன்‌ குப்‌ 
பைக்‌ கரலன்கரண்‌ என்னக்‌ 
கடவது ; ஈடு , 7. 9. 9.] 
குபேரன்‌- நிலவு; 


பருப்பு. 
கும்பி-யானை ; சேறு; நிரயம்‌. 
[திருவாய்‌, 3. 7. 8.] 


குமர தண்டம்‌-குமர (அறுமுக) | 
னது தேவர்‌ படை. [திருப்‌ | 


பள்‌. 6.] 
குமரி-குமாரி ; கன்னி; காளி; 
கற்றாழை. 
குமரிருக்கை-அநுபவ யோக்‌ 
uns அன்றிக்‌ கே 


(சந்திரன்‌.) | 
கும்மாயம்‌-குழையச்‌ சமைத்த | 


இருக்கை. [குமர்‌ கிடக்கை 


என்‌்றலுமுண்டு; மற்‌ 
றுள்ள அவயவங்கள்‌ குமர்‌ 
கிடந்து போமித்தனை ; ஈடு, 
6. 10. 10.] 
கூமல்‌-அரிவாள்‌ 
குமிழி-ஊற்றுவாய்‌. [கிண்ண 
கத்திற்‌ குமிழிக்‌ கீழே சாவி 


போமா போலே; ஈடு, 5. 
8; 7.] 
குமிழி நீர்‌ உண்க 


அமீழ்ந்து ஸ்தல பரிசை 


யாக ஆழ்ந்தது 
பவிக்கை. [திருவாய்ப்‌ 
பாடியிலே கிருஷ்ணனும்‌ 
பெண்களுமாய்த்‌ திருக்‌ 
குரவை கோத்து அதிரஸம்‌ 
செல்லா நிற்க, ப்ரீதியாலே 
குமிழி நீருண்டு ; திருப்பா. 
வியா. அவ. ] 
குமுதம்‌-அரக்காம்பல்‌; செவ்‌ 
வாம்பல்‌; பெய்தல்‌; 
பேரொலி, 
குமுறுகை-தடுமாறுகை; வாய்‌ 
விடமாட்டாதே உள்ளே 
கிலேசப்படுகை. [கண்கள்‌ 
நீர்மல்க நின்று நின்று குழு 
றுமே; திருவாய்‌. 6. 5. 1.7 
குடமை- அழிவு; துன்பம்‌; 
[குமை தீற்றி: திருவாய்‌. 
7.1. 1.] அடி. [திருவாய்‌, 
4. 1. 2.] 
குமைத்து-துவைத்து. 
குயம்‌-இளமை; முலை; (குசம்‌), 
அரிவாள்‌. 
குயவு-சுகந்தம்‌; தேர்‌; புகை, 
குயில்‌-முகில்‌; துளை; சொல்‌. 
குரக்கு-குரங்கு. [குரக்கரசாவ 
தறிந்தோம்‌; நாய்ச்சி 8.4] 
குரக்குக்கை-வணக்கு வாதம்‌ 
பிடித்த கை, [குரக்குக்கை 
கொடு கூழ்துழாவி: ஈடு, 
9. 2. 4.] 
குரங்கன்‌-சந்திரன்‌. 
குரங்குதல்‌-வளைதல்‌. 
குரண்டம்‌-கொக்கு, 
குரம்பை-குடிசை; சரீரம்‌. 
குரல்‌-சாரீரம்‌; இன்னிசை. 
குரவர்‌-செளரவ்யர்‌, 


100 


குரவு-வ்ருக்ஷ்விசேஷம்‌; ஆசி 
ரியத்‌ தன்மை. 

குரவை - திருக்குரவை; 
வைக்கூத்து. 


GI 


குரா-வன்யபுஷ்யம்‌ [குராநற்‌ 
செழும்போது கொண்டு; 
2-ஆம்‌ திருவந்்‌. 32.] 

குரு-ச்லாக்யம்‌; பெருமை; 
புண்‌. [மெல்லியலாக்‌ கிருமி 
குருவில்‌ மிளிர்தந்து; திரு 
விருத்‌ 48.]நிறம்‌; வியாழன்‌; 
கனம்‌, 

குருக்கண்‌ -ஸ்தனம்‌., 

குருகு - கொய்யடிநாரை; 
கோழி; மூலநாள்‌; வெண்‌ 
மை; குருக்கத்தி; குவளை; 
விலங்கு முதலியவற்றின்‌ 
இளமை. [சிங்கக்‌ குரு கு; 
திருப்பா. 1. வியா.] 

குருசில்‌-அரசன்‌, 

குருடன்‌- சுக்கிரன்‌; அந்தன்‌; 
திருதராஷ்டிரன்‌.[ அந்தகன்‌ 
சிறுவன்‌; பெரியதிரு. 2.3.6.] 

குருதி-ரத்தம்‌; செவ்வாய்‌; 
மூளை; சிவப்பு. 

குருவிமூலநட்சத்திரம்‌; 
ஒருவடைப்புள்‌; குன்றி 
மணி, 

குருளை-பிள்ளை; (குழந்தை), 
மிருக ம்‌ முதலியவற்றின்‌ 
குட்டி. 

குரை-சப்தம்‌; பெருமை; [ஈடு, 
4.9. 9.] 

குலம்‌ -நிறம்‌; [குலமென்று வர்‌ 
ணமாய்‌ அத்தாலே நிறத்‌ 
தைச்‌ சொல்கிறது;] கோத்‌ 
திரம்‌; திரள்‌; இல்லம்‌;ஜாதி, 


குலாவுவகை - ஸஞ்சரிக்கை; 
வளைவு; வசப்படுதல்‌; 
கொண்டாடுதல்‌. 

குலிங்கம்‌-ஊர்க்குருவி;குதிரை. 

குலை-கரை. 

குவடு-சிகரம்‌; மலை; மலையின்‌ 
உச்சி. 

குவலயம்‌-நெய்தல்‌; கு வ ளை; 
பூமி, 

குவளை-கருநெய்‌ தல்‌; விழி; 
செங்கழுநீர்‌. 

குவால்‌-பெருமை; அதிகம்‌, 
[இவள்‌ நெஞ்சிலே உணர்‌ 
த்தி யுண்டானால்‌ நமக்கு 
அவனைப்‌ பெறலரவது 
என்றுகுவாலாக உணர்த்து 
கிறார்கள்‌; திருப்பா. ஆறா. 
வியா. ] 

குவிமுலையீர்‌ - பக்திவர்த்தகர்‌ 
களே. [ஸ்வாபதேசத்தில்‌ 
கொங்கை என்பது பக்தி 
யாதலின்‌ ஆசிரியர்‌ இவ்‌ 
வாறு கூறுகிறார்‌.] 

குழகன்‌ -பவ்யன்‌; விரகன்‌; சுல 
பன்‌; சிறுபிள்ளை; இணங்கு 
பவன்‌. [குரவை கோத்த 
குழகனை; திருவாய்‌. 3. 6.3.] 

குழகுதல்‌-லீலாசாரம்‌ கொண்‌ 
டாடுகை; வசீகரித்தல்‌. 
[குழகியெங்கள்‌ குழமணன்‌ 
கொண்டு; திருவாய்‌. 6.2.6.] 

குழமணன்‌-லீலோபகரண ப்ர 
திமை; மரப்பாச்சி. [ எங்கள்‌ 
குழமணன்‌ கொண்டு; திரு 
வாய்‌. 6. 2. 6.] 

குழமணிதூரம்‌-தோற்றவர்கள்‌ 
தோல்விக்கு ஈடாக ஆடுவ 
தொரு கூத்து. 


101 


குழல்‌- இலைக்குழல்‌; 


ஆய்க்‌ 
குழல்‌; 
குழல்வங்கியம்‌-குடில வளைப்பு, 
குழவி-குழந்தை. 


குழவு-இளமைப்‌ பருவம்‌. 

குழறுகை-அக்ஷரத்‌ தெளிவில்‌ 
லாமல்‌ பேசுதல்‌. [குழறு 
பூவையொடும்‌ கிளியோ 
டும்‌ குழகேலே: திருவாய்‌. 
6. 2. 5] 

குழன்று-கூடி. 

குழாம்‌-சமூஹம்‌. 

குழி-வயிறு; பள்ளம்‌. 

குழியில்கால்கழுவுகை - சிராத்‌ 
தம்‌ செய்கை. [சிராத்தத்‌ 
தில்‌ பாத்யோபசாரமாகக்‌ 
குழியில்‌ கால்‌ கழுவுவது 
மரபு.] 


குழு-திரள்‌. 
குழும்புஜாதி - க்ஷாத்ரஜாதி; | 
(தாழ்ந்த ஜாதி). 


குழுமி-கலசி; (கலந்து). 

குழுமுகை - கலசுகை (கலந்து 
கொள்‌.) 

குழை-தளிர்‌: சேறு; குண்ட 
லம்‌, 

குழைக்கை-கலக்கை.[ உன்னை 
யென்னுள்ளேகுழைத்த 


வெம்மைந்தா: திருவாய்‌. 
2. 6. 9.] 

குழைகை - மிருதுவாதை; 
நெகீழ்கை, 


குழைச்‌ சரக்கு - அஸாரமான . 


பொருள்‌ : [குழைச்‌ சரக்‌ 


கேயாகிலும்‌ விடாவொண்‌ | 


திருப்பா. 4. வியா.] 


ss a ° 
DS + 


காக்கப்பட வேண்டிய 
பொருள்‌. [நாங்கள்‌ உனக்‌ 
குக்‌ குழைச்‌ சரக்கான படி 
அழகிதாயிருந்தது: 
திருப்பா. 10.வியா.] 
[குழைச்‌ சரக்கு என்றும்‌ 
கொண்டு நெஞ்சை இள 
கச்‌ செய்யும்‌ சரக்கு என்‌ 
றும்‌இவ்வாசிரியரால்‌ 
பொருள்‌ கூறப்படுகிறது. ] 


குளப்புக்கூறு-துகைப்பு. [திரு 
மாலாற்‌ குளப்புக்‌ கூறு 
கொளப்பட்டு; pried. 
13. 6.] 


குளம்‌-நுதல்‌ ; வெல்லம்‌. 

குளம்பு-மாடு முதலிய மிருகங்‌ 
களின்‌ பாதம்‌. 

குளவி-பச்சிலை மரம்‌. 


'குளியம்‌ - வேங்கைப்‌ புலி; 


உருண்டை. 
குற்றேவல்‌ - அந்தரங்கப்‌ 
பிரவருத்தி; ைகங்கரி 


யம்‌ ; உசிததாஸ்யம்‌. 

குறக்கை- வெளிப்படுத்துகை; 
[கொந்தக்‌ குழலைக்‌ குறந்த 
புழுகட்டி : பெரியாழ்‌; 2. 
5. 8.] 

குறங்கு-துடை. [குறங்குகளை 
வந்து காணீரே; பெரியாழ்‌; 
1. Te 5.] 


 குறடு-கதுப்பு ; பற்றுக்‌ கோடு; 


பாதக்குறடு; திண்ணை. 
குறள்‌-குறுமை ; குள்ளன்‌. 
குறனை-கோட்‌ சொல்‌; வறுமை; 

[தீக்குறனளை சென்றோ 

தோம்‌ ; திருப்பா 2.] 


102 


குறி-குறிப்பு ; இலக்கு; அடை 
யாளம்‌. 

குறிக்‌ கொள்கை-இதயத்திலே 
கொள்ளுகை. [என்னை நீ 
குறிக்கொள்ளே: திருவாய்‌. 
2.3. 7.] கவனமாய்க்‌ காத்‌ 
தல்‌. [பள்ளியறை குறிக்‌ 
கொண்மீன்‌ ; பெரியாழ்‌. 5. 
2. 9] 

குறிஞ்சி-குறிஞ்சிப்‌ பாட்டு; ஓர்‌ 
பண்‌ ; மலைச்‌ சாரல்‌ ; செம்‌ 
முள்ளி. 

குறிஞர்‌-அறிவார்‌ 

குறித்தல்‌- நினைத்தல்‌ ; 
தில்‌ படியச்‌ செய்தல்‌ ; 
கறுத்தறுதி காட்டல்‌; 
கோடு வரைதல்‌ ; [புழுக்‌ 
குறித்தது எழுத்தானாற்‌ 
போலே ; ஈடு, 2- 4. 3.] 

குறிப்பு-நினைவு ; [ இனியென்‌ 
திருக்குறிப்பே: பெரியாழ்‌. 
5. 4. 1.] மனம்‌ ; லட்சியம்‌; 
அடையாளம்‌. 


கருத்‌ 


குறியாப்பை - ஆப்பையாலே 
கடன்‌ வாங்குகை, 

குறுக்குதல்‌-குறுகச்‌ செய்தல்‌; 
[திரு நாவாய்‌ குறிக்கும்‌ 
வகையுண்டு கொலோ ; 
திருவாய்‌. 9. 8. 1.] அணித்‌ 
தாதல்‌. [திருநாவா யெத்‌ 
தனையிடம்‌ போருமென்று 
எதிரே வருகின்றார்‌ சில 
ரைக்‌ கேட்டருள, குறுக்‌ 
கும்‌ என்றார்களாம்‌: ஈடு, 
9. 8. 1.7 

குறுந்தலை-தறுதலை ; தாய்தமப்‌ 
பருக்கு அடங்காத பிள்ளை, 


குறும்பு-அநீதி; பாலை நிலத்‌ 
தூர்‌; குறுநிலமன்னர்‌ ; 
பகைவர்‌; வலிமை, [வஞ்ச 
முக்‌ குறும்பாம்‌ குழியை ; 
இராமா. 7] 


குறுமை-தண்மை ; 


குறைவு; 


ஸமீபம்‌, 

குறும்பன்‌ - இடையன்‌; 
[கொள்ளை கொள்ளிக்‌ குறும்‌ 
பனைக்‌ கோவர்த்தனனை ; 
நாய்ச்சி. 13. 8. என்னு 
மிடத்து வியாக்கியாநத்‌ 


தில்‌, நந்த கோபன்‌ பிள்ளை 
பெற்று விட்டதாகக்‌ கூறப்‌ 
பட்டிருப்பது கொண்டு 
இங்கனமாசிரியர்‌ பொருள்‌ 
கூறினர்‌ போலும்‌ ; குறும்‌ 
படித்துத்‌ தன்னிஷ்டப்படி 
திரிகின்றவன்‌ என்பது 
அங்குக்‌ கூறிய பொருளா 
கும்‌. ] 
குறும்பர்‌-இந்திரியங்கள்‌.[ மன 
மாளு மோரைவர்‌ வன்‌ 
குறும்பர்‌ தம்மை; பெரிய 
SH ow je. 51. என்னும்‌ 
பாசுரத்திலுள்ள பதத்தின்‌ 
பொருள்‌ கூறபபடுகிறது. ] 
குறை-திருமுடிக்‌ குறை. [HG 
முடிக்‌ குறை-பெருமா 
ளுடைய சிரோபாகப்ரதேச 
| மான உபய காவேரீ மத்‌ 
யப்ரதேசம்‌. என்று 5. 9. 1. 
ஈட்டரும்பதம்‌ கூறுகிறது. 
“Emp” ஆற்றிடைக்‌ குறை 
யைக்‌ குறிக்கிறது. “குறை 
யெலாஞ்‌ சோலையாகி?” என்‌ 
| னும்‌ (கம்ப. பூக்கொய்‌, 
2.) பாடலும்‌ காண்க, ] 


103 


குறையிரத்தல்‌ - யாசித்தல்‌. 
[மாலைக்‌ குறை யிரந்து; 
2. ஆம்‌. திருவந்‌. 17.7 

குறைவறுப்பு - உலுப்பை. 
[உலுப்பை-பெரியேோரர்‌ 
களுக்கு மரியாதையாக 
அனுப்பும்‌ உணவுப்‌ பண்‌ 
டம்‌, ] 


குன்றர்‌-குறிஞ்சி நிலமக்கள்‌ 


குன்றி சூட்டு - குன்றிமணிக்‌ 
கொண்டை, 

குன்றுவர்‌-குறவர்‌. 
நில மக்கள்‌.) 


(குறிஞ்சி 


யாகச்‌ சுற்றும்‌ சுழிகள்‌ 
சுழித்து எண்ணுகையில்‌ 
இரண்டு சுழியாகக்‌ கூடி 
னால்‌ நாயகன்‌ வந்து கூடு 
கையும்‌ இல்லாமற்‌ 
போனால்‌ கூடாமையுமா 
மெனக்‌ கொண்டு சுழிப்‌ 
பாள்‌. அதற்குக்‌ கூடல்‌ 
என்று பெயர்‌; கூடுகை; 
ஊடினபின்‌ கூடுகை. 
கூடலர்‌-சத்துருக்கள்‌. 


்‌ கூடற்கோன்‌- மதுரைக்‌ கர 


குன்னாங்‌ EGE - காதிலே 


ஏகாந்தமாகச்‌ சொல்லுகை. 
[ இங்ஙன்‌ குன்னாங்‌ குருச்சி 
யாகக்‌ கேட்டருள வொண் 


னாது ; திருப்பா. 23. ஆறா. 
வியா.] 
குனிக்கை- கூத்தாடுைக; 
வளைக்கை. 
*கூக்குரல்‌-பேரொலி. [நும்‌ 
மோங்கு கூக்குரல்‌ கேட்‌ 
டுமே ; திருவாய்‌. 9. 5. 3.] 
கூகை-கோட்டான்‌. 
கூச்சம்‌-பயம்‌; கூசுகை, 
கூச்சு முறை-கூ௪ வேண்டு 
முறை. 
கூசம்‌-கூச்சம்‌, 
கூட்டம்‌-பிண்ணாக்கு, 
கூட்டுகை-உபதேசிக்கை, 


கூடம்‌-சம்மட்டி : வஞ்சனை ; 
பொய்‌. 
கூடல்‌-மதுரை ; பரண்டியன்‌ 


படை வீடு ; குறி பார்க்கும்‌ | 


நாயகி வட்டமாக 


சுழி: 


கோட்டைக்‌ கீறி சுழி சுழி | 


104 


சன்‌; மலையத்வஜன்‌ (பாண்‌ 
டியன்‌.) 
கூடார்‌-சத்துருக்கள்‌. 
கூடுபூரிக்கை-குவிக்கை ; கூட்‌ 
டைப்‌ பூரிக்கை; [உள்ளு 
கூடு பூரித்ததில்லையாகில்‌ 
எங்களார்த்தத்வநி கேட்‌ 
டாற்‌ கண்ணுறங்குமோ ; 
திருப்பா. 11..ஆரறா. வியா.] 
கூத்து-நட நம்‌, [ஆடுதுங்‌ 
கூத்தே: திருவாய்‌. 10.1.5,] 
ஒருத்தன்வேஷபாஷையை 
யநுசரிக்கை. (நடிப்பது) 
[பிறவி மாமாயக்‌ கூத்தி 
னையே:திருவாய்‌, 8. 4. 11.] 
கூதல்‌-குளிர்ச்சி.[பனிக்கூதல்‌;: 
பெருமாள்‌. 6. 1-] 
கூரை-மூளி; [காது செய்‌ 
வான்‌ கூதை செய்து: திரு 
வாய்‌. 9. 1. 9.7 பனித்‌ 
காற்று; கூதையு மூதையும்‌ 
குளிர்பனிக்‌ கரற்று, 
கூந்தல்‌-மயிர்‌; (பெண்களின்‌ 
தலை மயிர்‌) பீலி; குதிரை; 
கேசி; (ஓரசுரன்‌), கமுகு, 
பனை இவற்றின்‌ ஓலை. 


கூர்தல்‌-மிகுதல்‌. 

கூரம்பர்‌ - பகவத்ப்ரபந்நர்‌. 
[கூரம்பனல்லால்‌ துணை 
இ(ல்‌)லை என( நான்முகன்‌. 
8.)க்‌ கூறியபடி பேற்றுக்‌ 
குத்‌ தம்‌ கை பாராது பெரு 
மாள்‌ வலிமையையே நம்பி 
யிருப்பது பற்றிப்‌ பெருமா 
ளுடைய அம்பின்‌ கூர்‌ 
மையையே துணையாகக்‌ 
கொண்டவர்களாயினர்‌ ப்ர 
பந்நர்‌.கீழ்க்‌ காட்டிய பாசுர 
வியாக்கியாக்கியரநத்‌ 


தின்‌ ஸ்ரீஸூக்தி யிங்குக்‌ 
காணத்‌ தக்கது; “இவர்‌ 
கள்‌ சக்ரவர்த்தித்‌ திரு 


மகன்‌ அம்பின்‌ கூர்மை 
யைத்‌ தஞ்சமாக நினைத்‌ 
திருப்பார்கள்‌.”'] 
கூரன்‌-வெட்டியன்‌; குரூரன்‌; 
நாய்‌, 


கூரியர்‌ - ஸக்ஷ்மஞர்‌; கூர்‌ 
மையை யுடையவர்‌. 
கூலம்‌-நீர்க்கரை; மு ற; 


வரம்பு; கடைவீதி; பாகல்‌; 
வால்‌; வானரம்‌. 

கூவல்‌-கூவுகை; அழைத்தல்‌; 
கிணறு. 

கூவி-கூப்பிட்டு. [கூவிக்‌ 
கூவிக்கொடுவினைத்தூற்று 
ங்க திருவாய்‌: 3. 2. 
9. 


கூவியர்‌-மடையர்‌; சமைப்‌ 


போர்‌. 
கூவிரம்‌-தேர்‌ ; வில்வம்‌. 
கூவிளம்‌-வில்வம்‌. 
கூவுதல்‌-பறவை யொலித்தல்‌; 


[குயிலீனங்கள்‌ கூ வின. 


காண்‌: திருப்பாஃ 18] 
அழைத்தல்‌[ மழலை முற்றாத 
இளம்‌ சொல்லா லுன்னைக்‌ 
கூவுகின்றான்‌: பெரியாழ்‌, 
1.4. 5.] 

கூழ்‌-சோறு. [கூழாட்பட்டு 
நின்றீர்களை: திருப்பல்‌. 3.7 

*கூழ்த்தல்‌-ஸ ந்தே ஹித்தல்‌. 
[அ ou of ou O or or m 
கூழேன்மின்‌: திருவாய்‌. 
3. 6. 9.] 

கூழ்ப்பம்‌-உரகம்‌, 

கூழ்ப்பு-ஸம்சயம்‌. [திருவாய்‌. 
8. 2. 6.] 

கூழை-ஸுலபன்‌; இறகு; 
பீலி; உரகம்‌; நடு; சேறு; 
மரதர்‌ தலை மயிர்‌; 
குட்டை; [நாய்‌ கூழைவா 
லால்‌. திருவாய்‌, 9. 4.3.7 
பின்‌ வரிசை. [அவன்‌ 
தான்‌ பிற்கூழையிலே நிற்‌ 


| குமாயிற்று: ஈடு, 9. 9. ப்ர.] 


“கூழை குழலோதி மயிர்‌ 
முடி...” 

கூழைத்தனம்‌-ஏமாற்றுகை; ஈடு 
படுகை, 


கூழைப்பார்வை-கள்ள 
நோக்கு. [கூழைப்‌ பார்‌ 
வைக்கார்‌ வயல்மேயுங்‌ 
குறுங்குடியே: பெரியதிரு. 
9. 6. 1.] 

கூழை - க்ருத்ருமம்‌; 
குழைந்துநடக்கை. [கொவ்‌ 
வைக்கனிவாய்கொடுத்துக்‌ 
கூழைமை செய்யோமே; 
பெரியாழ்‌. 3. 2, 5] 


105 


கூறு-துண்டு; பங்கு. 
கூறுகை - சொல்லுகை5; 
எபித்தமாக்குகை, 
கூறு செய்கை - மணியம்பண்‌ 
ணுகை. [ராஜாக்கள்‌ ஊர்‌ 
தோறும்‌ கூறு செய்வார்‌ 
களை வைக்குமா போலே: 
ஈடு, 5.2.8.] 
கூறுசெய்வான்‌-கோயில்‌ தீம்‌ 
பன்‌. மணியகாரன்‌. 
*கூறைப்பை- வ ஸ்‌ தி ரம்வைக்‌ 
கும்பை.] தானே கூறைப்‌ 
பையும்‌ சுமந்து கொண்டு 
போய்‌: ஈடு, 4.1.2.] 
கூனல்‌-சங்கு; வளைவு. 


பிர 


கூனிகுயம்‌-அரிவாள்‌ 
கெச்சம்‌- முல்லை. 
கெடிலணங்கு-மூதேவி, 
கெடுபடை-ஓடிப்‌Cபாகிற 
சேனை. 
கெடுமரக்கலம்‌-கெட்ட சரக்குக்‌ 
கப்பல்‌. 
கெண்டல்‌-கிளறுகை; நெருக்‌ 
கம்‌, 
கெண்டுரம்‌-கண்டெளஷதம்‌. 


கெழுமுகை-மிகுதி;கிளம்புகை; | 


முளைக்கை; சேருகை. 
கேகயம்‌ - மயில்‌; 
தேசம்‌. 


கேசரி-உனைமயிருள்ள து; 


ஸீம்ஹம்‌. 
கேடகம்‌ - பரிசை; 
மலைகளை யடுத்த ஊர்‌. 


கேடு-குறைவு; அழிவு; ஸம்‌ 
ஹாரம்‌; ஸங்கோசம்‌; நிக்‌ 


கிரகம்‌. 


Ganw 


பாசறை; 


கேண்மை- நட்பு; உறவு. 

கேணி-திணறு; சிறுகுளம்‌. 

கேதம்‌-துக்கம்‌, 

கேதன்‌-காமன்‌. 

கேதாரம்‌- ஒரு பட்டணம்‌; 
மயில்‌; நெல்லுப்‌ பயிர்‌ விளை 
நிலம்‌. 

கேதுகை-அழுகை, 

கேயம்‌-கே(க)யம்‌; பாட்டு. 

கேரண்டம்‌-காக்கை. 

கேரளன்‌-சேரன்‌; கேரளநாட்‌ 
டவன்‌. 

கேவலம்‌- தனிமை; முக்தி; அற்‌ 
பம்‌; மாத்திரம்‌, [கேவல 
மன்று கடலினோசை:பெரிய 
திரு. 9.5.8.] 

கேவலன்‌-ப கவல்யத்தை 
யடைந்தவன்‌. 

கேழ்‌-ஒளி; நிறம்‌; அழகு, 
ஒப்பு. 


கேழ்த்த-செறிந்த; விஜ்ரும்பண 


மான. [கேழ்த்தசீரான்‌: திரு 
வாய்‌, 3.1.7] 
கேழ்பவர்‌ - நன்மை யுடைய 
வர்‌.[ஒருவர்‌ நம்போல்‌ வருங்‌ 
கேழ்பவருளரே: திருவிருத்‌. 
45.] 
கேழல்‌-பன்றி; இபம்‌. 
கேள்‌-நட்பு; உறவு; நண்பன்‌; 
கணவன்‌. 
கேள்வன்‌.-நாயகன்‌; தோழன்‌. 
கேள்வி-சப்தம்‌; புராணம்‌; 
சாஸ்திரம்‌ கேட்டல்‌; வே 
தம்‌; அறிவு. 
சேள்விகொள்கை - அறிவிறுத்‌ 
துகை; விசாரிக்கை. [ஸர்‌ 


106 


வேசுவரனைக்‌ கேள்வி | 
கொள்ள வேண்டாதபடி: 
ஈடு, 1.5.3.] 
கேளி-மங்கையர்‌ விளையாட்டு. 
கைஃ-பக்ஷ்பாதம்‌; வ்யூஹம்‌ 
கொடுக்கை; ஞானம்‌; 


பொருள்‌; எல்லைக்‌ கோல்‌; 
வெற்றிலைக்கிளை; ஒழுக்கம்‌; 
இடம்‌; குற்றம்‌; சிறுமை; 
சார்பு; படையின்‌ வகிப்பு; 
ஒப்பனை, 
கைக்கடங்கினது-வளை. [சைக்‌ 
கடங்கினதையுங்கொண்டு 
மடிச்சரக்கையுங்‌ கொண்டு 
போனான்‌: ஈடு, 9.7.7] 
கைக்கிளை-யாழின்‌ நரம்பு; ஒரு 
தலைக்‌ காமம்‌; இசை ஏழ 
னுள்‌ ஒன்று. 
கைக்கிளை -ஒருதலைக்கா மம்‌, 
கைக்குறியாப்பை-அ கப்பை 
யாலே கடன்‌ வாங்குகை. 
கைக்கூட்டம்‌-யுத்தக்‌ கூட்டம்‌; 
(போரில்‌ அணி வகுப்புக்‌ 
கூட்டம்‌). [கைக்கூட்ட 
மிட்டாற்போலே என்னவு 
மாம்‌: பெரியாம்‌, 5. 2. 1. 
வியா. ] 
கக்‌ கூட்ட மிட்டாப்போலே- 
அணி வகுத்தாப்போலே. 
கக்‌ கூ ட்டன்‌-காவற்காரன்‌. 
ை கக்‌ கூட்டனாவது 
இரண்டு பேரைக்‌ கூட்டிக்‌ 
கையிலே விலங்கு 
போடுபவன்‌. [ராஜபுத்திர 
னைச்‌ சிறையிலிட்டு வைத்‌ 
தால்‌ கைக்கூட்டனுக்குப்‌ 
பாலும்‌ சோறும்‌ இடுவா 


ரைப்‌ போலே: ஈடு, 7. 10. 
8.] 
கைக்கொடுமானம்‌-கைக்கொள்‌ 
ளுகை. 
கைக்கோலி-கைக்கூப்பி, 
கைகரக்கை-ஒளிக்கை; கையி 
லிருப்பதை மறைக்கை. 
ககழி ௧ - கைதப்பிப்‌ 
போகை. 
கைச்சங்கம்‌-சக்கை; வாத்ய 
விசேஷம்‌. 
கைச்சொல்லுகை-கூப்பிடுகை; 
கைச்சாடையாற்‌ .கருத்தை 
யறிவிக்கை, 
கைசிகர்‌-வன்னியர்‌, 
கைசெய்கை-ஸஹாயலஞ்‌ செய்‌ 
யுதை; [ஈடு, 4. 8.7.] அலங்‌ 
கரிக்கை; [கானார்‌ நறுந்‌ 
துழாய்‌ கை செய்தகண்ணி 
யும்‌: பெரியாழ்‌, -1. 3. 7.] 
தொழில்‌ செய்கை ; [மெய்‌ 
வருத்திக்‌ கைசெய்துய்ம்‌ 
மினோ: திருவாய்‌. 3. 9. 6] 
நிர்வஹிக்கை; [பாரதம்‌ கை 
செய்த: பெரியாழ்‌. 2, 1. 14] 
அணிவகுக்க; வஞ்‌ 
சிக்கை, 
கைத்தல்‌-கடிதல்‌; நிரஸிக்கை; 
கசத்தல்‌; வெறுத்தல்‌. 
கைத்தளை-கை விலங்கு. 
கைத்து-பொருள்‌; பொன்‌; 
வெறுப்பு. 
கைதவம்‌-க்ருத்திரிமம்‌; கபடம்‌; 
வஞ்சநம்‌; பொய்‌; துக்கம்‌. 
கைதவன்‌-பாண்டியன்‌. 
கைதொட்டு-நோக்கி; உதவி 
செய்து; கையினால்‌ தீண்டி, 


107 


[சக்ரவர்த்தித்‌ திருமகன்‌ | 
இத்தைக்‌ கைதொட்டு: 
ஈடு, 4. 2.8.] 


கை தொடனாய்‌ - கைவிடாரதவ 
னாய்‌. [தூசித்தலையி லவர்‌ 
களே கைதொடாராய்‌: ஈட, 
7.4. 1.] வேணுமென்று 
செய்பவன்‌. [ஜநநிபக்க 
லபராதத்திற்‌ கைதொடனா 
மீருக்க: ஈடு, 0. 10. 10.7 
கைதொடுமானம்‌-ஸாதநம்‌. 
[தன்‌ வெறுமையைக்‌ கை 
பதொடுமானமாகக்‌. 
கொண்டு: ஈடு, 6. 10. 8.] 
கைதோடன்‌ -ஸஹாயம்‌. 
கைதை-தாமை. 
கைந்நிரை-கைவிளக்கு; கைக 
ளுடைய ஸழமூகம்‌, 
எகநிரர-நிரைச்சல்‌. [கை 
நிரைகட்டிக்‌ கொண்டிருக்‌ 
கிற நாளிலே: ஈடு, 4. 6. 6.] 
கைப்‌ பட்‌ டது-பலவந்தமாகக்‌ 
கைப்‌ புகுந்தது: ஸ்வ்ய 
தனமாக வந்தது. [ஸாத 
நாந்தரம்‌ என்றபடி. ] 
கைப்பற்றுகை -வசப்படுத்‌ 
துகை, 
கப்பற்‌ று-ஸாதநரந்தரம்‌. 
[தான்‌ தோன்றியானகைப்‌ 
பற்றடியராக வந்ததொன்‌ 
நல்ல: ஈடு, 9. 4. 9.] 
கைப்பாணியிட்டு-மணியாச 
னப்‌ பலகையீட்டு; [கைப்‌ | 
பாணியீட்டு மெழுகு வாசி | 
யிலே ப்ரமிக்கும்படி: ஈடு, | 
5. 1.5] 
கைப்புடை-குடவறை: (வாயீற்‌ | 
- காவலர்‌ தங்கும்‌ சிறிய | 


அறை.) [தங்கள்‌ கைப்‌ 
புடைகளிலேயிருத்தி: ஈடு, 
10. 9. 9.7 

கைப்புலி-யானை. 

கைப்பொருள்‌ -ஆத்மீயம்‌; 
(த ன்னைச்‌ சேர்ந்த 
பொருள்‌); [இல்லாதோம்‌ 
கைப்‌ பொருளுமெய்துவா 
னெத்துளனே: நாய்ச்சி. 
11. 6.] கைம்முதல்‌. 

கைப்போது-அஞ்சலி; கையிற்‌ 
Lp. 


கைபுகுருகை-ஸ்வசமாகை, 


| கைபுனை-அலங்கரிக்கை; பூத்‌ 


தொடுக்கை, 
கைம்மலை-குஞ்சரம்‌; (யானை). 
கைம்மா-யானை, 


 கைம்மாறு-ப்ரத்யுபகாரம்‌, 


ககைம்முதல்‌-கைப்பொருள்‌; 
ஸாதநம்‌, 

கைம்மை-பொய்‌, பகைமை 
யென்றும்‌, பொய்‌ என்றும்‌ 
பர்யாயம்‌. [கைம்மை 
சொல்லி: திருவாய்‌, 5.1.1,] 

கைமிகுகை-கரைபுரளுகை, 

கைமேலே-ஸத்ய:; 
ப்ரத்ய்க்ஷமாக,) 

கைமேலேகாணலாம்‌-கரதலமல 
கம்‌ போலே காணலாம்‌; 
(கையிலங்கு நெல்லிக்கனி 
யெனக்‌ காணலாம்‌.) 
உடனே காணலாம்‌. 


(உடனே 


| கையடியுண்டு- ஈடுபட்டு. 


[இங்கு இவன்‌ நீர்மையிலே 
கையடியுண்டிருக்கையாலே 
ஈடு, 9.9, ப்ர.] 


சையடை-அடைக்கலம்‌, 


108 


கையடைப்பாக்குகை-டகை யில்‌ 
ஒப்படைக்கை; DT ov SLOTS 
குகை. 

கையடைப்பு - கைப்பற்றின 
பொருள்‌. [நெஞ்சம்‌ இவள்‌ 
தனக்குக்‌ ப கயடையப்‌ 
பாகையாலே: ஈடு, 2.4.1.] 


கையணி-படையில்‌ வ்யூகம்‌; | 


(அணிவகுப்பு). 
கையர்‌-கள்ளர்‌; மூடர்‌. 
கையறவு- இழவு;துன்பம்‌; தரித்‌ 

திரம்‌. 
கையார்சக்கரம்‌-திருவீதி சோத 

நம்‌. [ உத்ஸவத்திற்குமுன்‌ 
நாள்‌ சேனை முதலியார்‌ திரு 
வீதியில்‌ புறப்படுகை., ] 
கையாள்‌-சேவகன்‌; தொண்டு 
புரிபவன்‌. 
கையிலக்கை- அஞ்சலி; நித்ய 
சம்பளம்‌; (நாட்கூலி,) 
கையுடை-கைக்கவசம்‌, 


கையோலைசெய்கை- முறியெழு 


திக்‌ கொடுக்கை. 
கைவந்தபடி- விதேயனாயிருந்த 
படி;  கைக்குப்ரயோஜன 
மானபடி. 
கைவருகை-நினைத்தபடி காரி 
யம்‌ கொள்ளுகை, 
கைவளைக்கை- அபிநயம்‌ பிடிக்‌ 
தை; தெரிக்கை. 
கைவாரம்‌-வாழ்த்துதல்‌. 
கைவிஞ்சுகை- ஆதிக்கியம்‌ 
மட்டு விஞ்சுகை, 
சைவிட்டு-ஆசைவிட்டு. 
சைவிளிக்கை- ob wT Co 
அழைக்கை. 
கைவைக்கை-ஆரம்பிக்கை, 


| கொக்கரை-சங்கு;வளை வு;வில்‌; 
| பரணி. 
| கொக்கின்பழம்‌-மாம்பழம்‌. 
| கொக்குவாயும்‌ படுகண்ணியும்‌. 
| ஆபரணத்தைப்‌ பூட்டுவ 
தற்கு உரியகண்ணியும்‌ 
| அதில்‌ செருகும்‌ கொக்கி 
யும்‌, 
| கொங்கன்‌- கொங்கு நாட்டுக்‌ 
| காரன்‌; சேரன்‌. 
கொங்கு-தேன்‌; பரிமளம்‌; 
'  கெரங்குநாடு; பூந்தாது, 
| கொங்குமரம்‌-மாமரம்‌, 
' கொங்கை-ஸ்தறநம்‌, 
கொச்சகம்‌-கொச்சை. 
| கொஞ்சுதல்‌-மழலைச்‌ சொல்‌ 
பேசுதல்‌; ஸரஸமாய்ப்‌ 
| பேசுதல்‌. 


| கொட்டகம்‌-கொறடு, கொட்ட 

| கை 

' கொட்டி-கூட்டம்‌; வாயில்‌; 
தாளம்‌. 

கொட்டிலி-குயவன்‌ தட்டுப்‌ 

| பலகை, 

| கொட்டு - கரை; கொம்பு; 

| மிடுக்கு; அழகு; ஒளி, 
இளமை; ஸ்வபாவம்‌; 
கொள்ளப்படுகை, 


கொட்டை-பஞ்சுச்சுருள்‌. 
கொடி-ஸ்திரீ, (கொடிபோன்‌ 
வள்‌). 

கொடிச்சி-குறமகள்‌. 
கொடிஞ்சி-தேர்மொட்டு, 
கொடியன்‌-ஸ்வார்த்தபரன்‌. 
கொடிறு-கதுப்பு; பூசம்‌, 

| கொடுங்கை-மடித்தகை. 


109 


கொடும்பை-குளம்‌; அரு வீ; 
பச்சிலை. 

கொடுவை - துஷ்டத்தனம்‌, 
[கொடுவைப்‌ பசுக்களை : 
ஈட௫.] 

கொண்டகுதை- கொண்டஃஉத்‌ 
யோகம்‌;(கொண்டமுயற்சி) 
[கொண்ட Gms மாறாதே: 
ஈடு. ] 

கொண்டல்‌- கீழ்க்‌ 
மேகம்‌. 

கொண்டிகளவு. [களவுகாணப்‌ 
புக்குக்‌ கொண்டியிலே 
பிடியுண்டு: ஈடு, 7.7.2.] 

கொண்டை - இலந்தையின்‌ 
கனி; மயிர்முடி. 


காற்று; 


கொண்டைக்கோல்‌- ஆழத்தை 


அறிவதற்குநீரிடையேநடும்‌ 
கோல்‌. 


[ஆழங்காலிலே இழிந்து, 


அமிழ்ந்துவார்‌ அவ்விடத்‌ 
தே கொண்டைக்கேோல்‌ 
நாட்டுமா போலே: ஈடு, 
10.7.1-] 


கொத்திலக்கை - சம்பளம்‌; 


கெத்து வேலைக்‌ கூலி, 
கொத்தை - குறை. 


சொந்தம்‌ - நெறிப்பு;[கொந்தக்‌ | 


குழலை: பெரியாழ்‌. 2.5.8.] 
கொந்தளம்‌-சிலுகிடுகை; குழற் 
கொத்து. 
கொரந்தி- கெரத்தி, 


கொந்து-கொத்து; [கொந்தார்‌ 
தண்ணந்துழாயினாயமுதே: 


திருவாய்‌. 2.60] திரள்‌; 


கோபம்‌. 
கொப்பூழ்‌- திருநாபி, 


' கொம்பு- கொம்பு போலிருக்கும்‌ 
| ஸ்திரீ. 
| கொம்மை-திரட்சி; திண்மை; 
| பெருமை; வட்டம்‌; அழகு; 
கொங்கை. 
கொய்தல்‌-பறித்தல்‌. 
கொயல்‌-வட்டணிப்பு; போக்‌ 
கியதை. [கொயல்‌ 
வாய்‌ மலர்மேல்‌: திருவீருத்‌. 
24.] 
கொரிகை-அகப்பை, 
கொல்‌- ஸம்ஸயப்‌ பொருளில்‌ 
வரும்‌ இடைச்‌ சொல்;வருத்‌ 
தம்‌; கொலை. 
கொல்லி- தேசவிசேஷம்‌; ஒரு 
மலை. 
கொல்லை-வரம்பு; கடந்தவள்‌. 
[கொல்லையரக்கியை மூக்‌ 


கரிந்திட்டகுமரனார்‌. நாய்ச்சி. 
10.4.7 

' கொலை-ைகொடுமை; உயிர்‌ 
வதை, 

| கொழுந்து-தலைமை; [கொம்ப 
னார்க்கெல்லாம்கொழுந்தே. 
திருப்பா, 17.7 இளந்தளிர்‌. 

| கொழுநன்‌-நாயகன்‌. 

கொழுத்தல்‌ - மதமடைதல்‌; 
பருத்தல்‌, 

| கொழுமை-அழகு; செழுமை; 
செல்வி, 


கொழுவி-கோத்து. 
| கொள்-ஓரு நிறறையளவு; 
காணம்‌. 
| கொள்க- நிச்சயிக்க, 
| கொள்கை-செருக்கு; கரஸிக்‌ 
கை; கோட்பாடு. விழுங்கு 
கை; வாங்குகை; உடைத்‌ 


110 


தாகை;ஸ்வபாவம்‌;தொடுக்‌ 
கை, [“அவன்‌ செவியில்‌ 
மந்திரங்‌ பகொள்வாயே 
போலும்‌?” நாய்ச்சி.7.4.] ஒப்‌ 
புக்‌ கொள்கை, 
கொள்ளம்‌-குழைசேறு, 
கொள்ளி வட்டம்‌ - குறைக்‌ 
கொள்ளியைச்‌ சுழற்றுகை 
யில்‌ தோன்றும்‌ வட்டம்‌. 
கொள்ளுகை - 
மாகை. 


வாக்விஷய 


கொளுந்துவிக்கை - நெருப்புப்‌ 
பற்றுவிக்கை; பிடித்துக்‌ 
கொள்ளுகை. 

கொளுவி-கொக்கி; கோத்து. 


கொளு -பாட்டுக்‌ கருத்தை 
விளக்கும்‌ சொற்றொடர்‌. 

கொற்றம்‌ - பலம்‌; வெற்‌றி; 
ஐச்வர்யம்‌, 

கொற்றவன்‌. ஸ்வாமி; அரசன்‌; 
வெற்றியுடையவன்‌. 


கொற்றவை-துர்க்கை. 


கொற்றி-துர்கை; பசுவின்‌ 
இளங்கன்று. 

கொன்‌-அச்சம்‌; பெருமை; 
பொழுது; பயன்‌ இல்‌ 
லாமை. 

கோக்கை-தொடுக்கை; முறைப்‌ 
படுத்துதை; மணிக்குள்‌ 
நூலைப்‌ புகுத்தி யிணைக்கை; 
சேர்க்கை, [கோமின்‌ 
துழாய்முடி யாதியஞ்‌ 
சோதிகுணங்களே: திரு 
வாய்‌, 4, 1. 7.] 


கோகனகம்‌-தாமரை ; கரும்பு, 


கோகனகத்தவள்‌ -பெரிய பிராட்‌ 
டியார்‌. [கோகனகத்தவள்‌ 
கேள்வன்‌: திருவாய்‌. 9. 8. 
2.] 

கோகனம்‌-தகரை; (ஒரு சிறு 
செடி), Hoods wor, 

கோகிலம்‌ - பல்லி; துளை; 
இலந்தை; குரங்கு; குயில்‌. 

கோகு-அடைவுகேடு, [கோகு 
கட்டுண்டுழலாதார்‌: திரு 
வாய்‌, 3.5.4.] 

கோகு கட்டு-ஆவலம்‌ கொட்‌ 
டுகை; (ஆரவாரிக்கை, ) 

கோங்கு-ஒரு மரம்‌. 

கோசம்‌-முட்டை; பொக்கிஷம்‌, 

கோசரம்‌-விஷயம்‌, [சிந்தைக்‌ 


குங்‌ கோசரமல்லன்‌: திரு 
வாய்‌, 1. 9. 6.] 
கோசிகம்‌-பட்டாடை; சாம 
வேதம்‌. 
கோட்டம்‌-கோணல்‌; பகைமை; 
நாடு; கோயில்‌; பக்ஷ 


பாதம்‌; குரா; பசுவின்‌ கூட்‌ 
டம்‌; தர்மம்‌; குளம்‌; வயல்‌; 
உரம்‌; வலி (ஆகப்‌ பன்னி 
ரண்டு.) 
கோட்பாடு-கொண்ட உத்யோ 
கம்‌; கட்டளைப்பாடு; கோலு 
பாடு; கொள்கை. 
கோட்பு-கொள்ளுகை; வலிமை. 
கோடரம்‌-சோலை; குதிரை; 
குரங்கு; மயிற்சாந்து; மரச்‌ 
செறிவு; வளை; பிறை 
GurG ow பண்ணப்பட்ட 
வாரம்‌. 
கோடல்‌-வெண்‌ காந்தள்‌; சிவ 
னார்க்‌ கொடி; கொள்ளுதல்‌. 


111 


Cantina wb - பிறை போல்‌ 


கோமுறை-மிறுக்கு; அரசாட்சி, 


வளைந்தஹாரம்‌, [குளிர்முத்‌ | கோயிலாய்த்தானுக்கு பட்டர்‌ 
தின்‌ கோடாலமும்‌: பெரி வார்த்தை-புத்ர வியோகத்‌ 
யாழ்‌. 3. 3.1.] கோடாரம்‌ । திலே தேவர்‌ திருநாமமே 
என்றுமுண்டு. என்ன, நரனிருக்கிறேனே 
கோடிகம்‌-பூந்தட்டு; துகில்‌; என்‌ றது, [கோயிலாய்த்‌ 
குண்டிகை. தான்‌ என்பவர்‌ பட்டரு 
கோடு-கரை; சங்கு; வளைவு; டைய சீடர்‌. அவர்‌ தமது 


சிகரம்‌; கொடுமை; கொம்பு: 


கோணம்‌-குதிரை; 
வாள்‌. 


கோணை-வலிமை; கொடுமை; 
[கோணை பெரி 
துடைத்தெம்மானைக்‌ கூறு 
தலே: திருவாய்‌. 2. 5- 10.] 


மிறுக்கு; 


கோத்தல்‌-சேர்த்தல்‌; 


மூக்கு; 


கோத்திரம்‌-குலம்‌; பேர்‌; மலை. 
கோதம்‌-வட்டில்‌; சினம்‌.(க்ரோ | 


தம்‌.) 
க து-சக்கை; 


[நன்னீரற 
மென்று கோது கொண்ட 


வேனிலஞ்‌ செல்வன்‌; திரு 


விருத்‌. 26.] 
கோதுகலம்‌-கெளதூஹலம்‌. 


கோதை - சூடிக்‌ கொடுத்தாள்‌ ; 
kb 


பெண்கள்‌ தலைமயீர்‌; 
மாலை. 


புதல்வனுக்குப்‌ பட்டர்‌ 
திருநாமம்‌ சாற்றியிருந்தார்‌. 
அப்புதல்வன்‌ பரமபதம்‌ 
சார; அவர்‌ சோகமெல்‌ 
லாந்‌ தோற்றப்‌ பட்டர்‌ திரு 
வடிகளில்‌ வந்து விழுந்து 
தேவர்‌ திருநாமமிட்டேனே; 
அந்தப்‌ பிள்ளை போய்‌ விட்‌ 
டானேஎன்று கிலேசப்பட, 
பட்டார்‌ தம்மைப்‌ போலே 
யொரு விக்கிரஹத்தை ஏறி 
யருளப்‌் பண்ணிக்‌ 
கொடுத்து “நம்முடைய 
பெயர்‌ இட்ட பிள்ளை 
போனானே என்று வருந்த 
வேண்டாம்‌; அப்பெயரு 
டைய நாமிருக்கிறோமே”” 
என்று அருளிச்‌ செய்தார்‌. 
இதனை 9.3.1. ஈட்டிலும்‌ 
அரும்பதத்திலுங்‌ காண்க. ] 


கோப்பு-விசித்திரஸந்நிவேசம்‌. கோயிற்‌ கட்டணம்‌-அந்தப்புரம்‌; 
[கோப்புடைய சீரிய (வியக்‌ 
கத்தக்க அமைப்பு) சிங்கா | 


சனத்திருந்து: 
23.] 


கோமளம்‌-மாணிக்கம்‌; 


திருப்பா. 


இளமை; அழகு; மென்மை, 


கோமான்‌-மூத்தோன்‌; 
அரசன்‌; பன்றி. 
கோமுற்றவர்‌-அரசர்‌. 


குரு; | 


112 


[பெரிய பிராட்டியார்‌ எழுந்‌ 
தருளியிருக்கிற கோயிற்‌ கட்‌ 
டணமாய்‌, ஈடு, 10. 10. 9.] 


| கோயிற்‌ கூழைத்தனம்‌- ச்லாக்ய 


மான க்ருத்ரிமம்‌; நல்ல 
கருத்ரிமம்‌.[ நீங்கள்‌ கோயிற்‌ 
கூழைத்தன மடிக்கிறபடி 
மீதுவோ: திருவிருத்‌. 9. 9. 
௮ வியா.] 


கோயிற்சாந்து- ச்லாக்கியமான 
சாந்து; கோவென்று ராஜா 
வாய்‌ ராஜார்ஹமானச்லாக்‌ 
கியமான சாந்து. [கோயிற்‌ 


சாந்தையுன்னாலே யொளிக்‌ 
கப்‌ போமோ: திருப்பா. 
10. வியா. ] 


கோயின்மை - ஸ்வாதந்திரிய 
க்ருத்யம்‌; அநீதி; வேண்டப்‌ 
பாடு. அதாவது பெருமை. 
[9] G Mm LO யென்னு முக்‌ 
கோயின்மையாலே: பெரி 


யாழ்‌. 5.1. 4.] கோ-ராஜா; | 


இன்மையாவதுஇல்லாமை ; 
நிவாரகர்‌ இல்லாமை 


என்றபடி: ஆராய்ச்சி | 


யில்லாத செயல்‌; கேள்வி 
கேட்பாரற்றுச்‌ செருக்கிச்‌ 
செய்வது. [கொங்கை நஞ்‌ 
சுண்ட Ca& mr uf or o io 
கொலோ: பெரியதிரு, 11. 
1. 4.] 

கோரண்டம்‌-குறிஞ்சி. 

கோரம்‌ - வட்டில்‌; கொடுமை; 
குதிரை; பூமொட்டு, 

கோரம்பு-தீம்பு. [அதுவுமுன்‌ 
கோரம்புக்‌ கேற்குமன்றே: 
பெருமாள்‌. 6. 4.] 

கோல்‌- அம்புக்கோல்‌; செங்‌ 
கோல்‌; ஏவல்‌; விழி; பரு; 
கணை; மன்னன்‌; திசை, 

கோல்வளை-மழுங்கல்‌; வளை; 
த்ருச்யமான வளை [அழகிய 
வளை. ] 

கோல்வாசி- நிலமளக்கிறகோல்‌ 
வாசி. 

கோல்விழுக்காடு - கோலின்‌ 
விழுக்காடு; எண்ணினப்‌ 


பிரகாரம்‌ ஸம்பவிக்கை. 
இனி; கோல்‌ என்பதை 
அளவுகோலாகக்கொண்டு, 
பாகப்பிரிவினையில்ஏற்கவே 
ஒருவன்‌ விரும்பின நிலத்‌ 
திலே அளக்குங்கோல்‌ 
அவனது பாகத்தைச்‌ சேர்ந்‌ 
ததாகக்காண்பிக்கும்‌ முறை 
யில்‌ தானே வந்து விழுத 
லைக்‌ கூறலுமாம்‌. எவ்வாறா 
யினும்‌ தற்செயல்‌ என்‌ றபடி. 
[கோல்‌ விழுக்காட்டாலே 
பரிஹாரமா யிருக்கையன்‌ 
றிக்கே: ஈடு, 4.10.5.7 

கோலம்‌-நீர்ப்பெருக்கு; ஒருப்‌ 
பாடு (முயற்சி); பலகோலம்‌ 
(பலவேஷம்‌);பாக்கு; பீர்க்கு; 
இலந்தையின்‌ கனி; ப்ர 
பத்தி; அழகு; ஒப்பனை; 
பன்றி, 

கோலி-மயிர்‌; இலந்தை. 

கோவணன்‌-ஈசன்‌; நாயகன்‌; 
வசிஷ்டன்‌. 

கோவினாயகன்‌-கோபிநாயகன்‌;; 
கோவில்லாத நாயகன்‌; 
நியாமகரில்லாதவன்‌. [“ன? 
வுக்கும்‌ “ந”வுக்கும்‌ பேதம்‌ 
கருதாதிங்ஙனம்‌ கூறப்பட்‌ 
டது.] 

கோவியன்‌-யமன்‌. 

கோவை - மாலை; சேர்த்த; 
கோத்த மாலை. 

கோழம்பம்‌-குழப்பம்‌;ஸம்ஸயம்‌ 
[கொடீராகிற்‌ கோழம்பமே: 
பெரியாழ்‌. 3.4.5.7 

கோழி-மயில்‌; உறையூர்‌, 

கோழை-க்ஷுத்ரன்‌; நெஞ்சுர 
மில்லாதவன்‌; ச்லேஷ்மம்‌. 


8 113 


கோள்‌-மிடுக்கு; அழகு; ஒளி; 


பாம்பு இராகு; சிறை; 
ம்ருத்யு. 
கோள்சொல்லுகை - இல்லா 


ததை இட்டுச்‌ சொல்லுகை. 

சோள்பட்ட - கொள்ளப்பட்ட; 
அபறஹரிக்கப்‌ பட்ட. 

கோள்பாடு-ஸாமர்த்தியம்‌; உத்‌ 
யோகம்‌. 

சோள்புக- அரும்ப; நூதநபலன்‌ 
கிடட;நூரதனமாகப்‌ புஷ்பிக்‌ 
கை; பறியுண்ண; வியாதி 
வர. 

கோள்புக-பழுக்க. 

கோள்வாய்‌-புதுப்புண்‌ [கலந்து 
பிரிந்ததகோள்வாய்பொறுக்க 
வரிதாயிருக்கும்‌: ஈடு, 6. 2. 
ப்ர.] 

கோளகம்‌ - போஜநம்‌. கண்‌ 
ணாணி(கண்ணிற்‌ பாவை). 

கோளி-கொள்வோன்‌; பூவாது 
காய்க்கும்‌ மரம்‌. 

கோள்ண்கை-ஸ்‌ வீகரிக்கப்‌ 
படுகை. 

கோளை-இசை; பாட்டு; எலி 
குவளை. 

கோற்றும்பி - கோல்களிலும்‌ 
பணைகளிலுமீருத்கிற மது 

வைபானம்‌ பண்ணுகிற தும்பி 


கோற்றேன்‌ - கொம்புத்தேன்‌ 


[கோற்றேன்‌ பாய்ந்தொழு | 


கும்‌ கமலச்சுனே வேங்கட 

வா; பெரியதிரு.1.9.8.] 
சேோன்‌-அரசன்‌;தலைவன்‌. 
கோன்மை-அரசாட்சி. 
கோனேரி - 


ஸ்வாமி 


[கோனேரி வாழுங்‌ குரு 
காய்ப்‌ பிறப்பேனே: 
பெருமாள்‌. 4.1.] 
சக்கரம்‌-மலை; ஆழி; பூமி; வட்‌ 
டம்‌; பிறப்பு; ஒர்‌ புள்‌. 
சக்கரவத்து-விருது. 
சக்த்ய வஸ்தப்ரபை - பொடி 
மூடின தணல்‌. 
சகடை-வண்டி; பொய்‌. 
சகுடம்‌-செம்பு; நாய்‌. 


சகுலி-அப்பம்‌. 
சகுனம்‌-புள்ளு; கிழங்கு; நிமித்‌ 
தம்‌. 
சகுனி-நிமித்தம்‌ பார்ப்போன்‌ ; 
பறவை; துரியோதனன்‌ 
மாமன்‌; கூகை, 
சங்கம்‌-சங்கு; கூட்டம்‌; தமிழ்ச்‌ 
சங்கம்‌; ஸம்போகம்‌; கை 
யில்‌ வளை. 
சங்காயம்‌-பயிரென்று சங்கிக்‌ 
கப்‌ படுவதான புல்‌: அதா 
வது ஆனைப்புல்‌; நெல்‌ 
மணி. [மூன்றுகளையும்‌ 
பறித்துச்‌ சங்காயமும்‌ 
வாரினபயிர்‌: ஈடு, 4.2. ப்ர.] 
சங்கு-கோழி; சங்கு; குச்சிக்‌ 
கோல்‌.  [““சங்கிடுவான்‌.?? 
என்னக்‌ கடவதிறே, 
திருப்பா; 14.] 
சங்கை-ஸங்கியை . (எண்‌); 
அளவு; சங்கை; ஐயம்‌; 
| ஸங்கம்‌; பெருமை (கனம்‌). 
(சங்கைய ற்‌ நிருந்தேன்‌-வளை 
' இழந்திருந்தேன்‌; சங்கை 
| யற்றிருந்தேன்‌. 


திறுமலையிலுள்ள சங்ட-குச்சிக்கோல்‌. [சங்கிடு 
புஷ்பகரிணீ. . 


வான்‌ என்னக்‌ கடவதிறே.] 


114 


சட்டித்தல்‌-அழித்தல்‌; கொல்‌ | 
லுதல்‌, | 
சட்டைப்புணா-அங்கியின்புரை. | 
சடக்கு-வேகம்‌. | 
சடங்கு-ஆசாரம்‌; அதிகாரத்‌ | 
திற்கேற்பப்புரியும்‌ வ்ரதாதி | 
கர்மங்கள்‌. | 
சடை-வேர்‌; ஜடை. | 
சத்திரம்‌-சஸ்த்திரம்‌; கத்தி;கை | 
வேல்‌; குடை; பன்னாட்கள்‌ | 
புரியும்‌ வேள்வி; அன்ன | 
சாலை. | 
சதி-கற்புடைமகள்‌; கர்ப்பூரம்‌; | 
ரோஹிணி; வஞ்சனை; வட்‌ | 
டம்‌; நிலவு; கடல்‌; விரைவு; | 
மழை, 
சதிர்‌-நேர்பாடு; அழகு; உறு | 
வது; பயன்‌; [மாசதிரிது | 
பெற்று: திருவாய்‌, 2. 7. 1. ] 
நிலைமை; [முற்றுந்தவிர்ந்த 
சதிர்‌ நினைந்தால்‌: திருவாய்‌, | 
8. 10. 1.]ஸாமர்த்தியம்‌. 
சதுக்கம்‌-நாற்சந்தி, 
சதுரம்‌-சதுரங்கம்‌; சாதுரியம்‌; 
நான்கு கோணமுள்ளது; 
விவேகம்‌, 


சந்திரம்‌ - பொன்‌; கர்ப்பூரம்‌; 
மிருக சீர்ஷம்‌. 

சந்தோகன்‌ - சாந்தோக்கியப்‌ 
பிரதிபாத்யன்‌. [சாந்தோக்ய 
உபநிஷத்தின்‌ பொருளான 
வன்‌. ] 


| சந்தை-வாக்கியம்‌. [ஆளவநற் 


தாரருளிச்‌ செய்த சந்தை; 


ஈடு, 1.1.1.] குருமுன்‌ 
னர்ச்‌ சொல்ல அதனை 
மாணாக்கர்‌ திரும்ப இரண்டு 


அல்லது மூன்று முறை ஓது 

வது; வேதம்‌, 
சப்பம்‌-எலுமிச்சை ; 
சப்பரை-மூடன்‌, 
சப்பாணி-கைகொட்டுகை. 


வயிரம்‌; 


 சம்பாரம்‌-உபகரணம்‌. 


சம்பாவிக்கை-ஸம்பரவனை 
செய்கை. 

சம்பு-சிவன்‌; பிரமன்‌ (ஸ்வ 
யம்பூ); ஜம்பூத்வீபம்‌; 
நாவல்‌; நரி (ஜம்புகம்‌); சூரி 
யன்‌; எலுமிச்சை (ஜம்பீ 
ரம்‌.) 

சம்புகன்‌-ஜம்புகன்‌. 

சம்போர்‌-பூதம்‌. 


| சம்மதிக்கை- ஸம்மதிக்கை 


சந்தம்‌-அழகு;ச ந்தஸ்‌; ஸுகம்‌; | 


நினைவு; நிறம்‌; வேதம்‌; | 
சந்தநம்‌. | 
சந்தானச்சாபம்‌ - சந்தானார்த்த | 
மானசாபம்‌, (வமிசவிருத்‌ | 


திக்கான குழந்தை.) 
சந்தி-சந்தியா காலம்‌; சமாதா 

னம்‌. 
சந்திக்கை-ஸந்திக்கை; 

டுகை; சேருகை, 


கிட்‌ | 


(உடன்படுகை); பெருமை 
பாராட்டிக்‌ கொள்கை. 
[சதுரமென்று தம்மைத்‌ 
தாமே சம்மதித்து: திரு 
வாய்‌, 9. 1. 5.7 


 சமண்‌-ஜைநசித்தாந்தம்‌, 


[ தருக்கினாற்‌ சமண்செய்து: 

பெரியதிரு. 2. 1. 7.7 
சமணர்‌-க்ஷ்ணகர்‌ (ஜைநர்‌). 
சமபாதி-ஸமபாகம்‌; பேர்பாதி, 


115 


சமம்‌-ஓப்பு (ஸமம்‌); சங்கிரா | சரக்கு-வஸ்த்து; பதார்த்தம்‌. 
மம்‌; (போர்‌); அந்தக்கரண | சரதம்‌-நிச்சயம்‌. 
நியமநம்‌; பாஹ்யகரரை சரம்‌-நீர்‌; ஜங்கமம்‌; அம்பு; 
நியமநம்‌ தமமெனப்படும்‌. நாணல்‌; மணி வடம்‌. 
சமழ்த்தல்‌-நாண்‌; வருத்தம்‌. சரவணம்‌-பந்தல்‌; பரிசல்‌; 
சமிதை பாதி தாகி பாதி- | prow par. 
bh ணி He ப்‌ | சரவிடுகாண்‌-சரப்பளி. 
மற்றை நாள்‌ ப்ரும்ஹச்சா | ல ; oie 
eee eceiyth «| சமிதைகளை “ள்‌ ஒப்பு; 
அக்நியிலிடல்‌. இல்லாவி | Chacha ; a : 
டில்‌ ஆயிரம்‌ காயத்ரி ஜபம்‌ | மவ்த்‌ 
பண்ணுதல்‌, அன்றிக்கே | மச்‌ செய்கை; சாய்க்கை. 
ஐந்நூறு ஸமிதையும்‌ | 
ஜத்நூறு ஸாவித்ரியுமாகப்‌ 
பண்ணலாகாது என்கை, 


சரிதை-பிச்சை ; சரிதம்‌. 
சரிவனளை-வளை விசேஷம்‌. 
சருவம்‌-சட்டுவம்‌; பானை. 
சமிதையிடாமணி-சமிதைப்புழு | சரு-தெய்வவுணவு; சோறு. 
(ஓருவகைப்‌ புழு.) | சல்லியம்‌ - முள்ளம்‌ பன்‌ றி; 
சமைக்கை-பேரக்யமாகப்‌ பண்‌ | ஆணி; ஈட்டி; எலும்பு; 
| 


BIDS; (அநுபவிக்கத்‌ செஞ்சந்தனம்‌. 

தக்கவாறு செய்கை.) சலகு-செத்தை; முத்துச்சிப்பி, 
[சலகிற்‌ கிடந்தமுத்துக்கும்‌: 
ஈடு; 5.1.5.] 

சலசயந௩ம்‌-ஜலசயநம்‌. 
[““ஜலசயநன்‌”' என்பது 


சமைகை-பக்குவமாகை. 

சயம்‌-ஜயம்‌; ஸமூஹம்‌; | 
சிதைவு (க்ஷயம்‌); சூரியன்‌; | 
ஸ்வயம்‌ (தரன்‌).[ சயமே | 
யடிமை தலைநின்றார்‌: திரு | சிறுபுலியூர்‌ எம்பெருமான்‌ 
வாய்‌, 8. 10. 2.] ' திருநாமம்‌. ஜலசய நன்‌ 

சபமரம்‌-தோரணமரம்‌; ஸ்வ எழுந்தருளியிருக்கும்‌ ஊர்‌ 


யம்வரம்‌. சலசயநம்‌ எனப்படு 
சரக்கற-வஸ்துவாகமதியாதே; கிறது,] 
அலக்ஷ்யமாக. சலஞ்சலம்‌-சங்கு. [வலம்புரி 


யாயிரமுள்ள சங்கு சலஞ்‌ 


சரக்கறுதி-அபதார்த்தம்‌; பிர 
சலமெனப்படும்‌. ] 


யோஜநம்‌ இல்லாமை, 
சரக்காளாய்‌-பதார்த்தத்தை | சலநிதி-கடல்‌. 

(பொருனை) உடையவனாய்‌; | சலம்‌-வியாஜம்‌; வெறுப்பு; 

வீஷயமறிந்தவனாய்‌. ! கோபம்‌; பிடித்ததை முட்ட 
சரக்கிலேவாங்கி- தன்னுடை | ஸாதிக்கை; வைரம்‌; போ 

மையாக அபிமாநித்து. | ட்டி, [சலங்‌ கொண்டு 


116 


மலர்‌ சொரியும்‌: பெரியதிரு. | 
3.9.1. ] | 
சலார்பிலார்‌-ஓர்‌ ஒலிக்குறிப்பு. | 
[சலார்‌ பிலாரென்ன ; பெரி | 
யாழ்‌. 1.7.1.] 
சவடி - பூணூல்‌; ஆபரணம்‌; | 
முத்துமாலை. 
சவகு-முத்து; முத்துச்சிப்பி, 
சவி-ஒளி; அழகு; செவ்வி; | 
மணிக்கோவை. காந்தி; | 
வளப்பு. 
சழக்கு-தோஷம்‌;பொல்லாங்கு 
[சழக்கு நாக்கொடு: பெரி 
யாழ்‌. 5.11.2.] குற்றம்‌. 
சறாம்புதல்‌ - பேணாதிருத்தல்‌. 
[சராம்‌ Oud HS கையாய்‌ | 
உடம்பைப்‌ பேணாதிருக்கை | 
யென்னுதல்‌: ஈடு, 4 8.4.] 
சறை-சறைமணி; [ஈடு 4.8.4.7 
தாழ்வு. | 
சறைமணி-இடையர்‌ அரை | 
யிற்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ 
மணி; நாகமணி[ஈடு,4.8.4.] 
சறையினான்‌- உடம்பைப்பேணா | 
தவன்‌. [சறையினார்‌ கவ 
ராத: திருவாய்‌. 4.8.4.7 
சன்னிவேசம்‌ - அவயவஸம்ஸ்‌ | 
தாநம்‌; (உறுப்பமைப்பு). 
சாக்கியர்‌-பெளத்தர்‌. 
சாகசம்‌-மெய்ம்மை; 
(யானை); துணிவு. 


இயம்‌; | 


சாகதுண்டம்‌- அகில்‌. 

சாகம்‌-வெள்ளாடு; தேக்கு; 
கீரை; தாழை; தேன்‌. 

சாகரம்‌-கடல்‌; ஜாகரம்‌; (விழித்‌ 


திருக்கை.) பதினாயிரங்‌ 
கோடி. 


சாகாடு-பண்டி, (வண்‌ டி); 
வண்டியுருளை; ரோஹிணி, 
சாட்டு-பாதிக்கை; குற்றவாளி 
யாக்குகை, 
சாடு-சகடு; வண்டு; பேச்சுச்‌ 
சாதுர்யம்‌; பண்டிதன்‌. 
சாடுகை-உதைக்கை; கொல்‌ 
லுகை. நலிகை; 
சாணாச்சீரை - சாணாத்துணி: 
அதாவது அயோக்ய 
மென்றபடி. 
சாத்தன்‌-அருகன்‌; புத்தன்‌; 
ஸூர்யன்‌; அரிஹரபுத்ரன்‌. 
[சாத்தற்குத்‌ தான்‌ பின்னும்‌ 
நேராதனவொன்று நேர்ந்‌ 
தாள்‌: சிறியதிரு, 17.] 
சாத்தா-சாஸ்த்தா ( ஐயனார்‌. 
சாத்தாக-ஸமூஹமாக; (திர 
ளாக),[ திருவனந்தபுரத்துக்‌ 
குச்‌ சாத்தாகப் போகா நிற்‌ 
கச்‌ செய்தே: ஈடு,8.10.11.] 


| சாத்து-சாத்ரவம்‌; (பகைமை), 


திருநாள்‌ முடிவு; ஸமூஹ 
கம்‌, வணிகர்திரள்‌; சாத்து 
முறை; சாத்துகை, 


சாத்துகை-அணிகை; கதவ 
டைக்கை. [ஐந்து பொறி 
வாசல்‌போர்க்கதவம்‌ 
சாத்தி: 1-ஆம்‌, திருவந்‌. 4.] 
சாதாரி-ராகம்‌, 


சாதி-ஜாதி; தேக்கு; சிறுசண்‌ 
பகம்‌; சீந்தல்‌; பிரம்பு; மூங்‌ 
கில்‌; கள்ளு; குலம்‌; இனம்‌, 
சிறப்புடையது; [சாதி 
மாணிக்கம்‌:திருவாய்‌,3.4,4.] 

. பிறப்பு; ஜாதிமல்லிகை, 


117 


சாது-நன்றாக; நல்லவன்‌;$ | 


தயிர்‌, 


சாதுர்த்திகம்‌-நாலு நாளைக்கு | 


ஒருமுறை வரும்‌ ஒரு வகை 
முறை ஜ்வரம்‌. [ஈடு, 3.5.2.] 
சாதுத்திக மன்றே-பெள திகத்தி 
னால்‌-வந்ததன்றே என்ற 
படி, 
சாந்தாற்றி-சிறிய ஆலவட்டம்‌; 
பீலீ; விசிறி, 


சாபம்‌-குட்டி; சபிக்கை; வில்‌. | 


சாபிப்ராயம்‌-ஸஹ்ருதயம்‌. 
(௧ GS HL wr), ASS 
யுடன்‌. 
சாம்பு-பறை; நாவல்‌; பொன்‌; 
படுக்கை, 
சாம்புதல்‌-கூம்புதல்‌; சாய்தல்‌. 
சாமம்‌-பொன்ச்லாக்யம்ஏழரை 


நாழிகைஇரவு;ஸாமவேதம்‌ ' WF 3 4 
| சாரங்கம்‌-மான்‌; வண்டு; சாத 


ஸாமோபாயம்‌; கருமை; 
(ச்யாமம்‌).[சாயற்சாமத்திரு 
மேனி: திருவாய்‌ 8.5.1.] 


சாய்‌-நிறம்‌; [சரயரற்கரி | 


யானை: பெரியதிருவற்‌, 14.7 
ஓளி; அழகு. [சங்கஞ்சரிந்‌ 
தனசாயிழந்தேன்‌:திருவாய்‌ 
8.2.1.] 


| சாரசம்‌-ஸாரஸபக்ஷி; 


சாய்கரம்‌- தண்ணீர்ப்‌ பந்தலில்‌ | 


நீர்வார்க்கும்‌ கரகம்‌;[ அவ்வ 
மிர்தம்‌, புஜிப்பார்க்குச்‌ சரய்‌ 
கரகம்பேரிலே உயரத்திலே 
யணித்தாக நிற்கிறபடி : 
ஈடு, 0.10.7.] 

சாய்வில்லாத குறுந்தலை-தாய்க்‌ 
கடங்காத தறுதலை, 

சாயல்‌- நிறம்‌; அழகு; 
வனைப்போலே இருக்கை; 


118 


ஒரு 


ஸமுதாய சோபை; மேம்‌ 
பாடு; மேன்மை; ஒப்பு; 
ஸாந்யவயவிநாசம்‌,ஸ்வஸ்‌ 
தாந்தரபத்தி, 

சாயை-ஒப்பு; நிழல்‌: ஒளி; 
அழகு; நிறம்‌; லாவண்யம்‌, 
புகழ்‌;  [நின்சரயையழிவு 
கண்டாய்‌: பெரியாழம்‌. 
5.3.3.) ப்ரதேசம்‌. [ஒரு 
சாபையிலே மேகம்‌ 
வர்ஷியா நின்றால்‌; ஈடு, 
4.5.2.] 

*சார்கை-அடைகை. [எம்மா 
மூர்த்தியைச்‌ சார்ந்தே, 
திருவாய்‌, 1.5.9. ] 

சார்வு-ரக்ஷ்கம்‌; அண்ட; 
அடைகை;துணை.புகலிடமம்‌; 
பக்ஷ்பாதம்‌; அபாச்ரயம்‌; 
(ஆதாரம்‌). 


கப்புள்‌; வில்‌; ஓரி; நாகம்‌, 

பெரு 
நாரை; குருகு; தா மர; 
(ஸாரஸம). 

சாரல்‌-பர்வதபர்யந்தம்‌; ஸாநு; 
(மலைப்பக்கம்‌); அடைகை; 
தூவானம்‌. 

சாரார்‌-கிட்டார்‌. 

சாரிகை-மண்டலாகார கதி; 
(வட்டமாய்‌ நடைபோடு 
கை.) [சாரிகைப்‌ புள்ளர்‌: 
திருவிருத்‌. 19.]  நாகண 
வாய்ப்புள்‌. 

சாரிகை வந்த சடக்கு-சாரியாக 
வந்த வேகம்‌; யுத்த பூமி 
யமீலே சுழன்று வந்த 
வேகம்‌. - 


சாரியைச்‌ சொல்‌-சார்ந்துவரும்‌ 
இடைச்‌ சொல்‌. 

சால-மிகவும்‌. 

சாலகம்‌-பூமொட்டு; பறவைக்‌ 
கூடு; வலை; (ஜாலகம்‌): பல 
கணி, [மங்கைமார்‌ சாலக 
வாசல்‌ பற்றி; பெரியாழ்‌, 
3.41. ] 

சாலது-சால்வது. 

சாலப்‌ பணியுடைத்தாயிருக்கும்‌- 
மிகவும்‌ ப்ரயாசத்தையுடை 
தாய்‌ இருக்கும்‌. 

சாலினி-கள்வாணிச்சி, 

சாவகன்‌-சனி. 

சாவணம்‌-நாணல்‌. 

சாவம்‌-வில்‌; சாபம்‌. 

சாழல்‌ - முன்னிரண்‌ டிகளில்‌ 
வினாவும்‌; பின்னிரண்டடி 
களில்‌ விடையுமாய்‌ இறுதி 
யிற்‌ சாழலெனும்‌ சொல்‌ 
லையமைத்துப்‌ பாடுவது; 
[பெரியதிரு. 1.5.] பெண்‌ 
களின்‌ விளையாட்டு; வரிக்‌ 
கூத்து; கரடி. 
[11.5. பெரிய திருமொழி 
யரும்பதத்தில்‌ சாழல்‌ என்‌ 
பது தோழியை விளிப்பதாக 
உரைக்கப்‌ பட்டுள்ளது. 
இவ்வாசிரியரும்‌ அப்பொரு 


ளைக்‌ கூ றி யிருப்பதோடு 
வேறுசில பொருள்களும்‌ 


கூறியுள்ளார்‌. அவை கீழே 
தரப்படுகின்றன:] தோழி 
நாயகன்‌ விளையாட்டு; ஸத்‌ 
தேஹப்‌ பேச்சு;ஒருத்திபேர்‌; 
நிகிருஷ்ட பாத்திரத்திற்குச்‌ 
சாற்றியிருக்கை சுழற்காற்று; 
பூவை; சுங்கம்‌; 


சாற்று வெள்ளம்‌-வாகமிருதம்‌; 
சொல்லமுதம்‌. 

சாறு-சாரம்‌; ரஸம்‌;உத்ஸவம்‌; 
பூஜை; மரத்தின்‌ குலை, 

சானகம்‌-பக்ஷ்பாதம்‌; வில்‌. 

சானகி-திருமகள்‌. 

சானு-முழந்தாள்‌; 
வரையின்சாரல்‌; 


(ஜோனு); 
(ஸாது.) 
சாஸ்திரார்த்தம்‌-உத்தரக்ரியை, 
சிக்கம்‌-தூக்கணாங்‌ குருவி. 

* சிக்கெ-திருடமாக[ உன்னை 
நான்‌ பிடித்தேன்கொள்சிக்‌ 
கெனவே: திருவாய்‌, 
2.6.1] 

சிகண்டி-மயில்‌; அலி. . 

சிகழிகை-வாசிகை; (தலையிற்‌ 
சுற்றியணியும்‌ மாலை); 
மயீர்‌ முடி. 

சிக்‌. கொண்டை உடையது; 
(மயில்‌), தீ; கேது; மலை; 
மரம்‌. 

சிகை-நிலுவை; குடுமி; மயி 
லின்‌ கொண்டை; வட்டி. 
[பின்பு இவனிட்ட கரசு 
தன்னையடையத்தன்‌ 
பேரிலே செலவெழுதச்‌ 
சிகைக்கட்டிப்பிக்கும்‌: ஈடு, 
4.9.6.] இலங்கை; போட்‌ 
கன்‌; பொய்யன்‌. 

சிங்கல்‌-குன்றல்‌; கெடல்‌. 

சிங்க விளக்கு எரிக்கை-பாதக 
விளக்கு எரிக்கை; தலை 
யிலே சாணியை வைத்து 
விளக்கேற்றுகை; வாலீலே 
பந்தங்‌ கட்டி எரிக்கை, 
[உன்னைச்‌ சிங்க விளக்‌ 
கெரித்துக்‌ கொல்லாதே 


119 


நற்கொலையாகக்‌ கொல்லும்‌ 
போதும்‌ அவரைப்பற்ற 
Cais Han or: ஈடு, 
8.1.1.J 
சிங்காமை - ஸங்கோசியாமல்‌. 
[சிங்காமை விரித்தவன்‌: 
பெரியதிரு. 10. 6. 1.7 
சிங்காமல்‌-நீங்குதல்‌; கடு; 
குறைவு. 
சித்தர்‌-ஸித்தர்‌. 
சித்திரப்படம்‌-எழுத்துச்‌ சேலை. 
சித்திரபானு-இரவி; தீ. 
சித்திரன்‌-தச்சன்‌; ஓவியன்‌. 
சிதகு- குற்றம்‌. [தாமரையா 
ள௱ரகிலுஞ்சிதகுரைக்கு 
மேல்‌: பெரியாழ்‌, 4. 9. 2.] 
சிதடன்‌-அந்தகன்‌; மூடன்‌. 
சிதலை-நோய்‌; கரையான்‌; 
துணி. 
சிதை-கீழ்‌ மகள்‌; ஈம விறகு; 
இழிவான சொற்கள்‌. 


சிதைக்கை- OF 5S GO &. | 


[சிதைக்கின்ற தாழியென்‌ 


ருழியைச்‌ சீறி: திருவிருத்‌, | 


34.] 
சிதைவு- அழிவு; குறைவு. 
சிந்தம்‌-புளியமரம்‌. 


சிந்தாமணி-சேதநர்‌ விரும்பும்‌ | 
ஓறிதங்களைப்‌ பண்ணிக்‌, 


கொண்டிருக்கிற மரை, 


சிந்து-பாட்டு; கடல்‌; நதி; ஒரு | 


தேசம்‌, 
சிந்துக்காடுகை-பாட்டுக்கு 

அறுகுணமாக ஆடுகை. 
சிந்துக்கு-பாட்டுக்கு, 


| 
| 
| 


சிந்துக்கோன்‌-சிந்து தேசாதி 
பன்‌; ஜயத்ரதன்‌. 
சிந்துகை-சிதறுகை, 
சிந்துதல்‌-சிதறுதல்‌; போக்கு 


தல்‌, 
சிந்துரம்‌-சிவப்பு; சாதிலிங்கம்‌; 
யானை; புளிய மரம்‌.[ சிந்துர 
மிலங்கத்‌ திருநெற்றிமேல்‌: 
பெரியாழ்‌, 3. 4. 6.] 
சிந்துவிக்கை- சிதலமாக்குகை, 
சிந்தை-மனசு; மனோவ்யா 
பாரம்‌; ஹ்ருதயம்‌, 
சிந்தைநோய்‌-மனப்பீடை. 
சிமையம்‌-மலையு ச்சி. [சிமை 
யம்‌ மிசை திருவேங்கடத்து 
வன்தாள்‌ மின்மிளிரிய 
போவான்‌ : திருவிருத்‌. 31.7 
சிமி-குடுமி; சிகரம்‌. 
சிரஞ்செய்ய-சிரஞன்்‌ செய்ய, 
(தாமஸிக்க,) 
| சிரத்தை-சிரத்தை, (ச்ரத்தை). 
| சிரம்‌-நெடுங்காலம்‌; சென்னி; 


உச்சி. 
| சிரமம்‌-சிரமம்‌; (ச்ரமம்‌); 
களைப்பு, [நினைந்திருந்தே 


|  சிரமந்தீர்ந்தேன்‌: பெரியாழ்‌, 
1 20] 

| சிராய்க்கை-உராய்ந்து காயப்‌ 
| படுகை, 

| சிரை-நரம்பு; (ஸிரை);குரங்கு; 
'. தூரை, 

சிரைத்தல்‌-க்ஷ்வரம்‌ செய்தல்‌; 


[தலையைச்‌ சிரைத்திட்‌ 
டான்‌: பெரியாழ்‌, 3. 9. 3.] 
செதுக்குதல்‌, [புற்சிரைத்‌ 


தல்‌ செய்யமாட்டீர்களோ: 


ஈடு, 3. 9. 6.] 


120 


சில்லிகை-நல்லரடை; Heir 
வண்டு; (சுவர்க்கோழி.) 
சில்லு-துண்டு. 
சில்லெனல்‌-குளிர்ச்சிக்‌ குறிப்பு; | 
இன்பக்‌ குறிப்பு; இடைஞ்‌ 
சற்‌ குறிப்பு; [சில்லென்‌ 
றழையேன்மின்‌: திருப்பா. 
15.] ஓலிக்‌ குறிப்பு. [சில்‌ 
லென்றொல்லறாத: பெரிய 
திரு. 1. 7. 9.] | 
சிலதர்‌-வஏு வல்‌ செய்வோர்‌; ஆரி 
யர்‌; தூது செல்வோர்‌; 


தோழர்‌, | 
சிலபதார்த்தம்‌-பெருச் சா ளி; | 

பார்வை; ஸுக்ஷ்மம்‌; சிள்‌ | 

வீடு; சிள்வண்டு. 
சிலம்‌-ஸிலம்‌; உதிர்‌ நெல்லு. 
சிலம்பி-சிலந்தி, 
சிலம்பு-மலை; காலணி, 
சிலவம்‌-சட்டுவம்‌, 
சிலவர்‌-வேடர்‌. 
சிலிங்காரம்‌-சிருங்காரம்‌; அலங்‌ 


காரம்‌. [சிலிங்காரத்தாற்‌ 

குழல்தாழ விட்டு: பெரி 

யாழ்‌. 3.4. 9.] 
சிலிர்த்தல்‌-தளிர்த்தல்‌; புளக | 


முறல்‌; மெய்‌ சிலிர்த்தல்‌. | 

சிலீமுகம்‌-வண்டு; அம்பு, | 

சிலுகு-சண்டை; கூச்சல்‌; 
நிலை குல்கை; இடைஞ்சல்‌. 
[விக்கினமாகையாலே சிலு 
Atm gs கொள்ளுங்‌ 
கோளென்கிறாள்‌. திருப்பா. 
15. வியா, | | 

சிலுசிலுக்கை - மயிர்க்குச்‌ ' 
செறிகை. 


சிலும்புகை-ஒலிக்கை; பெரு 
குகை; கலங்குகை; மயிர்‌ 
சிலிர்க்கை. 

சிலை-வில்‌; சீற்றம்‌; முழக்கம்‌; 
சிலை என்று வில்லாய்க்‌ 
காந்தியைச்‌ சொல்கிறது. 
[சிலையிலங்குமணி 
மாடத்து: பெரியதிரு. 3. 
9. 4.] 


சிவணுகை-அணுகுகை; ஒத்‌ 
திருக்கை; ஸ்நேஹிக்கை; 
கூடுகை, 


சிவந்து-சீறி; கோபித்து. 
சிவம்‌-நன்மை; முக்தி, 


| சிவளிகைக்கச்சு -(உடைமேல்‌) 


கட்டுங்கச்சு: [செவ்வரத்த 
வுடையரடையதன்‌ 
மேலோர்‌  சிவிளிகைக்கச்‌ 
சென்கின்றாளால்‌ : பெரிய 
திரு.8. 1. 7.] பொன்னெழு 
தின கச்சு, 
சிவிகை-பல்லக்கு. 
சிவிட்கு-தெப்பம்‌; கோபம்‌; 
துக்கம்‌; ஆக்ரஹம்‌, 


 சிவிட்கென்று-சீ க்கிரமா ௧; 


கோபமாக, [பின்னையு 
முணரக்‌ காணாமையாலே 
சிவிட்கென்று உன்‌ மகள்‌ 
தான்‌ ஊமையோ வென்‌ 


கிறார்கள்‌: திருப்பா. 9. 
வியா.] 

சிவீலென்கை- பெரறுக்கப்‌ 
போகாமை, [நம்முடைய 


ஸ்வரூப, ரூப குண விபூதி 
களைச்‌ சொன்னவிடத்தில்‌ 
சிவீலென்றிருந்திலை: ஈடு, 


0. 6 


121 


*சிழகுதல்‌-பொருமுதல்‌. [சிழ | 


கிச்சிழகியழுதால்‌: ஈடு, 3. 
2. 7.] 
சினைக்கை-இளைக்கை. [அவ 
னைப்‌ போலே பிரிவுக்குச்‌ 
சிளையாதபடி : ஈடு, 9. 5. 3.] 
சிறைக்கோல்‌- அம்பு. 
சிற்றவை-சிறுதாயார்‌. [சிற்‌ 
றவை பணியால்‌ முடி துறந்‌ 
தானை: பெரியதிரு. 2. 3. 1.] 
சிற்றுட்‌ கொண்டான்‌ - ஆசார்‌ 
யர்‌, 
சிற்றில- மணற்‌ கொட்டகம்‌; 
[சிறுமியர்கட்டி. விளையாடும்‌ 
மணல்வீடு. |] 
சிறப்பு- போஜன ஸம்ருத்தீ; 
பெட்டி; ஸம்பத்‌ து; 
மோக்ஷம்‌; அதிசயம்‌; நன்றி; 
தகுதி. 
சிறாங்கை-கையளவு. [எனக்கு 
மொருசிறாங்கை இடவல்லீ 
கோளே: திருமாலை. 19.] 
சிறாம்பி-தீனராய்‌ ஸங்கோ 
சித்து. [சிறாம்பியிரப்பாள 
னாய்‌ நின்ற நிலை, ஈடு, 
2.6.1.] 
சிறாம்புதல்‌ ஸங்கோசிக்கை; 
சிறாய்‌-ம ர த்‌ து ண்டு. [ஒரு 
சிறாயை விருவஸித்து: ஈடு, 
3.6.8.] 
சிறார்‌-சிறுபிள்ளைகள்‌. 
சிறுக்கள்‌-சிறுபிள்ளை. [ஆலி 
னிலை வளர்ந்த சிறுக்கன்‌: 
பெரியாழம்‌. 1.4.7.] 
சிறுகளம்புச்‌ சேலை - 
சேலை, 
சிறுகுரம்பை-சிறிய குடிசை. 


எழுத்துச்‌ 


சிறுக்கை-சீறுகை, 
சிறுசொல்‌-பழிச்சொல்‌. 
சிறுசோறு-திப்பிச்‌ சோறு. 
[சிறு பிள்ளைகள்‌ விளையாட்‌ 
டி.ற்குச்‌ சமைக்குஞ்‌ சோறு] 
சிறுப்பு-ஸங்கோசம்‌ 


| சிறுபுறம்‌ - ஸ்‌ ந ஹத்தாலே 


சொல்லுகிற 
பிடர்‌. 
சிறுமுறி-சீட்டு. [பரமபதம்‌ 
தங்கள்‌ சிறுமுறிப்படி செல்‌ 
லும்படி: ஈடு, 4.3.11.] 


புன்மை; 


| சிறுமை-குற்றம்‌; 


இளமை. அற்பத்தனம்‌. 


| சிறுவிரல்‌-சுண்டுவிரல்‌. 


சிறுவீடு-பனிப்புல்‌ மேய்க்க 
விடுகை.வைகறைக்கு அடை 
யாளமிது [கறப்பதற்கு 
முன்பு சிறிது நேரம்‌ மாடுக 
ளைப்பனிப்புல்மேயவிடுகை, 
எருமை சிறுவீடு மேய்வான்‌ 
பரந்தனகாண்‌: திருப்பா, 
8.] 
சிறை-சிறகு; 
மதில்‌;வரம்பு. 


சிறைச்சாலை ; 


| சிறைவைக்கை.- ஸ்மிருதமாக்கு 


கை: நினைவில்‌ ப வக்கை; 
காவலிலடைக்கை, 

சின்மொழி-மிதபாஷினி, [பழி 
யாய்‌ விளைந்த தென்சின்‌ 
மொழிக்கே: திருவிரு த்‌: 
19.] 

சின்னம்‌-பொன்‌;  [நாலுசின்‌ 
னம்‌.கைப்பட்டவாறே: ஈடு, 
4.9.2.]அ டையாளம்‌; 
முறம்‌; முறிந்தது. சிறுமை. 
சில்வானம்‌, + pin 


122 


சின்னப்பூ-புஷ் ப விசேஷம்‌; 
விடுபூ. 

சினம்‌ - கோபம்‌; 
நெருப்பு. 

சினை-கவடு; கிளை; உறுப்பு; 
மூங்கில்‌. 

சினையாறுபடுகை.- பெருக்குக்கு 
முன்னமே ஆற்றில்‌ நீர்‌ 
பொசிகை. [ஈடு, 1.6.2.] 

சிஷ்டகர்ஹை- பெரியோர்‌ 
கடிந்து கூறல்‌. 

சீக்கை-விலக்குகை; சீவுகை; 
திருவலகிடுகை. [துடைப்‌ 
பத்தால்‌ சுத்தமாக்குகை]. 

சீத்த-பருத்த. 

சீத்தர-அசடர்‌; 

சீத்திகை-கழிகை; இளப்பம்‌. 

சீதகன்‌- சுக்கிரன்‌ ; சந்திரன்‌; 
சோம்பலுடையவன்‌. 

சீதை-உழும்படைச்சால்‌. 

சீய்க்கை-தீய்க்கை; திருவல 
கிடுகை, [கடைத்தலைசீய்க்‌ 


யுத்தம்‌; 


கப்‌ பெற்றால்‌ கடுவினை 
கலையலாமே: திருவாய்‌ 
10.2.7.] 


Fub-Abap, 
சீர-குணம்‌; அழகு; பா வில்‌ 
ஏககேசம்‌; (செய்யுள்‌ 
உறுப்பு), நன்மை; புகழ்‌; 
செல்வம்‌; பாரம்‌; ஓசை. 
சீர்க்க-பெருக்க, 
சீர்பெற-நிறமாம்‌ படியாக. 
சீர்மை-ஸ்வபாவம்‌; பெருமை. 
சீரம்‌-மரவுரி. 
சீரகம்‌-திவலை; 
பன்றி. . 


ஒருநிரைறை; 


123 


சீரியது- நன்றாயிருப்பது. 
சீருளியம்‌-தாம்பரம்‌, 
சீலம்‌-ஸ்வபாவம்‌; நல்லொழுக்‌ 
கம்‌. 
சீலிக்கை-பரிசயம்‌. 
சீவிக்கப்‌ புக்கவாறே -ஸம்பத்‌ 
துண்டானவாறழே; ஜீவநம்‌, 
ஸம்பத்து. 
சீவை-நாடகம்‌. 
சீழ்கி-ஏங்கி; சிணுங்கி; [பால 
ரைப்‌ போல்சீழ்கிப்‌ பரனள 
வில்‌ வேட்கையால்‌: திரு 
வாய்‌ நூற்‌. 32.] சினுங்கி; 
சிதிலமாய்‌ இளைத்து. 
சீற்றம்‌-சினம்‌. 
சீற்றத்தீ-கோபாக்கினி. 
சீறுகை-கோபிக்கை, 
சுக்கை-வான்மீன்‌ ; 
மாலை. 
சுகம்‌-இன்பம்‌: நன்மை; கிளி. 
சுகிர்ந்து-வகிர்ந்து. 
சுகிருகை-வகிர்கை; பிளக்கை; 
பஞ்சு எஃகு கை, 
சுட்டி-லலாடாபரணம்‌;(நெற்றி 
யணி) ஹேது; குறித்து; 
நெற்றிப்‌ பட்டம்‌; நாக்கு, 
சுடர்‌-ஒளி, சூரியன்‌; சந்திரன்‌; 
நெருப்பு; ஜ்வாலா;விளக்கு. 
சுடர்க்கறை - மின்மினி; 
மயில்‌. 
சுடலை-சுடுகாடு. 
சுடிகை-சுட்டி; மயிர்முடி; தில 
கம்‌; தலை; உச்சி, 
சுடுவன்‌-உதிரம்‌; (குருதி). 
சுண்டன்‌-மூஞ்சூறு; சதயம்‌, 
சுண்டாயம்‌ - ஸ்வார்த்தப்ரவ்‌ 


புஷ்ப 


ருத்தி; கிருத்ரிமம்‌; லீலை, 
[உன்னுடைய சுண்டாயம்‌ 


நானறிவன்‌. திருவாய்‌ 
6.2.1.7 

சுண்டை-சுண்டைச்‌ செடி; 
ஆனைத்தும்பிக்கை. 


சுண்ணம்‌-சூ ரணம்‌; சுண்‌ 
ணாம்பு; சதயம்‌, 

சுணங்கன்‌- நாய்‌. 

சுணங்கு-- Va C FW sv; 
மெலிவு. 

சுணங்கை-துணங்கை ஆடு 
கை; துணங்கைக்‌ கூத்து 
என்று கைதட்டியாடுவ 
தொரு கூத்துண்டு; அத்‌ 
தைச்‌ சொல்லிற்றா தல்‌; 
சுணம்‌ என்றத்தைச்‌ சுண்‌ 
ணமென்றாக்கி மஞ்சட்‌ 
பொடியைக்‌ கையிலே 
பிடித்து ஒருவர்க்‌ கொருவர்‌ 
THES QB Ow sO sr 
றுண்டு; அத்தைச்‌ சொல்‌ 
லிற்றாதல்‌. [FA wr HD 
யெறிந்து நுந்தோள்‌ குலைக்‌ 
கப்படுமன்னைமீர்‌: திரு 
வாய்‌. 4.6.7.] 

சுணம்‌-முலைமேல்‌ தோன்றும்‌ 
நிறம்‌; (தேஃல்‌); [சுண நன்‌ 
றணிமுலையுண்ண: பெரி 
யாம்‌. 2.3.1.] சுணை; ரூர்‌ 
ணம்‌, அதாவது மஞ்சட்‌ 
பொடி முதலியன. 

சுணை-அபிமானம்‌; லஜ்ஜை. 

சுணையுடைமை - உணர்ச்சி 
யுடைமை; சுரணையுடை 
மை. 


சுணைகேடன்‌-வெட்கங்‌ கெட்ட 
வன்‌. - 


சுதை-வெண்மை; அமுதம்‌; 
மகள்‌;(ஸுதா);சுண்ணாம்பு; 
உடுவு; (நக்ஷத்திரம்‌). 

சுத்தப்பிரபுத்தநியாயம்‌-உறங் கி 
னவன்‌; உணர்ந்த முறை; 
விஸ்மிருதஸ்மரணம்‌ [மறந்‌ 
ததை நினைத்தல்‌]. 


சுந்தரம்‌-சாதிலிங்கம்‌; சிந்தூ 
ரம்‌; அழகு. 
சுந்தரர்‌-கந்தருவர்‌. [சுந்தரர்‌ 


நெருக்க விச்சாதரர்‌ நூக்க: 
திருப்பள்‌: 17. ] 
சும்புள்‌-கடம்பு. 
சும்மை-சுமை; நெற்போர்‌. 
சும்மெனாதே- மூச்சு விடாதே, 
(குறிப்புச்‌ சொல்‌). [சும்‌ 
மெனாதே கைவிட்டோடி: 
பெரியாழ்‌: 5.4,3.] 
சுமடர்‌-போகிகள்‌ ; கீழ்மக்கள்‌ ; 
சுமைகாரர்‌. 
சுமடு-சரீரம்‌; [அது நிற்கச்‌ 
சுமடுதந்தாய்‌: திருவாய்‌. 
7.1.10.] சும்மாடு. 
சுமாலி-கள்‌ ; சுயம்பாகம்‌ 
தவிர்ந்தேன்‌; தனக்கெனச்‌ 
சமைத்தலை விட்டேன்‌; 
இவ்விபூதி யெல்லா மென 
க்கு என்றிருக்கை தவிர்த்‌ 
தேன்‌. 
௬ுரநதி-ஸு-ரநதி; கங்கை. 
சுரம்‌-பாலை நிலம்‌; காடு; ஜ்வ 
ரம்‌; நெறி; அருநெறி, 
சுரர்குரு-வியாழன்‌; இந்திரன்‌. 
சுரவன்பாக்கு - ச்லாக்யமான 
பாக்கு. [திருவாலி நாடு 
தாஸர்‌ நல்லன சில சுரவன்‌ 
பாக்குக்களைப்‌ பட்டருக்குக்‌ 


124 


கொடுத்தாராய்‌; ஈடு, 
10.2.2.] 
சுரி-நரி; சுழி: [ மூரிச்சுரியேறு 
TMA: 3 ஆம்‌ திருவந்‌. 
49.] ஸு ஷிரம்‌; (துளை). 
சுரிகுழல்‌-சுருண்ட கூந்தலு 
டையாள்‌; பெண்‌. ஸ்வாப 


தேசத்தில்‌ (உள்ளுறையில்‌) — 


அடக்கத்துடன்‌ பணிந்து 
ஒழுகுவார்‌ என்பது 
பொருள்‌, 

சுரிகை-சூர்கத்தி;உடைவாள்‌, 

சுரிமுகம்‌-சங்கு. 

சுருக்கம்‌-ஸங்கோசம்‌;சிறுமை; 
வறுமை, 

௬ுருக்கல்‌-கட்டு; சுருக்குதல்‌. 

சுருதி-வேதம்‌; ஒவ்வி, ஒவ்வி 
யாவது பாடுகிற போது 
கூட அநக்ஷரமாக தாலு 
அஷ்ட்டபுடவாக்‌ வ்யாபார 
மின்றிக்கே மிடற்றோசை 
யால்‌ ஆலாபிக்கிற ஆலா 
பம்‌. 

சுரும்பு-வண்டுகளிலே (ஒரு 
வகை)பேதம்‌. 

சுரை-பசு; பசுவின்‌ முலை; அம்‌ 
புத்தலை; கள்‌; தேன்‌; துளை; 
திரு காணி பேடும்‌, | 
குழாய்‌, 

சுலவு-செம்பு. 

சுலவுதல்‌-சுழற்றுதல்‌;சுற்றுதல்‌ 
[அரவூறுசுலாய்‌ மலை 
தேய்க்கு: திருவாய்‌ 7.4.2.] - 

சுலாவ-சுற்ற. 

சுலாவி-சுற்றி. 

சுலாவுகை-சுற்றுகை, 

சுலோகி-கள்‌. 


சுவடு-அடையாளம்‌; [அரு 
கும்‌ சுவடுந்தெரிவுணரோம்‌ 
பெரியதிருவந்‌, 8.7 ஒப்பம்‌; 
ரஸம்‌; [ஈடு, 2.6.5.] மாடு 
கட்டும்‌ கருவி, 

சுவர்‌-மதில்‌: அரண்‌. 

சுவல்‌-மயிர்முடி; மேடு; முதுகு; 
பிடர்‌; கொக்கு, 

சுவாமி-பொன்‌ ; ஸ்வாதி; முரு 
கன்‌. 

சுவை-ரஸம்‌. 

சுழகு-சுளகு. 

சுழலை-வலை; கொள்கலம்‌. 
[துக்கச்‌ சுழலையை: பெரி 
யாழ்‌: 5.3.1.] க்ருத்ரிமம்‌. 
[சுழலை பெரிதுடைத்துச்‌ 
சோதளனை: பெரியாழ்‌. 
1.5.8.] 

சுழற்றி-ைை நவிசிறி, 

சுழியாறு-சுழியிலே ஆழ்த்து 
கிற ஆறு. ஆழ்த்துகை- 
அழுத்துகை, 


| சுள்ளி-உலர்ந்துபோன சிறு 


கொம்பு. 

சுளகு-முறம்‌; விசாகம்‌. 

சுளைப்பிடம்‌ - பச்சையிட்ட 
பச்சை, 

சுற்றத்தவர்‌ - Chr & or 
[கொண்ட பெண்டிர்‌ மக்க 
ளுள்ளார்‌ சுற்றத்தவர்‌ பிற 
ரும்‌: திருவாய்‌. 9.1.1.7 

சுற்றம்‌-ஞாதி; பந்து, 

சுற்றல்‌-எண்ணல்‌. 

சுற்றியும்‌ சூழ்ந்தும்‌ - போயும்‌ 
வந்தும்‌. 

சுறவம்‌ - மத்ஸ்யவிசேஷம்‌. 


125 


சுறா-மகரமீன்‌. 
சுனை-லஜ்ஜை; சுணை; அபி 
மானம்‌; நீர்நிலை; ஊற்றுள்ள 
இடம்‌; தினவு. 
சூக்கை-முடிக்கை; 
ஆணையிடுகை. 
சூகை-யானை; சிகை; சிற்றெ 
றும்பு. 
சூடுகை-ஸ்வீகரிக்கை. 
சூட்டு-நெற்றி; முகப்பு; மாலை; 
நெற்றியணி. 
சூடகம்‌-கைகட்டு; சரி (வளை). 
சூடி-புக்த்வா; (நுகர்ந்து). 
சூடிகை-மயிர்முடி; சுட்டி. 


சரூழ்கை; 


சூதகம்‌-மாமரம்‌; [பெரியதிரு. 
4.2.1.7] 

சூதம்‌-மாமரம்‌; வண்டு; 
பிறப்பு. 


சூதன்‌-தேர்ப்பாகன்‌; சூது 
காரன்‌; சூதையுடையவன்‌: 

சூது-தாமரை; சூரிய காந்தி; 
சூதாட்டம்‌; சூதாடு கருவி; 
உசிதமானது; உபாயம்‌; 
உறுவது. [மாலீருஞ்சோலை 
தொழக்‌ கருதுவதே துணி 
வது சூதே: திருவாய்‌, 2. 
10. 9.] 

சூர்‌-அணங்கு; தெய்வப்பெண்‌ 

சூர்ப்பம்‌-சுளகு; அதாவது 
முறம்‌. 

சூர்மகள்‌-வஞ்சப்பெண்‌. 

சூர்வு-சுகிர்வு. 

சூரல்‌-பிரம்பு. 

சூரன்‌-இரவி; தீ; நாய்‌; செளர்‌ 
யம்‌(சூரத்தன்மை)உடைய 


சூல்‌-கர்ப்பம்‌, “சூலேசூழ்‌ 
தல்‌ சினை”. 
சூலப்பெண்‌ - கர்ப்பிணி. 
சூலி-சிவன்‌; காளி; கர்ப்பவதி. 
சூலிகை-சூலம்‌. [மாடநெடு 
முகட்டின்‌ சூலிகை: பெரிய 
திரு. 8. 3. 3.7 
சூழ்ச்சி-விசாரம்‌; விரகு; க்ருத்‌ 
ரிமம்‌; துக்கம்‌; உபாயம்‌; 
வியாபத்தி; CI THI TLD; ஆவ 
ரணம்‌. 
சூழ்தல்‌-ஆராய்தல்‌; விசாரித்‌ 
தல்‌; எண்ணல்‌; [தொல்லை 
வேங்கடமாட்டவும்‌ சூழ்‌ 
கின்றிலர்‌: திருவிருத்‌. 81.] 
DHS. 
சூழல்‌-மணற்குன்று; சுழிக்‌ 
காற்று; க்ருத்ரிமம்‌; திரளு 
தல்‌; விரகு; வளைக்கை; பர்‌ 
யந்தம்‌; ப்ராகாரம்‌; அவதா 


ரம்‌. 
சூமிகை-கள்‌. 
சூழி-நீர்நில; ஆனை முகப்‌ 
படாம்‌;கடல்‌; உச்சி. 
சூளி-உச்சி, 


சூளிகை-சுட்டி; ஸ்தூபி. 
சூளுறவு-ஆணையீடுகை. 
சூளுறுதல்‌-ஆணையிடுதல்‌. 
சூளுறும்‌- ஆணையிடும்‌. 
சூறன்‌-மூஞ்சூறு. 
சூறாவளி-சுழிக்காற்று., 
சூறி-வரிக்கோணி, 
சூன்றல்‌-தோண்டல்‌. 
செக்கம்‌-மரணம்‌; கோபம்‌; 
சிவப்பு, [ஈடு,1.9.5.] [செக்‌ 
கஞ்செகவென்‌ றவள்பால்‌ 


126 


உயிர்‌ செகவுண்ட பெரு | 
மான்‌: திருவாய்‌. 1. 9. 5.] 

செக்கர்‌-செவ்வானம்‌; சிவப்‌ 
பை உடைத்தானது. [செக்‌ 
கர்‌ மாமுகிலுடுத்து: திரு 
வாசி. 1.] 


செக-முடிய. [உயிர்‌ செக | 
வுண்ட பெருமான்‌: : திரு 
வாய்‌, 1. 9. 5. ] 


செகில்‌-சிவப்பு.[ திருவிருத்‌.69] | 
செகுத்தல்‌-கொல்லுதல்‌; வெல்‌ | 
லுதல்‌. | 


; | 
செகுகை-நசிக்கை. | 


செங்களம்‌-சிவந்த யுத்த பூமி. | 

[தன்‌ செங்கோலரசு பட்ட | 

செங்களம்‌ பற்றி: திருவிருத்‌. | 
£1] | 

செங்கற்சீரைவளைக்கை-ஸந்நிய | 
ஸிக்கை. | 

செங்கீரை ஆடுகை - சாய்ந்தா | 
டுகை. [குழந்தை பிறந்த | 
ஜஐந்தா மாதம்‌ தன்‌ தலையை | 
இங்குமங்கும்‌ அசைத்தா | 
டுகை., ] 

செங்கொடுகுட்டர்‌ -க் ருஹீத 
க்ராஹிகள்‌; (தாங்களறிந்த | 
தற்குமே லெதையுமறியகி | 
லாதவர்கள்‌. விவேகமற்ற ' 
வர்கள்‌.) பரிமிதப்ரதர்‌, 
(அளவுபடுத்தி அளிப்ப 
வர்‌.) லுப்தர்‌. (உலோபி | 
கள்‌). 

செங்கொடு குட்டை - சவ்‌ 
வகையாகக்‌ பககொடுக்‌ 
கிற குட்டை நாழி. எட்‌ 
டுக்குட்டை நாழி செவ்வை | 
யாகக்‌  கொடுக்கப்புகின்‌ | 


நாழியரிசியாகாது.. பிடித்த 
தையே பிடித்துக்‌ கொண்‌ 
டிருக்கிற பேர்வழிகள்‌. 
ஆகையாலே பரிமிதப்ரதர்‌. 
[துரும்ப நறுந்கலாகரது 
என்றிருக்கிற செங்கொடு 
குட்டைகளுக்குச்‌ சொல்‌ 
லவோ: ஈடு, 9. 7. 6.] 
செட்டி-வைசியன்‌; வாணிபம்‌ 
செய்வோன்‌ ; முருகன்‌. 


செடி-பாபம்‌; அசிறு; சவறு; 
அதாவது சிக்கு, 
செண்டன்‌-தூர்த்தன்‌; செண்‌ 


டையை (கொட்டும்‌ வாத்தி 
யம்‌) உடைத்தானவன்‌. 
செண்டுகோல்‌-லீலாயஷ்டி ;பந்‌ 
தடிக்குங்‌ கோல்‌. [சுரிகை 
யுந்‌ தெறிவில்லுஞ்‌ செண்டு 
கோலும்‌: பெரியாழ்‌, 3.4.3.7 
செண்டு-கூ i 5) ம; பூச்‌ 
செண்டு; பந்து, 
*செண்டேறுதல்‌ - சாரிகைபுறப்‌ 
படுதல்‌. 
செதுக்கு-மந்தி; பூதம்‌; சேறு; 
பூவாடுதை; செதுக்குகை, 
செதுகு-கூளம்‌, 
செதுகை-பதர்‌; கூளம்‌; தீமை. 
செதும்பு-சேறுகை., 
செந்தமிழ்‌ - ஸ்வாப்த்த ப்ரகா 
சகமானதமிழ்‌. (பொருளைச்‌ 
செம்மையாக அளிக்குந் 
தமிழ்‌). 
செந்தலிப்பு - ச ந தாஷம்‌; 
செழிப்பு. [அவனுடைய, 
செந்தலிப்‌ பேயிறே அத்‌ 
தேசத்திற்குஞ்‌ செந்தலிப்பு: 
திருநெடுந்‌, 12. வியா,] 


121 


செந்து-அனு; நிரயம்‌; ஓலி. 
செந்தெங்கு-செவ்விள நீர்‌. 
செப்பம்‌-அ ரணி ம; செவ்‌ 
வை; [செப்பமுடையாய்‌: 
திருப்பா. 20.] நடுநிலைமை. 
செப்பு-வயல்‌; குற்றம்‌; அழகு; 
சொல்‌; கரண்டகம்‌; உத்‌ 
தரம்‌; (வினாவிற்கு விடை) 
பாத்திரம்‌. 
செப்பேடு-தாம்பர 
பாரபகம்‌. 
செம்‌-நிறம்‌; கூறுபாடு; 
காரம்‌. 
செம்பளிக்கை - கண்மூடுகை; 
[அஞ்சிக்‌ கண்ணைச்‌ செம்‌ 
பளித்தவாறே: ஈடு, 5.9.3] 
செம்பாடு - செம்மண்‌ தைர. 
[செம்பாட்டுத்‌ தரையிலே 
மலையருவிகள்‌ விழுந்தாற் 
போலே; பெருமாள்‌. 10. 2. 
வியா]. 
செம்பாதி-சமபாகம்‌. 
செம்பால்‌-சிவப்பு; ரக்தம்‌;ஸம 
பாகம்‌. 
செம்பாலே- செம்புநாழியாலே, 
[ஸாமந்தர்க்குப்‌ புறம்பே 
நாடுகள்‌ கனக்கவுண்டா 
கிலு ம்மாளிகைக்குள்ளே 
செம்பாலேநாழி யரிசியைத்‌ 
தங்களுக்கு வரிசையாக 
; நினைத்திருப்பர்‌ களிறே; 
ஈடு, 1.3.9.7 
செம்பியங்கோச்‌ செங்கணான்‌- 
ஓரரசன்‌. [செம்பியங்கோச்‌ 
செங்கணான்‌ சேர்ந்த 
கோயில்‌: பெரிய திரு. 
6.6.1. இவன்‌ ஈசற்கு 


சாசனம்‌; 


ப்ர 


எழில்மாடம்‌ எழுபது செய்‌ 
தவன்‌. ] 
செம்பு-தாம்பரம்‌; 
நாவல்‌. 
செம்புலம்‌ - பாலைநிலம்‌; 
காடு; போர்க்களம்‌. 
செம்மாது-பிராட்டி. [பூமேய 


@ u © ors 


௬ுடு 


செம்மாதை  நின்மார்விற்‌ 
சேர்வித்த;: பெரிய திரு 
வந்‌. 7. ] 


செம்மாப்பு-செவ்வை. 

செம்முகை - தாளிடுகை; 
திக்கை, 
னால்‌ வாயும்‌ செம்ம 
வேணுமோ: திருப்பா. 10. 
வியா.] 

செம்மை-சிவப்பு; 
செவ்வை; 


பந்‌ 
[வாசல்‌ செம்மி 


அழகு; 
ருஜுத்வம; 


(நேர்மை), பெருமை; சுத்‌ 
தம்‌. 
செய்கால்‌-விளை நிலம்‌. [தரிசு 


கிடந்த தரையைச்‌ செய்கா 
லாம்படி திருத்துவாரைப்‌ 
போலே: ஈடு. 2. 7. 4.] 
செய்ய.அழகிய; சிவந்த. 
செய்யாள்‌-பிராட்டி. 
செய்யுட்பாடு - சந்தஸ்பூர்ணம்‌; 
(அசைவுநிலை). 
செய்யுளின்பம்‌- அவ்யயம்‌, 
செயலறுதி-செயல்‌ மாட்சி. 
செயலறுதியாலே -க௱ாரியம்‌ 
வேறு இல்லாமையாலே. 
செயிர்‌-சினம்‌; குற்றம்‌. 
செரு-யுத்தம்‌; பலம்‌. 
செருக்கு - கர்வம்‌; கறுவுதல்‌; 
யெளவன கர்வம்‌. 
செருக்தி- சுரபுன்னை. 


128 


செருநர்‌-யுத்தோந்முகர்‌. 
செல்‌-மேகம்‌. 
செல்லாமை-தரிக்கமாட்‌ 
டாமை. 
செல்லுகை - 
குறைகை., 
செல்வம்‌-ஸம்பத்து. 


போக; 


செல-செல; நடத்த. 
செலவு - சிறகு; 


போகை, 


செல்லுகை; 


செவ்வி-காந்தி; அழகு. 

செவ்வியது - ருஜுவானது; 
அழகியது. 

செவ்வியனாய்‌ -செவ்வையாய்‌; 
ஆரர்ஜவ குணயுக்தனாய்‌. 

செவி-காது; கேள்வி. 

செவி-ஜபம்‌ செய்‌, 

செவிக்கை-; ஜபிக்கை, 

செவிசீப்பாய்ந்து - மிகவுமாத 
ரித்து. 

செவிதெரியான்‌ - திருவநந்தாழ்‌ 
வான்‌, 

செவிப்பறைபறைகை - செவி 
யோடே சொல்லுக; 
ஜபிக்கை. 

செவியேற்றாலே - செவியாலே 
கேட்கையாலே, 

செவிலி-வளர்ப்புத்தாய்‌; 
தாழி. 

செழியன்‌-பாண்டியன்‌, 

செழுமை - செழிப்பு; 
கொழிப்பு, 

செற்பு - நன்றி; ஸம்பத்து; 
முக்தி; ஏற்றம்‌; அதிசயம்‌, 


அழகு, 


செற்றம்‌ - அடங்காத சீற்றம்‌; 
C“தேர்ஷம்‌; அஸ9யை; 
பகைமை, . 
செற்றல்‌-கேடு; ஈமுட்டை. 
செற்று-யுத்தம்‌ செய்து, 
செறி-அடக்கம்‌. 
செறிகை-கிட்டுகை; 
கை, 
செறிப்பு-செறிவு; சிறுமை. 
செறுக்க-பாதிக்க, 
செறுகை-நெருக்குகை; தரை 
யைக்‌ காலாலே பிராண்‌ 


டுகை, 

சென்றற்றது - சென்று முடிந்‌ 
தது, 

சென்று -வந்து; குறித்து; 
கிட்டி, வற்றிப்போய்‌, 


திடமா 


சென்னி-நெற்றி; தலை; அழகு; 
ச்லாக்யம்‌. 

சென்னியர்‌-பாணர்‌; கூத்தர்‌. 

சென்லீர்‌-உதிரம்‌; (ரக்தம்‌.) 

சென்னெற்கூழை- O) & fb Gl 5 
பயிர்‌, 

சேட்டை-தவ்வை; தவ்வையா 
வது, ஜ்யேஷ்டாதேவி., 

சேடம்‌-சேஷம்‌; மிச்சம்‌. 

சேடர்கள்‌-யுவாக்கள்‌. நெசவுத்‌ 
தொழில்‌ செய்வோர்‌; முன்‌ 
னோர்‌. 

சேடு-இளமை; நன்மை; பெரு 
மை, திரட்சி. 

சேடுவாய்‌-சாந்தரமாய்‌; நெருக்‌ 
கமாய்‌. 

சேதனர்‌-சேதனர்‌; அறிவுடை 
யவர்‌. 

சேது- திருவணை, 


2 129 


[சேதுபந்தனத்திற்கு ஸ்ரீ 
நளன்‌ வார்த்தை :சேது பந்‌ 
தனத்திற்கு நான்‌ சக்தன்‌ ; 
அப்படியே விநியோகங்‌ 
கொண்டருள வேண்டும்‌ 
என்றது. அதவா, ஸ்ரீவா 
நரவீரர்கள்‌ மலையைக்‌ 
கொண்டு கடலையணை 
செய்கை ஸம்பாவிதமோ? 
என்ன, பெருமான்‌ காடேற 
எழுந்தருளுகையும்‌, பிராட்‌ 
டியை ரக்ஷ்ஸ்ஸு அபஹ 
ரிக்கப்‌ பெருமாள்‌ சோகிக்‌ 
கையும்‌ ஸம்பாவிதமோ? 
ஏதாகிலும்‌ வருமவைதப்‌ 
பாதிறே என்றது]. 
சேமம்‌-சேமத்தளிகை; தெளி 
கை; சோறு; க்ஷேமம்‌. 
சேமஞ்சாற்றி-சேமஞ்‌ செய்து; 
சலனமன்றிக்கே பண்ணி. 
சேய்‌ - உயர்ச்சி: அதாவது 
ஸ்வாபதேசத்தில்‌ ஆத்ம 
பூஷணம்‌ ; பிள்ளை; ருத்‌ 
திரன்‌; க்ஷேத்ரபாலகன்‌ ; 
ஓக்கம்‌. 
சேய்த்து-தூரியது ; தூரம்‌. 
சேயம்‌-நடுநிலை ; வீதி; நெஞ்‌ 
சம்‌; செப்பு. 
சேயரி-செவ்வரி; குற்றம்‌, 
சேயன்‌-தூரஸ்த்தன்‌. 
சேயிழையீர்‌-ஆர்த்திப்‌ பிரகாச 
மான ஆத்ம பூஷணங்‌ 
கனை உடையவர்களே. 
சேயுரியார்‌-பரணம்‌. 
சேர்‌-சேர்கை; DD DGB i; 
நிறுத்தலளவை. 
சேர்க்கை-ஒன்று சேரு; சேர்க்‌ 


கையாவது ஸம்ஹாரம்‌, 

சேர்க்கைப்‌ பல்லி - ஸ்தாலந் 
தரத்தில்‌ கொடுவந்தபல்லி; 
தொடர்பல்லி. [இவர்க்‌ 
காகிலீது சர்க்கப்‌ 
பல்லிபோலேபணியன்ற»ோ? 
என்றிருக்க வொண்ணாது : 
ஈடு, 4. 9. 3. “ சேர்க்கைப்‌ 
பல்லி-நிலைப்‌ பல்லி. சேர்க்‌ 
கைப்‌ பல்லியானது ஒரு 
இடத்திலேபலகராலும்‌ 
சொல்லிக்கொண்டிருக்கும்‌. 
அந்தப்‌ பல்லிபோலே இது 
பணியன்றோ என்றிருக்க 
வொண்ணா பகென்றார்‌ 
என்றபடி ”” என்பது அவ்‌ 
விடத்திய அரும்பதம்‌. ] 

சேர்ப்பன்‌-நெய்தல்‌ நிலத்‌ தலை 
மகன்‌: துறைவன்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. 

சேர்ப்பால்‌ -குழம்புப்‌ பால்‌, 
[சேர்ப்பாலும்‌ கண்ட சர்க்‌ 
கரையும்‌ போலே: ஈடு, 9. 
3. 7] 

சேரபாண்டியன்‌ - திருவபி 
ஷேகம்‌. [நம்பெருமாளது 
திவ்ய ஸிம்மாஸநம்‌ 
என்பதுநேர்‌. நம்பெருமாள்‌ 
கோயிலாழ்வார்‌ நின்றும்‌ 
புறப்பட்டருளி பெரிய திரு 
மண்டபத்திலே சேர பாண்‌ 

டியனிலே நாய்ச்சியாரோடே 
கூட இருந்து நினைப்பிட்ட 
தென்றால்‌ தப்பாதாப்‌ 
போலே: திருப்பா. 23. 
ஆரா-வியா. ] 

சேவல்‌ - நாயகன்‌; 
பறவை, காவல்‌; 


ஆண்‌ 
சேறு. 


130 


சேவலம்‌ - கல்வி; சுவர்க்கம்‌; 
செல்வம்‌. 

சேழ்‌-நெடுமை. [சேழுயர்ந்த 
மணிமாடம்‌: பெரியதிரு. 
4. 4, 9.] 

சேறு-விளை நிலம்‌. 

சொங்கு-கப்பல்‌. 

சொட்டை-ஆயுதம்‌; (வாள்‌). 
நாதமுநிகள்‌  திருவம்சத்‌ 
தின்‌ பெயர்‌. 

சொப்பட-நன்றாக. [சொப்பட 
நீராட வேண்டும்‌: பெரி 
யாழ்‌. 2. 4. 5.] 

சொப்பன - நன்றாய்‌. 

சொப்புகை-அடிக்கை, 

சொல்லுரும்பர்‌-மந்திரி. 

சொலம்‌-மது; புகழ்‌; வார்த்தை 
கள்‌; நெல்‌. 

சொற்கம்‌-முலை; ஸ்வர்க்கம்‌; 

சொற்பம்‌-சோம்பல்‌. 

சொன்றி-சோறு. 

சோணம்‌-சிவப்பு. 

சோணை-விடாதே பெய்யும்‌ 
மழை; திருவோணம்‌. 

சோத்தம்‌-அஞ்சலி. [சோத்த 
நம்பி சுக்கிரீவா: பெரிய 
திரு. 10. 3.1.7 

சோத்தியம்‌ - ஆ GC aay us wb; 
சங்கை, 

சோதி - திருமேனி; காந்தி; 
ஸ்வாதி நட்சத்திரம்‌; சுடர்‌; 
அருக்கன்‌. 

சோபர்‌-தமோகுண நிஷ்டர்‌. 

சோமி-துர்கை. 

சோமு-ஸோம யாகம்‌. [தூய 
நான்மறையாளர்‌ சோமுச்‌ 


செய்ய: பெரியதிரு, 2.10. 
(ey 
சோர்ந்து-தளர்ந்து, 
சோர்வு-தப்பு; காணாமல்வைத்‌ 
தல்‌; களவு; பிரிவு; அவிட்சி; 
அவசரம்‌. 
சோரன்‌-திருடன்‌. 
சோருகை-அபறஹரிக்கை. 
சோலையைப்பரர்ப்பாரைப்‌ 
போலே - ஸமுதாயேநபார்ப்பா 
ரைப்‌ போலே. (நன்கு ஒவ்‌ 
வொன்றாய்க்‌ கவனியரமல்‌ 
மொத்தமாய்‌ மேலெழப்‌ 
பார்ப்பாரைப்‌ Cur Cov.) 
அந்ய பரதாவா [கவனிப்‌ 
பதைவிட்டு மற்றொன்றைக்‌ 
கவனித்தலுமாம்‌. | 
சோளேந்திர சிங்கன்‌ - பெரிய 
பெருமாள்‌; பட்டத்தானைக்‌ 
குப்‌ பெயர்‌. 
சோற்று-செளரியம்‌, 


சோறுதல்‌-சுவறுதல்‌; கொட்‌ 
டிப்‌ போகை; சங்கோசம்‌; 
முடிதல்‌, 

தக்கன்‌-தக்ஷன்‌. 
தக்கிலமே-தகோமே; ஆகா 
மோ. 


தக்கை-பல்வகைப்‌ பறை, 

தக்கோர்‌-ஸம்சாரிகள்‌; ஸத்ரு 
சர்‌ (தகுதியுடையோர்‌, ) 

தக்கோர்மை - நன்மை; பெரிய 
தனம்‌; குணோத்கர்ஷம்‌; 
தேபோக்தி, 

தகண்‌-தழும்பு. 

தகணேறுகை- தழும்பேறுகை, 

தகர்‌-ஆடு; மேடு; சிதறினது; 
பூமி, 


131 


தகர்த்துகை - நெருங்குகை; 
நம்பிக்கை; நோவுபடுத்து 
கை. 

தகருககை - நொறுங்குகை; 
நெரிந்து போகை. 

தகவு-கிருபை; தகுதி;தெளிவு ; 
பெொறை;ஸ்வபாவம்‌; ப்ரகா 


ரம்‌; ஞானம்‌. 
தகுதி-பொறை; சத்ருசம்‌; 

பொருத்தம்‌. 
தகை-இயல்வு; ஸ்வபாவம்‌; 


ஞானம்‌; விஷயம்‌; அளவு; 
அழகு. 

தகைத்தல்‌-செறிதல்‌, 

தங்குகை- இருக்கை, 

தட்டி-கொட்டம்‌; சிறை; [தட்‌ 
டியிலீருந்தவன்‌ முடிசூடி 
னாற்‌ போலே: ஈடு, 5.7.1.] 

தட்டு - இதழ்‌. [தட்டலர்த்த 
பொன்னேயலர்கோங்கின்‌: 
பெரியதிரு.7.3.]முட்பாடு; 
தேர்நடு; தட்டுகை; அடி; 
தடை: குற்றம்‌; சிறுசெய்‌. 

தட்டுகை - கொட்டுகை; மோ 
துகை; தாக்குகை, 

தட்டுப்படுகை... தடைப்படுகை; 
குறைப்படுகை, 

தட்டுப்பாய - தன்‌ கப்பிலே 
மீருந்து எதிர்கப்பிலேபாய, 

தட்டொளி-கண்ணாடி, [உக்க 
முந்‌ தட்டொளியுந்‌ தந்து; 


குளம்‌; நளியுட்‌ கரை ; 
தடம்‌. 
தடவந்து-தடவி. [மந்தமாரு 


தம்‌ தடவந்து வலீிசெய்‌ 
வது: பெரிய திரு. 8. 9. 1.7 
தடவாரி-பல்வகைப்‌ பறை, 
தடவு-மலை; குளம்‌; பெருகுந் 
தளம்‌, 


தடஸ்தம்‌-பஹிரங்கம்‌. [நேர்‌ 
ஸம்பந்தமற்றது. ] 

தடா-மிடா. [நூறு தடா 
நிறைந்த வக்கார வடிசில்‌ : 
நாய்ச்சி. 9. 6.] 

“தடாவுதல்‌-முறிதல்‌. [தடா 


விய வம்பும்‌: திருவிருத்‌. 6.7 
தடி-உலக்கை; வில்‌; தண்டு; 
படை; மின்‌; குழாய்‌; 
வரம்பு. 
தடிக்கூறு-கோலாலே அளந்து 
பாகமாகப்‌ பிரிக்கை, 
தடிக்கை-பூரிக்கை; கனக்கை. 
தடிகை-ஹிம்ஸிக்கை; வெட்‌ 
டுகை; அழிக்கை, 
தடிந்து-ஹிம்‌ஸித்து, 
தடியர்‌-கதாபாணிகள்‌. 
தடுகுட்டம்‌ - கால்‌ தரையில்‌ 
பாவா தாடும்‌ கூத்து. [தடு 
குட்டமாய்ப்‌ பறவாதார்‌ ; 
திருவாய்‌. 3. 5. 3.] 


ரு -அலைச்சல்‌; ப்ரதி 


திருப்பா. 20.] க -தடுமாற்றம்‌. 
தட்பம்‌-குளிர்ச்சி; கட்டளைப்‌ | eso தடுத்தல்‌; மனை 
பாடு, யாள்‌. 

தடம்‌-பெருமை; சுற்றுடமை; | தடையோடே முடிந்தேனோ-ராவ 
வளைவு; தடாகம்‌; சுவடு; | ணனைத்‌ தடுக்கப்போய்‌ 
கரை: வீஸ்தாரம்‌; நயம்‌; | முடிந்தேனே. 


132 


தண்‌-குளிர்ச்சி; அருள்‌; தண்‌ 
ணிமை; தாழ்கை. 

தண்டகை-தபயைக்காரன்‌; 
தண்டகாரணியம்‌. 


தண்டம்‌ - ஊன்றுகோல்‌; | 


குடைக்காம்பு. 
தண்டல்‌ - சேனை; 
பேதம்‌. 
தண்டாமை- நீங்காமை. 
தண்டு-சிவிகை; தண்டாயம்‌; 
வீணை; தண்டம்‌. 
தண்டை-காவல்‌; கால்‌ 
தண்டை. 
தண்ணடை-உடுக்கை; நாடு; 
மருதநிலத்தூர்‌; காடு; பச்‌ 
சிலை. 


தண்ணது - சப்ரை; நிகிருஷ்‌ | 


டம்‌. 
தண்ணம்‌-ஒருகட்பறை; 
குளிர்ச்சி; காடு. 
தண்ணியன்‌- நிகிருஷ்ட்டன்‌. 
தண்ணீர்‌-ஜீவனம்‌. 
தண்ணீர்த்‌ துரும்பு - ப்ரதிஹதி; 
தடங்கல்‌. 
தண்ணீர்த்துரும்பற - அப்ரதி 
ஹதியாக; தடங்கலின்றி, 
தண்ணுமை-சிறுபறை. 
தண்மை-தட்பம்‌; அமைதி; 
தாழ்ச்சி; மான்கன்று; கட்‌ 
டனைப்பாடு. 
தணத்தல்‌-பிரித்தல்‌; 
தணம்‌-பரண்‌. 
தணிக்கை - FINDS க; 
குறைக்கை, 
தணிகை-சமிகை; 


மழு; 


பிரிதல்‌. 


ஓழிகை, [தணியும்‌ பொழு | 


Ah UB | 


குறைதை; | 


தின்றி நீரணங்காடுதிர்‌: 
திருவாய்‌. 4.6.6.] 
தணிசு-மலிவு. 
தணிவின்மை - 
தேமை. 
' தணிவிலர்‌-பூர்த்தி இல்லாத 
| வர்‌. 
| தணிவு-தணிகை; தணிகை 
| யாவது போதுமென்றிருக்‌ 
| கை; பூர்த்தி; ஓய்வு;தாழ்வு; 
| பணிவு. 
| தத்து-ஆபத்து. 
தத்துகை - கஷ்ட்டப்படுகை ; 
ததும்புகை. 
 தத்துவம்‌-ஸத்யம்‌; சொரூபம்‌, 
[தத்துவமன்று தகவு: திருப்‌ 
பா. 19.] 
| தத்துவன்‌-மெய்யன்‌; ஸத்தா 
ஹேதுவானவன்‌ (ஆத்மா). 
[என்‌ தத்துவனைவரக்‌ 
|  கூகிற்றியாகில்‌; நாய்ச்சி. 
0. 6+] 
தத்துறுகை-கிட்டுகை; தட்டுப்‌ 
படுகை. [சொல்லாய்‌ 


ஓய்வில்லா 


| யானுன்னைத்தத்துறு 


மாறே: பெரியதிரு. 5. 1. 6.7 
தத்தை-கிளி; மூத்த ஸஹோ 
தரி. 
*ததர்கை-நெரிகை[ஊணுடை 
மல்லர்‌ ததர்ந்தவொலி: திரு 
வாய்‌. 7. 4. 5.] 


| *ததர்க்கை-வருத்துகை. [என்‌ 


னைத்‌ ததர்த்தாதே நீயுங்‌ 

குயிலே: நாய்ச்சி. 5. 10.] 
ததி-தயிர்‌. 
*ததைத்தல்‌-நிறைதல்‌. [தண்‌ 


டார்‌ ததைக்கின்ற தண்‌ 


133 


ணந்துழாய்‌: திருவிருத்‌. | தர்ஜுபர்த்ஸ௩ம்‌-அதட்டி. உறுக்‌ 


34.] 


தந்தாமது-தங்கள்‌ தங்களுடை | 


யது, 
தந்து-கால்‌; (ஸந்ததி), நூல்‌. 
தபதியர்‌-தச்சர்‌; சிற்பிகள்‌. 
தபனகூ-தீ; இரவி. 
தம்பம்‌-ஸ்தம்பம்‌; கவசம்‌, 
தம்மனை-தாய்‌. 
தமர்‌-தாஸபூதர்‌; ஞாதிகள்‌. 
தமலி-சட்டுவம்‌. 
தமனகம்‌-த வனம்‌; மருக்‌ 
கொழுந்து. [பச்சைத்தமன 
கத்தோடு பாதிரிப்‌ பூச்‌ 
சூட்டவாராய்‌: பெரியாழ்‌. 
2.7. 3.] 
தமனியம்‌-தபநீயம்‌; பொன்‌. 
தமியம்‌- தனிமையுடையோம்‌. 
தமிலம்‌-மயிர்முடி. 
தமிழ்‌- இனிமை; நீர்மை; தமிழ்‌ 
மொழி. 


யக்கொள்கை- அதிசயிக்‌ த | 
» க Shae: தருகை-கொடுக்கை ; 


தயக்ரீவன்‌-தசக்கீரிவன்‌; ராவ 
ணன்‌. 

தயங்க-விளங்க, 

தயங்குகை - ஒளிவிடுக; 
அசைகை. 

தயலுண்கை-பிணிப்புண்கை; 
ஆவது கட்டுப்படுகை, 

தயித்தியர்‌-அசுரர்‌. 

தர்ப்பணம்‌-கண்ணாடி; IHGA 
கள்‌ முதலியோர்க்குக்‌ 
கொடுக்கும்‌ நீர்க்கடன்‌. 


தர்மம்‌-உலகர்‌ வழக்கு; கருமம்‌; : 


தெய்வம்‌, 


| தருக்குகை-சுளிக்கை; 


குவது. 
தரங்கர்‌-அலை; கடல்‌; கலக்‌ 
கம்‌. 


| தரணி-பூமி; மலை; இரவி. 


தரம்‌-பஹுமானம்‌; வலிமை; 
ஒப்பு; தாரதம்யம்‌. 
தரளம்‌-திரட்சி:முத்து; நடுக்‌ 
கம்‌, 
தரிசு-கரம்பு; சாகுபடியாகாத 
நிலம்‌. 
தரிஞ்சகம்‌-அன் றில்‌. 
தரு-மரம்‌; கற்பகத்தரு. 
தருக்கம்‌-தர்க்கம்‌; வாதம்‌, 
தருக்கு-விளையாட்டு; கர்வம்‌; 
தர்க்கம்‌, [தருக்கினாற்‌ 
சமண்செய்து: பெரியதிரு 
2+ 1. 7.] 
வருத்‌ 
துகை, [மேலால்‌ தருக்கு 
மிடம்‌ பாட்டினொடும்‌, 
பெரியதிருவந்‌. 22.] 
வாங் 
குகை; விளையாடுகை. 
தருமம்‌-தர்மம்‌. 
தருமராசன்‌- தர்மன்‌; 
அருகன்‌. 
தருவர்‌-அரக்கர்‌. 
தரை-தரா; பூமி. 
தரையோர்‌-பூமியிலுள்ளோர்‌. 
தல்லி-தாய்‌. 
தலக்கறுக்க-ஸ்வசமாக. 
தலக்க று M & -லஜ்ஜாஞான 
சூந்யனாகை; உறவறுகை., 
தலக்கு-லஜ்ஜை; சம்பந்தம்‌. 
[ தலக்கற்றுச்‌ சொல்லும்படி 


புத்தன்‌; 


154 


யான ஆற்றாமை: ஈடு, 
10. 10. ப்ர.] 
தலை-சிலாக்யம்‌. 
தலைக்கட்டு-முடி.வு. 
தலைக்கட்டுகை- நிறைவேறுகை. | 


தலைகுல்க்குகை-அனுமதி பண்‌ | 
ணுகை; ஒப்புக்‌ கொள்‌ | 


ளுகை. 
தலைக்கொள்கை- அதிசயிக்கை. 
தலைச்சாவி-எழுச்சி; ஆதிக்யம்‌. 
தலைச்சாவிவெட்டுகை-எ ழுச்‌ சி 
யறுக்கை. [ஈடு, 2. 7. 4.] 
தலைச்‌ சிற க்‌ கக-மிகவுமதிக 
மாகை. 
[இன்பந்‌ தலைச்‌ சிறப்ப; 
திருவாய்‌. 10.7.5.) 
தலைச்சீக்கை-சிரக்கம்பம்‌ செய்‌ 
தல்‌. 
தலைத்தலை- மேன்மேலே. 
தலேதடுமாறுகை - கிருத்யா 
கிருத்யவேவக சூந்ய 


னாகை; (பகுத்தறிவறுகை); | 


சிரக்கம்பம்‌ ஏற்படுகை, 
தலைநீர்ப்பாடு-முதல்மடை.. 
தலைப்பாறை-முன்னே கொட்டு 
கிற வாத்தியம்‌. 
தலைப்பாடு- தலைப்படுகை, 
தலைப்பெய்கை-கிட்டுகை;[ எஞ்‌ 
ஞான்று தலைப்‌ பெய்வனே; 
திருவிருத்‌. 83.] மேல்‌ விழு 
கை; தலையோடு தலை கூட்‌ 


டுகை. 


தலைமை-ச்ரைஷ்ட்யம்‌; சிறப்பு. — 


தலையடிப்பு-சிலாக்கியம்‌. 
தலையிலக்கை-தினச்சம்பளம்‌; 


உயர்ந்தசம்பளம்‌; அஞ்சலி, 


தலைவலித்தான்‌-பெரியான்‌. 


தவ்வை-அ்ரீ; ஜ்யேஷ்டை.. 

தவ-மிக. 

| தவநாறுகை-மிகவும்‌ வாஸனை 

| கமழுகை. 

தவம்‌-தவசு; புண்யம்‌; தோத்‌ 
திரம்‌ (ஸ்தவம்‌). 

தவர்‌-வில்‌; துளை. 

தவளம்‌-வெளுப்பு; அத்தாலே 
சுத்தி யோகத்தைச்‌ சொல்‌ 
கிறது.[ என்தவளவண்ணர்‌ 
தகவுகளே: திருவாய்‌ 
2.4.5.] 

தவறு-குற்றம்‌. 

| தவாவினை-மலை; முத்தி. 

| தவிவு-நாசம்‌; விச்சேதம்‌; 

| (இடையறுகை). 

| தவிசு - மெத்தை; ஆஸநம்‌; 

தடுக்கு, 

| தவுதல்‌-கேடு; சார்வு. 

| தழல்‌-அக்னி, 

| தழிகி-அரைவடம்‌; அரைநூல்‌ 

மாலை. 

— தழை-பீலிக்குடை; [தழை 

| களும்‌ தொங்கலுந்‌ ததும்பி 

யெங்கும்‌. பெரியாழ்‌.3.4.1.] 

தொங்கல்‌; (மாலை), பிச்சம்‌; 

குஞ்சரம்‌; கருட; 

பெருமை; சோலைதழைத்‌ 

தோங்கல்‌; காபாலம்‌. 

| தழைக்கை-ஸம்ருத்த மாகை. 

| தழையிடுவான்‌ - தி ரப்‌ பணி 

! செய்வான்‌. [திருத்துழாய்‌ 
முதலிய பச்சிலையிட்டு 
ஆராதனம்‌ செய்பவன்‌. 
தழை; பச்சிலை. ] 

தள்ளுகை-தடுமாறுகை. [தள்‌ 
ms தடர்‌நடையிட்டு, 
பெரியாழ்‌, 2.10.6.] 


135 


தள்ளுதல்‌- தளும்புதல்‌. 
தணத்தல்‌-பிரிதல்‌. 


தளப்படி-சஞ்சலதா. மனக்‌ 
கஷ்டம்‌. 

தளப்பம்‌-தளும்புல்‌; அலைச்‌ | 
சல்‌. 


தளம்‌-முல்லை; மாதுளம்‌; ஸ்வ | 


பாவம்‌; உப்பரிகை; நிலம்‌; 
தரணி; சாந்து; இலை; 
தானி; இதழ்‌; ஸ்தானம்‌; 


பொருட்டை ;ஆதாரம்‌; ஆச்‌ | 


சரியம்‌; நிலம்‌; கை; ஸ்வ 
பாவம்‌. 

தளந்தார்தாவளம்‌ - தளர்ச்சி 
யுடையாருக்கு ஆச்ரயம்‌, 

தளர்வு-பலஹாநி. 

தளவம்‌- முல்லை, 

தளாடிக்காரர்‌-தலையாரி. 

தளா-தளர்ச்சி. 

தளிபல்‌-கள்‌ 

தளியை-தூறல்‌; கோவில்‌. 

தளை-விலங்கு; கட்டு; மொட்டு; 
சிலம்பு. 

தற்செய்கை . தன்னைச்செவ்விய 
னாக்குகை, தனது செய்கை 
தனக்கு அநுரூபம்‌ (ஏற்ற) 
ஆன செய்கை, 

தற்செல்வம்‌-வலிமை. 

தற்பறுகை- பசையறுகை; பல 
aur es. 

தற்பு-ஸ்வபாவம்‌; உண்மை; 
மிடுக்கு.  [தற்பென்னைத்‌ 
தானறியானேறும்‌: நான்‌ 
முகன்‌. 717.] 

தற்றெளிகை- தன்னைத்‌ தெளி 
கை. 


தற்றேறல்‌-தன்னைத்‌ தெளிந்து 
|  தானேதேறல்‌. 
| தறி-ஆனைகட்டும்தறிக்கால்‌. 
| தறுகண்மை-பொராமை; கொடு 
மை; வீரம்‌. 
| தன்பேறு-ஸ்வலாபம்‌. 


தன்‌-தன்னுடைய. 
்‌ தன்கப்பு-தனக்குக்‌ கிடைத்த 
BF Wid. 
| தன்கணக்கர்‌- தன்னைப்போலே 
சீரியராய்‌ இருக்குமவர்‌. 
| தன்மை-ஸ்வபாவம்‌; கிருபை. 
| தனக்கேற-தன்மனத்திற்குச்சரி 
| wire. 
தனஞ்சயன்‌-காற்று; தீ; அர்‌ 
| ஜுனன்‌: 
| தனம்‌-பொன்‌. 
தனிசு-கடன்‌. 
| தனிமாலை- தீக்ஷை, 
தனிமுதல்‌ - மூலப்பிரகிருதி; 
ஸர்வேச்வரன்‌; ஸங்கல்ப 
ஞானம்‌. 
தனிவீரம்‌ - அ த்‌ வி தீயமான 
வீரம்‌; நுட்பம்‌. 
நனு-வில்‌; உடம்பு. 
தா-தாவுகை; வலிமை.; குற்‌ 
றம்‌. 
தாத்தி-ஆத்தி. 
தூதி-பரணி: அடிமையாட்டி; 
செவிலித்தாய்‌. 
தாது-கேஸரம்‌; பூந்தாது. 
தூடு-தலைமை; வலி. 
தாபதர்‌-தவசிகள்‌; சடை முடி 
யர்‌. 
தாமம்‌ - ஒளி; இருப்பிடம்‌; 
மாலை, 


126 


தூாமானதன்மை - பும்ஸ்த்வம்‌. 
[பெண்ணிலைமை எய்திப்‌ 
பாடாது ஆழ்வார்கள்‌ 
தமது நிலையிலே பாடி நிற்‌ 
றல்‌ தாமான தன்மையாம்‌. ] 

தாய்தலை-ப்ரதானமாதல்‌. 

தார்‌-மாலை; கயிறு; சேனை; 
பூங்கொத்து. 

தாரகை-தரை; பூமி; நக்ஷத்‌ 
திரம்‌; 

தாரா-பக்ஷி விசேஷம்‌. [தாரா 
வாரும்‌ வயல்‌ சூழ்ந்த; 
பெரியதிரு. 1. 5. 10.] 

தாரி-வழி. 

தாரை-தரணி; தரை. 

தாலம்‌-உணவுக்‌ கலம்‌; பூமி; 
நாவு; பனை. 

தாலவட்டம்‌-யானையின்‌ செவி; 
விசிறி. 

தாலு-நாக்கு, 

தாவளம்‌-நிவாஸம்‌; ஸ்தானம்‌; 
சுதா டி 

ம்‌, 


தாவு-வலி; வஞ்சனம்‌; பகை; 
கேடு; தாண்டுதல்‌. 

தாவுதல்‌ - கடத்தல்‌; தாண்‌ 
டுகை. 

தாழ்வர்‌-தாழ் வரை. 

தாழல்‌- இறைஞ்சுகை; 
தல்‌; தங்கல்‌. 


கறை 


தாறு-ரேகை; [ நிழலு oly. Srp) 
மானோம்‌: பெரிய திருவந்‌, 
91.7 

தான்‌ - ஸ்வரூப நிரூபணம்‌, 
[தானேயாகி நிறைந்‌ 
தானே: திருவாய்‌, 10. 7. 1.] 

தான்‌ தோன்றி - ஸ்வதந்திரன்‌: 

தான்மதித்தார்க்கு-தான்‌ பூஜ்ய 
ராக எண்ணுவாருக்கு. 

தானம்‌; - உத்தரோத்தரம்‌ 
அதிசயமானஸ்வரம்‌; ஸ்தா 
நம்‌; கொடை; மதம்‌; நீரர்ட்‌ 
டம்‌; ஸ்வர்க்கம்‌, 

தானனமை -தானான தன்‌ 
பைபை அடைந்தமை; 
நிஜஸ்வபாவத்தைப்‌ 
பெறுகை. 

தானை-சேனை; தூசு; ஆயுதம்‌. 


| திக்குப்படு க - கதியுண்‌ 
டாதை; (திக்கு-கதி). 
திகிரி-திருவாழி. 
திகை- தி ச; 
(தேமல்‌). 
| திகைக்கை - மதிகலங்குகை; 
பிரமிக்கை; சோர்கை. 


சுணங்கு, 


| திசைக்கை-மோஹிக்கை; [மதி 

| கேடு]. 

| திசைப்பு-திகைக்கை; திகைக்‌ 
கையாவது: அறிவு கலங்‌ 

| குகை; மோஹிக்கை. 


தாழி-கடல்‌; தாழி (வாயகன்ற | திட்டை- உரல்‌; மேடு; 
Ea) திண்ணை. 
தாழை-தென்னை. திடம்‌-த்ருடம்‌. 


தாள்‌-கால்‌; அடி.த்தண்டு. 
* தாள்வரை-மலையடி வாரம்‌. 


தாளம்‌-சதி; பனை. 


'திடர்‌-திட்டு; [திடர்‌ விளங்கு 
கரைப்‌ பொன்னி: பெரு 
மாள்‌. 1.11.] திடமானவர்‌* 


137 


| நின்றவெந்திடரே: 
வாய்‌. 1. 1. 6.] 
திடல்‌-ருஜீஷம்‌: (அஸாரமான 
இடம்‌.) 
திண்டி-யானை. பக்ஷணம்‌. 
திண்ணம்‌ - திடம்‌; 
பொய்‌; மெய்‌: 
திண்மை-திண்ணிமை. 
திணுங்கு  க.கட்டியாகை. 
[நெய்திணுங்கினாப்போலே 
திருமாலை. 2. வியா. ] 
திணிபை - செறிவு; 
ளுகை. 
ணிம்பை: திருவிருத்‌. 72.] 
திதலை-சுணங்கு (தேமல்‌) 
திமிர்க்கை-ஸ்தப்ததை; திமிர்த்‌ | 
துப்‌ போகை. 
திமிரம்‌-இருள்‌; நிரயம்‌. 
திமிலர்‌-தெய்தல்‌ நிலத்தவர்‌. 
திரணபதி-வாழை. 
திரள்‌-சமுதாயம்‌. 
திரளவும்‌... முழுவதும்‌. 
திரிஇடாமை-திரும்பாமை. 


கொள்‌ 


திரிஇடுகை - தன்மேலேறிட்‌ ' 


டுக்கொள்கை. 
திரிகை-மீள்கை; ஏறிடுகை; 
இடவாய்‌, வலவாய்‌ ஏறு 
கை; சுழலுகை. 
திரிதந்தாகிலும்‌-சஞ்சரியா நிற்‌ 
கச்‌ செய்தேயும்‌. 
திரிந்து-மீண்டு. 
திரியட்டும்‌-திரும்பவும்‌. 
திரியவடிக்கை.. பயத்தாலே 


தான்‌ விசாரத்தாலேதான்‌, | 
மனதுஅடித்துக்கொள்கை, | 


கிரு | *திரியவிடுகை - 


[இருளின்‌ கருந்தி | 


தன்னதைப்‌ 
பிறருக்கு மாற்றுகை. 
[உன்க்ஷேத்‌ DT 5M S wy 
மென்பேரிலே திரிய விட்டு 
வை: ஈடு, 4. 9. 6.] 


பலம்‌; | திரியிடுகை-திரும்பி விடுகை. 
 திரிவு-அந்யதாபாவம்‌; வேறு 


பா 


 திரு-ஸ்ரீ; காந்தி; அழகு; ௪ம்‌ 


பத்து; ஒளிவிடுகை; ஐச்வ 
ரியம்‌; பளபளப்பு. 


| திருக்குகம்‌- (pH 1b; புடவை 
திருச்சிற்றாறு - 


திருப்பதியில்‌ 
பாயும்‌ ஒரு ஆறு. 


த னன்‌ றூர்‌- ஒருணரின்‌ 


| aces ae 
| | திருத்தன்‌- திருப்தியுடையவன்‌ 
| திருத்தி-திருப்தி. 


திருத்து-திருத்தம்‌. 

திருநாராயணபுரத்து வெறுப்பு- 
தொட்டியம்‌ திருநாராயண 
புரத்தில்‌ பிள்ளை திருநின்ற 
வூரரையர்‌ உடம்பை உபே 
க்ஷித்தமையால்‌ பட்டருக்கு 
ஏற்பட்ட வெறுப்பு. 

திருப்பள்ளியறை- ஸ்வாமி இர 


விற்‌ பள்ளிக்கு எழுந்தருள 
மிடம்‌. 


்‌ திருமலர்‌-தாமரை. 
| திருமாதிரம்‌-ஒருப்ரதேசம்‌. 


திருமாமகள்‌ - லஷ்மி; ஐச்வர்‌ 
யம்‌. 

திருமுகம்‌-ராஜக்லை. 

திருமுகம்படியாவது - எம்பெரு 
மான்‌ தானே அருளிச்செய்‌ 
தது. 


138 


திருமுற்றம்‌-கேரயில்‌. 
திருவடி-ஸ்வாமி, 
திருவடிநிலை-பாதுகை, 
திருவற்று-பசையற்று. 
திருவிளையாடு சூழல்‌-திருவநந் 
தாழ்வான்குதை; பிடிக்கை ; 
[மணல்‌ மேடாகிய விளை 
யாடு சூழல்‌ கோபியரோடு 
கூடுமின்பத்தைக்‌ கொடுப்‌ 
பதுபோல திருமகளோடு 
கூடுமின்பத்தைத்‌ திருவ 
நந்தாழ்வான்‌ கொடுப்பது 
பற்றி இங்ஙனம்‌ உரைத்‌ 
தனர்‌ போலும்‌. ] 
திருவோலக்கத்திற்படியே - திரு 
வோலக்கத்திலே யிருக்கு 
மிடம்‌ போதா விட்டால்‌ 
அஸத்துக்களைத்‌ தள்ளி 
விடுவார்கள்‌; அவ்விதமே 
என்றபடி. 
திரை - தொண்டைமான்‌; 
அலை; கடல்‌ பூமி; [வென்‌ 
வேற்றிரையன்‌ வேங்கட 
நெடுவரை: அகநா : 85. 
என்றபடி. திருவேங்கடத்து 
ஈடுபாடு கொண்ட தொண்‌ 
டைமான்‌ சக்கரவர்த்தி 
யைக்‌ கூறுவதாக உரைக்‌ 
கப்பட்டது.] 
திரையல்‌-வெற்றிலைச்சுருள்‌. 
திரையுறி-பின்னலுறி, 
திரைவயிற்றுப்பேய்‌ - & ரனல்‌. 


[ இந்தப்ரகரணத்தில்‌ பேய்த்‌ | 
வந்திருப்பது | 
கொண்டு கானலென ப்ர | 


தேரே 


மித்து உரைக்கப்பட்டுள்‌ 
ளது. வயிற்றிக்கில்லாமல்‌ 


ஓட்டிச்‌ சுருக்கு விழுந்த 
பேய்‌ என்பதே பொரு 
ளாகும்‌. ] 
தி வளுகை-விளங்குகை;அசை 
கை; ஒளிவிடுகை; [திரு 
வளும்‌ வெண்‌ மதிபோல்‌: 
பெரியதிரு. 2. 7. 1.7 
திவிளி-பசுங்காய்‌. 
திளைஃநெருக்கம்‌. 
திளைக்கைஃகளிக்கை. 
திளைகொண்ட- பெருமை 
யுடைய, 
திறம்‌ஃவ்யாபாரம்‌; 
சமூஹம்‌; 
உபாயம்‌; 
யாட்டம்‌. 
திறம்பாமல்‌.பேராமல்‌. 
திறம்புதல்‌.தவறுதல்‌. 
திறம்பேல்‌.தப்பாதே. 


கூறுபாடு; 
ஸாமர்த்யம்‌; 
மர்மம்‌; இடை 


திறமை-சாமர்த்யம்‌; செயல்‌; 
அழகு. 

திறல்‌-பராபிபவந ஸாமர்த்தி 
யம்‌, 

திறவியது-ஒன்றாலும்‌ அழியப்‌ 
படாதது. [ திருநின்ற பக்கத்‌ 
Apo gy. ] 

திறை-கொள்கை; 
குகை, 

தின்னலுறுதியேல்‌- சாப்பிடுகை 
யிலே யுற்றிருந்தாயாகில்‌. 

தினை.சி று ம; அல்ப்பம்‌; 
தினை. 

தீ-தேஜஸ்‌; தீங்கு; நிரயம்‌: தீ; 
நெருப்பு. 

தீக்கரை-முருக்கமரம்‌, 

தீத்து-பூஜிப்பித்து. 


தனக்காக்‌ 


139 


*தீத்தொழில்‌.கெட்ட செயல்‌; 
அக்நிகார்யம்‌. [பெரியதிரு, 
4, 5.3.] 

தீதுஃபுத்தி பூர்வமாகப்‌ பண்‌ 
ணின பாவம்‌; பூர்வாகம்‌, 
(ப்ரபத்தி செய்வதற்கு 
முன்பு செய்தபாபம்‌.) 

தீப்புப்பூண்டு- நச்‌ சுப்பூண்டு. 

தீம்‌.இனிமை, 
தீம்பர்‌-கீழ்மக்கள்‌. 
தீம்பு-துர்ஜனம்‌; விஷமம்‌. 
தீர்‌-தித்திப்பு. 
தீர்த்தத்தன்றேதிருமுளைச்சாற்று.. 
தீர்த்தவாரியன்றே த்வ 
ஜாரோஹணம்‌. 
தீர்த்தம்‌ஃவிழா; நீர்‌; தீர்த்தம்‌; 
அருக்கன்‌; அரசன்‌. 
தீர்த்தம்ப்ரஸாதிக்கை - தீர்த்தம்‌ 
ப்ரஸாதிக்‌கயரவது 
ஸமாப்தி, 
தீர்த்தன்‌-பரிசுத்தன்‌. 
தீராமாற்றாக- பரிஹாரமில்லாத 
செயலாக. [பெண்களைத்‌ 
தீராமாற்றுக நெஞ்சாறல்‌ 
பண்ணும்‌ கிருஷ்ணன்‌: 
திருப்பா. 12. வியா.] 
தீவாய்‌-அநலாஸ்யன்‌. நெருப்பு 
வரயை உடையவன்‌. 
[தீவாய்‌ நாகணை. ] 
தீவு - இடைக்குறை; 
ரூழ்ந்த திடல்‌). 
துகள்‌-தூளி; குற்றம்‌; புழுதி. 


(நீர்‌ 


துகிர்‌-பவளக்கொடி; பவளம்‌. 
துகில்‌-வஸ்த்ரம்‌; விருதுக்‌ 
கொடி. 


துகைக்கை... துகைக்கை; மாய்க்‌ 
கை; OHSS. 


துங்கம்‌-உயர்த்தி. 
துடக்கு-சம்பந்தம்‌. 
துடர்‌-தொடர்:ஸம்பந்தம்‌;சரப்‌ 
பளி; விலங்கு. 
துடர்ச்சி-செறிவு. 
துடவை-விளைநிலம்‌; உழவு 
மந்தை: [ஆத்தொழு 
வோடைதுடவையும்‌: பெரி 
யாழ்‌. 5.1.5.] 
துடி-உடுக்கை; வாத்யம்‌; 
வலிய; உதடு. 
துடிப்பு - நடுக்கம்‌; பரபரப்பு. 
[ரக்ஷ்யம்‌ சுருங்கி ரக்ஷகத்‌ 
வத்துடிப்பே விஞ்சியிருக்‌ 
கும்‌: ஈடு, 8.4.10. ] 
துடியடி-யானைக்‌ கன்று. 
துடை-மாலைஸந்தர்ப்பம்‌; 
ஓரவயவம்‌. 
துடைகொள்ள-அறிய 
துண்டம்‌-முறி; முகம்‌. 
துணர்‌- பூங்கொத்து; பூந்தாது. 
துணரி - பூங்கொத்து. 
துணி-துண்டம்‌; ஆடை. 
துணிகை-அத்யவஸிக்கை, 
துணிதல்‌-தெளிதல்‌., 
துணுக்கம்‌-பயம்‌. 
துணுக்குத்துணுக்கு-விலக்ஷ்ண 
மாய்‌ இருக்கிற மாணிக்கங்‌ 
கைப்புகுந்தால்‌ அது ஸுர 
க்ஷிதமாய்‌ இருக்கச்‌ செய்‌ 
தேயும்‌ ஒரு இலை aru 
லும்‌ என்ணவருதிறதோ 
என்று ௨ த்ப்ரேக்ஷித்துப்‌ 
பயத்தினாலே திடுக்குத்‌ 
திடுக்கென்கை. 
துணுக்கென்று-பயப்பட்டு. 


துணை-ஒப்பு. 


140 


துணைவன்‌- மந்திரி; தோழன்‌. 
துத்தி-பாம்பின்‌ படப்பொறி, 
[இனத்துத்தி யணிபண 
மாயிரங்கள்‌: பெருமாள்‌. 
1.1.] 
துதம்‌-ஸ்தோத்திரம்‌. 
துதைத்தல்‌-நெருக்கல்‌, 
துப்பகம்‌-நெய்‌, 
துப்பம்‌-நெய்‌. 
துப்பு-பவள மணி; துணை; 
அனுபவம்‌; ஆக்கம்‌;சோறு 
ணவு; படைக்கலம்‌; மிடுக்கு 
ஸாமர்த்தியம்‌; அறிவு; உத்‌ 
ஸாஹம்‌; வேண்டப்பாடு; 
சுத்தம்‌; அழகு. 
தும்பி-வண்டு; இபம்‌(யானை). 
தும்பிமணி - 
மணி. 
துமிதம்‌-திவலை. 
“துமிலம்‌-பேரர௱ார வாரம்‌. 
[ துமிலமெழப்பறைகொட்டி : 
பெரியாழ்‌. 3.8.3.7 
துமுலம்‌-பெரும்‌ சப்தம்‌; துடரு 
கை; AL (Hons. 
துயக்கு-மனத்திரிவு;ஸம்சயம்‌. 
துயர்‌-துக்கம்‌; பாபம்‌. 
துயில்‌-உறக்கம்‌; வஸ்த்ரம்‌. 
துரக்கை-ஓட்டுகை. 
துரங்கம்‌-குதிரை; மனம்‌. 
துரத்தல்‌-ஓட்டுதல்‌. 
துரால்‌-அவசரம்‌; 
(அஸாரம்‌). 
துரிசு-தோஷம்‌; ஹேயவிஷய 
ஸ்பரிசம்‌. 
துருதுருக்கை-பரபரக்கை., 


ருஜிஷம்‌; 


Four க்கியமான | 
. துல்கொண்டு - சரியாகக்‌ 


| துவக்குகை - 


துருப்புக்கூடு - தூ ற்றாப்பொலி. 
[துருப்புக்‌ கூடாக அவ்‌ 
வூரையன்றோ இவளுகத்‌ 


தது: ஈடு 6.5.1.7 
துரும்பெழுந்தாட - விகாரத்தை 
யடைய, 


துரும்பெழுந்தாடுகை- அசேதன 
மும்‌ எழுந்தாடும்படியான 
அழகு. 

துருவி-துருப்பிடித்து; தேடி. 

துருவுகை-ரந்த்ர முண்டாக்கு 
கை; தேடுகை. 

துருவை-ஆடு; பார்வதி, 

துலக்கு-மினுக்கு. வெளிப்படுத்‌ 
துகை, 


| துலுக்க - அசைக்க, 


துலை-ஒப்பு; எதிர்‌்நிறுக்கை; 
சோஷீிக்கை. 


கொண்டு. 
துவக்கு-தோல்‌; ஸங்கம்‌; வசீ 
கரிக்கை. 
வசீகரிக்கை; 
ஆசைப்படும்படிபண்ணுகை, 
துவக்குண்கை-ஈடுபடுகை, 
துவசம்‌ - த்வஜம்‌; துணிக்‌ 
கொடி. 
துவர்‌-பவளம்‌; சிவப்பு. 
துவர்தல்‌-உவர்தல்‌; [கண்ணும்‌ 
வாயுந்துவர்ந்து: திருவாய்‌ 


8.5.2.] ஆடுதல்‌. 
துவரி-இலவம்‌; காவி நிறம்‌. 

[துவரியாடையர்‌: பெரிய 

திரு: 2.1.6.7 
துவரிதழ்‌-யானை, 


துவருகை-உலர்ந்து போகை; 
தேறுகை. 


141 


துவலை-மழைத்தூவல்‌. கணாங்‌ குருவி. 
துவள்‌-குற்றம்‌. [துவளில்‌ | தூங்கு-தூக்கமாய்‌, தமோ 
மாமணிமாடம்‌ : திருவாய்‌. குணத்தைச்‌ சொல்கிறது. 


6.5-1.] தூசனம்‌-தூஷணம்‌. 
துவறு-சீற்றம்‌; விரைவு. | தூசி-யுத்தம்‌; எல்லைக்‌ கோல்‌. 
துழதி-பாரம்‌; துக்கம்‌. | தூசித்தலை-யுத்த முனை. 
துழாவல்‌-ஆராய்தல்‌; தடுமாற்‌ | தூசு-பஞ்சு; முன்னணிப்‌ 

றம்‌. படை. 


துளக்கம்‌-நடுக்கம்‌;சங்கோசம்‌. | தூட்டி-உடை. 
துளங்க-மின்ன; விளங்க; | தூண்டி-தானே சொல்லுகை, 
நடுங்க, 


தூதர்வாயிலிட்டுநீட்டுகை-தூர த 


துளங்குகை- பயப்படு க; | ரோடேசசொல்லியணுப்‌ 


நடுங்குகை. புகை, 
துளம்‌-மரதுளம்‌; பீலிக்காம்பு. தூதி-அன்னத்திீன்‌ சிறகு; 
துளும்பு-ரேகை. தூவி. 
தளை. மூங்கில்‌; சடர்ச்சி; தூதை-திப்பிச்‌ சோறு சமைக்‌ 
துற்றி-உணவுப்‌ பொருள்‌. |  கிறபானை. 
துற்றுகை-புஜிப்பிக்கை., | தூம்பு-வேய்‌; மரக்கால்‌; முரை; 
துற்றுகை-புஜிக்கை, | துளை. [தூம்புடைப்பனைக்‌ 
துறவி-துறக்கை; விடுகை. | ஸ்கல்‌ வர்ர; 
துறைவன்‌-நெய்தல்‌ நிலத்தலை | 


தூய்மை-அத்தம்‌; அழுக்கறுதி; 
மெய்ம்மை, 

தூர்த்தர்‌-தூர்த்தர்‌; காமுகர்‌, 

தூர்த்தல்‌-போக்கல்‌; சுத்தம்‌; 


வன்‌, 
துறைச்சுவடி- ஸ்‌ நாநகட்டபுரா 
ணம்‌; தீர்த்த மாகாத்ம்யம்‌. 


துன்பு-துக்கம்‌, | செய்கை, 
துன்னம்‌-தைக்கை, | தூரல்‌-நிறைகை; துன்பம்‌, 
துனனு- முதுகு. | தூரிகை-தாலிகை; தூலிகை 
துன்னுகை-நெருங்குகை, ' யாவது சித்ரம்‌ எழுதும்‌ 
துன்னுகை-மின்னுகை. கோல்‌. 
துன்னு-புறம்‌. தூ ரி து - தூரத்திலுள்ளது; 
க்கை. மனத்திற்கு ஹேய விஷய 
x & fe ஸ்பர்சம்‌. 
தூகணான்‌-தூக்கணங்‌ குருவி, தூவு-தூய்மை; பற்றுக்கோடு; 
தூக்கு-தொங்கல்‌; கனம்‌; தசை; பகை; வேம்பு; புள்‌ 


ஆசார்யன்‌; நிறுத்தல்‌; தூக்‌ ளிறகு. 
142 


தூவுகை-தானம்‌ பண்ணுகை. 
தூவி-சிறகு. 
தூளி-புழுதி; சுண்ணம்‌; பூந்‌ 
தாது; குதிரை; ஆர்ப்பு. 
தூளிபம்‌-நல்லாடை; ஈயம்‌; 
எழுதிடுகோல்‌; முரசு; விட்‌ 
டம்‌; எருது. 
தூற்றுகை-பழிசொல்கை. 
தெக்காநெறி - தென்புல த்‌ 
திற்குப்‌ போகிற வழி. 
நெறி - வழி. [சலவரைத்‌ 
தெக்கா நெறியே போக்கு 
விக்குஞ் செல்வன்‌: பெரி 
யாழ்‌. 4. 2. 3.] 
தெக்கு-வெறுப்பு; கழுகு. 
தெகுசெல்‌-அறிவீனம்‌. 
தெகுடாடுகை-அலமருகை. 
தெங்கள்‌ - நிலை. 
தெட்டபழம்‌-பக்குவமான பழம்‌. 
[பெரியதிரு. 3. 4. 8.] 
தெட்டல்‌-முற்றல்‌. 
தெட்டி-யானை; செட்டி; 
பெருமை; நெருக்கம்‌; பக்கு 
. வம்‌. 
தெத்திக்கிடக்கை-நெருங்கிக்‌ 
கிடக்கை. 
தெத்துகை-கிட்டுகை. 
தெப்பர்‌-தர்ப்பர்‌; தர்ப்பராவது 
சத்ரு. 
தெப்பு-தேசல்‌, 
தெய்யில்‌-சேறு. 
தெய்வம்‌-நறுநாற்றம்‌; தெய்‌ 
வம்‌; [எட்டுவித மணங்களி 
லொன்று. ] | 
தெரி-தெரிகை; விசதம்‌, | 


தெரிகை-தோன்றுகை; காண்‌ 
கை; ஆராய்கை. 
தெரிசி-குதிரை. 
தெரிசொல்‌-சத்தியம்‌. 
தெரிதல்‌-விவேகித்தல்‌;ஆராய்‌ 
தல்‌. 
தெரிமா-ஸிம்ஹம்‌. 
தெரிமால்‌-சுழத்தி, 
தெரியல்‌-மாலை. 
தெரியுறுதல்‌-ஆராய்தல்‌. 
தெரிவைமார்‌-ஸ்திரீகள்‌. 
தெரு-வழி. 
தெருட்டு-பூர்ணதா. 
தேற்றுகை-தெளிவிக்கை. 


தெருள்‌-ஞானம்‌. 

தெருளாமொழி-முக்‌ த ஜல்பி 
தம்‌; (மழலைப்‌ பேச்சு). 
[தெருளா மொழியானைச்‌ 
சேர்ந்து: 3-ஆம்‌ திருவற்‌. 
29.] 

தெருளுதல்‌-தேறுகை. 

தெவ்வம்‌-சத்ரு,. 


தெவ்வர்‌-சத்ருக்கள்‌. 

தெவ்வியல்‌-பூமாலை. 

தெவிட்டல்‌-ஓவுதல்‌; கான்றல்‌; 
அடைத்தல்‌; நிறைத்தல்‌. 

தெழ்கு-இடைச்சுரிைக, 
[ இடைவிரவிக்‌ கோத்த 
எழிற்றெள்கினோடும்‌: பெரி 
யாழ்‌. 1.3.2.] 

தெழிகுரல்‌-கம்பீரமான குரல்‌. 
[தெழிகுரலருவித்‌ திருவேங்‌ 
கடத்து: திருவாய்‌, 3.3.1.7 

தெழித்து-ஆரவாரித்து; கர்‌ 
வித்து; முழங்கி, 


143 


தெழிப்பு-கர்வம்‌; ஆரவாரம்‌; 
முழங்கல்‌. [Ams Ow 
வேடர்‌ தெழிப்பறாத சிங்க 
வேள்குன்றமே: பெரியதிரு. 
1.7.2.] | 


தெள்குகை-தேங்குகை. [திரை 
நீர்த்தெள்கி: பெரியதிரு. 
3.4.1.7 
தெள்ளி-யானை; பாகு. 
தெள்ளிமை- அறிவுடமை. 
தெள்ளாயார்‌-தெளிந்த அறி | 
வுடையவர்கள்‌. [தெள்ளி 
யார்‌ பலர்‌ கைதொழுந்‌ | 
தேவனார்‌: நாய்ச்சி. 4.1.] | 
தெள்‌ ளு தல்‌ - கொழித்தல்‌; 
தெளிவு. 
தெளிப்பு-தரவுகை; கொழிக்கை | 
சுத்தமாக்குகை. 
தெற்றெனவு-தெளிவு;வெட்கக்‌ 
கேடு, [சோற்றை முன்னி | 
ருந்து முற்றத்தான்‌ Hp 
றியதெற்றெனவும்‌: பெரிய 
திரு. 141.] 
தெறிக்கை-தொடுக்கை; 
DIDS. 
தெறுக்கால்‌-தேள்‌. 
தென்‌-அமகு; தெற்கு; வலி. 
தென்தமிழன்‌-தென்‌ 
தமிழன்‌. 
தென்படுகை-அ க ப்‌ படுகை; 
தோற்றுகை. 
தென்புலம்‌-யமபுரம்‌. 
தென்றி-சிதறி; தெற்கு; தென்‌ 
றல்‌, 
தென்னன்‌-தெற்கு ராஜா; 
பாண்டியன்‌. 


தென்னுரை- தமிம்‌. 


சித 


தேசத்‌ 


~ 


தே-தேன்‌. 
தேக்கம்‌-பயம்‌; தடை; தேங்‌ 
குகை; ஏப்பம்‌. [ அக்நி... 


தன்னிறம்‌ பெற்றுத்‌ தேக்க 
மிட்டபடி: திருநெடுந்‌ 20. 
வியா. ] 
தேங்க-விசாரிக்க, 
தேங்குகை-ஏங்குகை; 
டுகை; அலமருகை. 
தேசம்‌-தேஜசு. 
தேசி- நாய்‌; அழகு; குதிரை. 
தேசிகர்‌-ஞாதாக்கள்‌; நிலவர்‌; 
ஆசாரியர்‌; தேசாந்தரிகள்‌. 
தேசிகன்‌-குரு; தேசாந்த ரீ; 
நிலவன்‌. 
தேசு-மதிப்பு; தேஜசு. 


பயப்ப 


| தேஜசு-மதிப்பு. 
| தேட்டம்‌-அபேக்ஷிதம்‌; விருப்‌ 
பம்‌; ஸம்பாதிக்கை. 
தேநகை-விவேகிக்கை. (2) 
தேம்‌-தேன்‌; நாற்றம்‌; தேசம்‌; 
தித்திப்பு, 
தேம்பல்‌-மெலீவு; குறைவு. 


[தேம்பலிளந் திங்கள்‌ சிறை 
விடுத்து: பெரியதிரு. 11. 8. 
7.] 


| தேம்புகை-குறைகை, 


தேமல்‌-சுணங்கு. 
தேய்வு-கு ற வு; 
மெலிவு; அழிவு. 
தேய்வை-சந்தனக்‌ குழம்பு. 
தேயு-,தீ. 
தேர்க்கால்‌-வண்டிச்‌ சக்கரம்‌, 
தேருகை-தெளிகை; CSOD. 
தேவர்‌-தீப்யமானராய்‌ இருப்‌ 
பவர்‌; விளங்குபவர்‌. 


இழிவு; 


144 


தேவாரம்‌-திருவாராதனம்‌.[உம்‌ தொக்க-திரண்ட; நெருங்கி; 
முடைய தேவாரமோ: ஈடு, | [தொக்கமேகப்‌ பல்குழாங்‌ 
6. 8: 10-1 | கள்‌: திருவாய்‌. ] 
தேவில்‌-கோவில்‌. [கருவுடைத்‌ | தொக்கம்‌-திரள்‌; நெருக்கம்‌. 
தேவில்களெல்லாம்‌: திரு | தொக்கு-தோல்‌; (த்வக்கு) 
வாய்‌. 4. 4. 8.] பழத்தோல்‌. [தொக்குக்‌ 
தேவு-தெய்வம்‌; செய்வத்‌ கழிந்த சளைபோலே: ஈடு, 
தன்மை. [தேவுந்தன்னை 10.7.5.] 
யும்‌ பாயாடத்திருத்தி: திரு | தொகுதிஃதிரட்சி, 
வாய்‌. 2. 7. 4.] | தொகுக்கை-கூட்டுகை; திரட்‌ 
தேவை-கார்யம்‌; விதி; நிர்ப்‌ டுகை. 
க்‌ த்ய தொகுகை-சேருகை, 


மைத்தனம்‌. = » (@ 

ws eh | தொகை-நிரூபகம்‌; தொகுத்‌ 
eee tbat SLAs துக்‌ கூறுகை); ஸங்கம்‌; 
தேற்றன்‌-தெள்ளியவன்‌. | (கூட்டம்‌); கணக்கு. 


தேற்றன்மை-தெளிவு. [என்‌ | தொங்கல்‌ - திருவபிஷேகத்‌ 
னலதிலளென்‌ றன்னதோர்‌  துற்குமேலே சாத்தும்‌ மாலை 
தேற்றன்மைதானோ: பெரிய யும்‌ வளையமும்‌; மாலை. 


Bo 109-24 | தொங்குகை-நாலுகை; தங்‌ 
தேற்றேகாரம-அவதாரணப்‌ ' குகை,  [நாய்க்குடலுக்கு 
பொருளது; (நிச்சயப்‌ ' நறுநெய்‌ தொங்காதாப்‌ 
பொருளது.) போலே:  திருப்பா. 25. 
தேறல்‌-தேன்‌ ; தெளிவு. வியா.] ஸ்திரமாயிருக்கை, 
தே றா தவண்ணம்‌-விச்வஸி | தொட்டல்‌-உண்டல்‌; கைதீண்‌ 
யாதபடி. [மகனைத்‌ தாய்‌ | டல்‌; தோண்டல்‌. 
தேறாதவண்ணம்‌: 2-ஆம்‌ | தொடையல்‌-மாலை; வாசிகை. 


திருவற்‌. 29.] தொட்டாரைத்தொடுகை-பரம்‌ 
தேறுதல்‌-விச்வஸித்தல்‌; தெளி பரையாக ஸம்பந்தம்‌, 


தல்‌. | தொட்டுவிடக்கடவேன்‌ - சம்பந்‌ 
தேன்‌-வண்டு; மது; அழகு; | தித்து விடக்கடவேன்‌. 
குளிர்ச்சி; ரஸம்‌. | தொட-அடிக்க, 
தேனு-பசு; எருமை; குதிரை. . தொடர்‌-விலங்கு; சங்கிலி; 
தையலார்‌- ஸ்திரீகள்‌. | உறவு; வம்சபரம்பரை. 


தைவருகை-தடவுகை. [தை | தொடர்ச்சி-செறிவு; ஸம்பந்தம்‌. 
வந்த தண்தென்றல்‌: திரு  தொடல்‌-கடல்‌. 
வாய்‌, 5.4,8.] | தொடி-வளை, 


10 145 


தொடு - களவு; [தொடுவே 
செய்திளவாய்ச்சியர்‌ கண்‌ 
ணினுள்‌: திருவாய்‌. 1.7.5.] 
தோண்டப்பட்பட்டது. 

தொடுதல்‌-அடித்தல்‌. [ததிமு 
காதிகளை நான்‌ தொட்டுத்‌ 


| 


தருகிறேன்‌: ஈடு, 3. 5. ப்ர.] | 


தொடுதோல்‌-செருப்பு. 
தொடுப்பு-களவு. 
தொடுவு-கனவு. 


தொலைய- நடுங்க. 

தொலைவன்‌ -க்லேசப்படுபவன்‌ 

தொலைவு-நாசம்‌, 

தொழில்‌-வேலை; ஆர்ப்பரவு; 
களவு; பெருமை; ப்ரகாரம்‌; 
வ்ருத்தி, (ஜீவனம்‌). 


தொழுகை-ப்ரபத்தி; கும்பி 
டுகை, 
| தொழுதி-கூட்டம்‌; துக்கம்‌; 


தொடை-தொடர்ச்சி; பூமாலை; | 


கொத்து; ஆக்ஷேபணை. 
தொடை கொள்கை -தோன்‌ 


றுகை. 

தொண்டர்‌-உபாஸகர்‌; சீர்த்‌ 
தொண்டர்‌; தன்னலமும்‌ 
பார்ப்போர்‌; மிக்க சீர்த்‌ 


தொண்டர்‌;அநந்ய ப்ரயோ 
ஜநர்‌. 
தொண்டை-கோவை; கழுத்து; 
யானைத்தும்பிக்கை. 
தொத்தற-சம்பந்தமற. 
தொத்து-சம்பந்தம்‌; 


பூங்‌ | 


பறவையொலி; திரட்சி. 
தொழுத்தை-வெள்ளாட்டி. 

[தொழுத்தையோம்‌ தணி 

மையும்‌: திருவாய்‌. 10.3.4. ] 


தொழுத்தைமார்‌-தாசிகள்‌ ; அடி 
யாட்டியர்‌. 


 தொழுத்ைத யோம்‌-அடிச்சி 


கொத்து; மாலை. 

தொய்யில்‌-பெண்கள்‌ கொங்‌ . 
கை தோள்களிலெழுதும்‌ | 
கோலம்‌; அழகு; உழவு; 
மகிழ்வு; துயரம்‌; ஈர நிலம்‌; 
குழை; கிளர்ச்சி. 


தொரம்‌-குற்றம்‌. 


தொல்‌-பழையது. 

தொல்லை-துன்பம்‌; பழமை; 
புகழ்‌. 

' தொல்லையார்கள்‌- முற்காலத்‌ 
தவர்‌, 


தொலைக்கை-முடிக்கை, 
தொலை-மாளுகை; நசிக்கை, 


146 


Guim. 
தொழுதை-ஆரவாரம்‌. 
தொழுப்பு-ஆரவாரம்‌. 
தொழும்பர்‌-க்ஷ-த்ரர்‌; 

DIOL St. 
தொழும்பு-அடிமை. 
தொழுவனேன்‌-கிருஷிபண்‌ 

ணும்‌ ஹேயன்‌. [பயனாகிய 

தொழுகையை ஸாதந 
மாகக்‌ கைக்கொள்ளலின்‌ 

“ஹேயன்‌” என்றார்‌. J 
தொழுவு-வளைவு; 

குகை; கிருத்ரிமம்‌. 
தொள்ளி-சேறு. 
'தொற்றுதல்‌- தாடுத்தல்‌. 

[அதன்‌ கழுத்திலே காக்‌ 

கைப்‌ பொன்னைத்‌ தொற்றி; 

ஈடு, 3.1.10. ] 


நீசர்‌; 


வணங்‌ 


| தொறு-பசு நிரை; இடையர்‌; 


தொழு; அடிமை. 


தொறுவர்‌-இடையர்‌, 
தொறுவை-பசுவின்‌ குழாம்‌; 
அடிமை. 
தொன்மைஃ-பழமை. 
தொன்மைக்கேடு-ஸ்‌ வ பா வக்‌ 
கேடு. 
தொன்று-பழமை. 
தொன்னீர்‌-கடல்‌. 
தொன்னை-இலையினாற்‌ செய்த 
பாத்திரம்‌; ஹீநன்‌. 
தொனிக்கை-ஆர்ப்பாவம்‌, 
தோக்கை-முன்தானை. [பெரிய 
திரு, 4.4.3. ] 
தோட்டி-அங்குசம்‌; கதவு. 
தோடகம்‌-தாமரை. 
தோடி -ஓரிராகம்‌. 
தோடு-புஷ்பம்‌; இதழ்‌; கர்ணா 
பரணம்‌. 
தோண்டல்‌-ஊற்று, 
தோணி-மரக்கலம்‌; தெப்பம்‌; 
மதிள்‌; நீர்‌; ரேவதி; அம்பு. 
தோத வ த்தி-தெளதவஸ்த்ரம்‌; 


(தோய்த்து உலர்த்தின 
வஸ்திரம்‌). [தோதவத்தி 
தூமறையோர்‌: பெரியாழ்‌. 
A. 8. 1.] 


தோய்தல்‌-ஆராய்தல்‌; நனை 
தல்‌; மூழ்குதல்‌. [வில்லி 
றுத்து மெல்லியல்‌ தோள்‌ 
தோய்ந்தாய்‌: திருநெடுந்‌. 
13.] 
தோரணம்‌-குரங்கு. 
தோல்‌-இலவு; யானை; துருத்தி; 
தோற்பலகை; வார்த்தை; 
புகழ்‌; அழகு; மூங்கில்‌. 
தோல்வி-தோற்கை, 


தோழி- சவிலி; பாங்கி; 
அரக்கு, 

தோள்‌-புயம்‌; தொளை; கை, 

தோள்தீண்டி-தொடர்ந்து பற்று 
வது. 

தோள்படிகொள்ளுகை- சும 
எடுக்கிறவன்‌ சுமையைத்‌ 
தோளிலே படிய வைத்துக்‌ 
கொள்கை; படிகொள்கை- 
படிய வைத்துக்‌ 
கொள்கை. [தோளனைப்படி 
யாகக்‌ கொள்ளுகை; அதா 
வது ஒன்றன்மே லொன்‌ 
(GS ஏறுகை. கீழ்‌ நின்ற 
நிலையையமைத்து மேலே 
தோள்படி. கொள்கிறார்‌:ஈடு, 
1.1. 1] 

தோள்‌ மாற்றுகை-சுபமயை 
ஒரு தோளிலீருந்து மற்‌ 
றொரு தோளுக்கு மாற்‌ 
றுகை, 

தோளாமணி - துளையாதமணி. 
[தோளா மணிச்‌ சுடரை: 
பெரியதிரும. 10.11.9.] 

தோளி-அரக்கு; GL T 6d; 
தோளிப்ரதோளியாய்‌ 
ஒழுங்கைச்‌ சொல்லுகிறது. 

தோற்புரை-மேலெழ. 

தோற்றத்திலே-முதலிலே. 

தோற்றம்‌-அவதராம்‌; அழகு; 
மிகுதி; வலீ; புகழ்‌; விளக்‌ 
கம்‌; ப்ரகாசம்‌; கானல்‌, . | 

தோற்றரவு- ஆரம்பம்‌. 

தோற்றல்‌-பிறப்பு; தோன்றல்‌; 
வலி; தோற்றல்‌; தோகை; 
தொங்கல்‌; வரால்‌; சுற்றால்‌. 

தோற்றி-முதலாக. 


“ad 


147 


தோறி-சோறு, 
தோன்றல்‌-ராஜா; மூத்தோன்‌; 
பிள்ளை; 
நாயகன்‌; 
தலைவன்‌. 
தேோன்றி-செங்காந்தள்‌; 
நெல்லி; உதிரம்‌. 
தோன்றிகர்‌-வணிகர்‌. 
தோன்றுதல்‌-ப்ரகாசித்தல்‌. 
தோலஷம்‌-குற்றம்‌. 
நக்கரிக்கை- நகருகை. 
௩க்கல்‌-நகை: (சிரிப்பு); உண்‌ 
டல்‌. 
நக்கன்‌ -நக்நன்‌; (ஆடையிலி); 
ருத்ரன்‌; அருகன்‌; நரி. 
நக்குண்டார்‌ நாவெழார்‌-நக்கு 
நக்கையாய்‌, அற்பமாய்‌. 
அற்பன்‌ ஓருவனுடைய 
கையிலேவாங்கியுண்டவர்‌, 
நாபவெழார்‌ - Haney 
சொல்லமாட்டார்‌. 


முல்லைநிலத்‌ 


நகடு-வியாதி;சோபை;தேசல்‌; 
பேகணிப்பு; அதாவது 
வைவர்ண்யம்‌: நிறவேறு 
பாடு. [மண்தின்னு வந்த 
நகடு போலன்றிறே: ஈடு, 
6.2.ப்ர.] 
நகம்‌-மலை; மரம்‌; உகிர்‌. 
நகல்‌-சிரிப்பு. மகிழ்ச்சி; பரிஹா 
பம்‌. 
நகில்‌-முலை. 
நகுகை-நப்பளிக்கை;சிரிக்கை, 
நகுதல்‌-சிரித்தல்‌; ஒழிதல்‌. 
நகை-தந்தபந்தி;(பல்வரிசை); 
தக சிரிப்பு; ஓளி; 
ஆலத்தி; இடைச்சி. 
நங்கு-பரிஹாஸம்‌. 


அழகு; ஸ்வாமி; | 


நங்குமம்‌-சீனிக்‌ கலப்பை. (2) 
நங்கை-பூர்ணே (பெண்களிற் 
சிறந்தவள்‌.) 

நச்சு- நஞ்சு. 
நச்சுப்‌ பூண்டு - 
பூண்டு. 
நச்சுவனை - ந ஞ்சையுடைத்‌ 
தானவனை. 
நச்சுவார்‌-ஆசைப்படுவார்‌. 
௩சை-ஆசை. 


நச்சான 


நட்டபாஷை-பண் விசேஷம்‌. 
௩ட்டம்‌- நடு, 
ஈட்பாக-ஸ்வபாவமாக. 
௩ட்பு-ஸ்நேஹம்‌. 
௩டம்‌-நடனம்‌; கூத்து. 
நடமாட்டம்‌-கூத்தாட்டம்‌. 
நடலை - நுடக்கம்‌; வஞ்சனை; 
பொய்‌; நோய்‌; கூத்தாடு 
கை; துக்கம்‌. 
நடவை-வழி, 
*நடாவுதல்‌-செலுத்துதல்‌.[ இரு 
ளார்‌ வினைகெடச்‌ செங்‌ 
கோனடவுதிர்‌; திருவிருத்‌. 
33.7] 
௩டு-மருங்கு; மத்தியம்‌. 
நடுதல்‌-ஸ்தாபித்தல்‌. 
நடுவிற்பெருங்குடி- பரகவதாள்‌, 
நடை-சந்தஸ்‌; ஸ்வபாவம்‌; 
கூத்து; ஒழுக்கம்‌;செல்வம்‌; 
வழி நடக்கை; பரிக்கை; 
நடத்துணை. 
நடைகொள்கை- அவ்யாபாரம்‌; 
(செய்வதைவிட்டுவிடுகை.) 
நடைச்சக்கிர வத்து-நடத்‌ 
தைக்கு விருதூதுகை. 
நண்ணுகை-கிட்டுகை. 


148 


ஈண்ணுதல்‌- அணை தல்‌. 

ஈணுங்குகை-மதுரமாகப்‌ 
பாடுக; நெருங்கிக்‌ 
கலக்கை. 

நதி-ஆறு; வணக்கம்‌. 

நந்தர்‌- இடையர்‌. 

நந்தல்‌-ஆக்கம்‌; கேடு, 

ஈந்தனம்‌-சங்கு. 

நந்தி-சிவன்‌ ; விருஷபம்‌. 

நந்து-நத்தை; சங்கம்‌. 

*நந்துதல்‌-கெடுதல்‌; அவிதல்‌. 
[நந்தா விளக்கே: பெரிய 
திரு. 3. 8. 1.7 

நந்தை-கபிலைப்பசு; பிரதமை; 
ஷஷ்டி; ஏகாதசி திதிகள்‌. 

நப்பிளிக்கை--சிரிக்கை. 

நம்‌- வணக்கம்‌. 


| 


நம்பி-பூர்ணன்‌ ; மிடுக்கு | 
உடையவன்‌. | 

நம்புதல்‌ -விஸ்வசித்தல்‌; 
ஆரசைப்படல்‌. [நம்பி 


னேன்‌ பிறர்‌ நன்பொருள்‌ | 
தன்னையும்‌: கண்ணினுண்‌. 
oJ | 
நம்மன்‌-பூதங்கள்‌,  [நம்மன்‌ 
போல வீழ்த்தமுக்கும்‌ நாட்‌ | 


டுளபாவமெலாம்‌: பெரி 
யாழ்‌. 5.4.3.7 
நமன்று-ஸேவித்து. 


வர்‌ வானவர்‌ கோனோடும்‌ 
நமன்றெழுந்‌ திரு வேங்க 
டம்‌: திருவாய்‌. 3. 3.7.] | 
நமீஸ்க்காரமாமித்தனை - அவத்ய | 
மாமித்தனை; (குற்றம்‌). [ இது 
இழிவுக்‌ குறிப்பு; பிராட்டி. | 


| 
| 
| 
[வான | 
| 


யைப்‌ பிரிந்து பெருமாள்‌ | 
துன்புற்றிருந்தால்‌ அவ | 


னது ப்ரணயித்வத்துக்கு 
(காதலுடைமைக்கு) நமஸ்‌ 
காரமாமத்தனை யென்றால்‌ 
அத்தகைய ப்ரணயித்வம்‌ 
குணமன்று; குற்றமே 
யெனக்‌ குறிக்குமன்றோ?. ] 
நமுக-உருக; குழைய. [இணை 
cain நமுக: திருவாய்‌. 9. 9. 
ஈமுகுகை - உருகு 5; 
குழைகை. 
௩மைகை-கிரகிக்கை. 
நமை-ஒளி; தினவு. 
*நமைத்தல்‌-தினவெடுத்தல்‌. 
ஈமைப்பு-தினவு. 
நயக்கை-ஆசைப்படுகை, 
நயம்‌-சப்தாதி விஷயம்‌; இன்‌ 
பம்‌; நியாயம்‌; நன்றி; விருப்‌ 
பம்‌; ஆதரம்‌. 
நயவேன்‌-ஆசைப்படேன்‌. 
[நயவேன்‌ பிறர்‌ பொருளை: 
1-ஆம்‌ திருவறந்‌. 64.] 
நரகம்‌-ஸம்ஸாரம்‌; [நந்தா 
நரகத்தழுந்தாவகை; பெரிய- 
திரு, 11.8.9.] யமன்‌ தண்‌ 
டல்‌; அகலுகை. [எம்பெரு 
மானை  யநுபவிப்பதற்குத்‌ 
தமக்குத்தகுதியில்ல்‌ யென 
அயோக்யதாநு ஸந்தானம்‌ 
செய்து அகலுகையை 
“போய்ப்‌ போய்‌ வெந்நர 
கிற்‌ பூவியேல்‌'” (பெரிய 
திருவந்‌. 40.) store 
கொடிய நரகமாக நம்மாழ்‌ 
வார்‌ அருளிச்‌ செய்திருப்‌ 
பது கொண்டு நரகம்‌ என்ப 
தற்கு அகலுகை பொருளா 
கக்‌ கூறப்பட்டது. ] 


149 


நரம்பு-தந்திரி; நாடி. (வீணை 
முதலீயவற்றின்‌ தந்திக்‌ 
கம்பி.) 
நரமேதம்‌-யுத்தம்‌. 
நரலை-கடல்‌. 
நரை-வெள்ளை மயிர்‌; 
(மூப்பு). 
நரைதிரைமாறி-யெளவனத்‌ 
தையடைந்து. 


ஜரை; 


நல்கல்‌-கொடுத்தல்‌; படைத்‌ 

தல்‌. [நல்கித்தான்‌ காத்‌ 
தளிக்கும்‌: திருவாய்‌. 1. 4. 
5.] 


நல்குதிரோ-இ று மா ந்‌ திருப்ப 
தாகச்‌ சொன்னபடி. [ஒரு 
வாய்ச்‌ சொல்‌ நன்னீல 
மகன்றில்காள்‌ நல்குதிரோ 
நல்கீரோ: திருவாய்‌. 1.4.4.7 
[இங்கு நீலமகன்றில்கள்‌ 
தலைவனானகண்ணனோடே 


ccc 


ஈவியம்‌- கோ டாலி; மழு; 
புதுமை. 
நவிலுகை-பரிசயம்‌ பண்‌ 


ணுகை; சொல்லுகை; நண்‌ 
ணுகை; வளர்க்க; 
பாடுகை..[ திருவிருத்‌. 50.7 
நவின்‌ று-சொல்லி. 
நவை-குற்றம்‌; துக்கம்‌, 
ஈள்‌-நடுவு; செறிவு; இருள்‌; 
நட்புக்கொள்ளல்‌; சப்தானு 
காரம்‌. 
நள்ளி-பெண்ணண்டு. 
ஈள்ளிருள்‌- நடுவான இருள்‌; 
சப்தானுகாரம்‌. 
ஈள்ளு-செறிவு. 
ஈள்ளுகை-கிட்டுகை;செறிகை. 
ஈள்ளேன்‌-கிட்டேன்‌. 
நள்ளை-செறிவு. 


| ஈளம்‌-அகில்‌; சிங்கம்‌. 


உருவத்தால்‌ மாத்திரமின்‌ ' 


றிச்‌ செயலாலும்‌ ஓத்து | 
இறுமாந்து மறுத்துவிட 
டது போல நல்குதிரோ 


நல்கீரோ எனக்‌ கேட்ட 
நயம்‌ தெரிவித்தபடி. ] 


நல்வினை-ஸ-க்ருதம்‌. 
நலங்குகை-முசுங்குகை, 
நலம்‌-பக்தி; Cயாக்யன த; 


ஸ்றேஹம்‌; குணம்‌; ப்ரா 

ணன்‌; அழகு; பூர்த்தி. 
நலிவு-நாசம்‌; துன்பம்‌. 
நவம்‌-கூற்று; புதுமை; பூமீ; 


பாம்பு; பழமை; கேண்மை; 
தொண்டு; கார்காலம்‌. 


நளிர்‌-குளிர்‌ பவெறுப்பு; 
செறிவு; பெருமை;குளிர்ச்சி; 
நடுக்கம்‌. 

நற்குறை-ஒத்தார்‌ இல்லாமை. 

நற்கேடு-ஸ்வபாவக்கேடு; நன்‌ 
மையினாலாயகேடு; வெள்‌ 
ளக்‌ கேடு போன்றவை. 

நறவு- பொல்லாங்குக ள்‌; 
போக்யதை; தேன்‌. 

நறு-வாணியம்‌;அவிவிவேகம்‌; 
வட்டானித்தனம்‌;தைரியம்‌; 
Tap? HJ OS» 

நறுமுறுகை-பொறாமை; சப்‌ 
தானுகாரம்‌; ஒலிக்குறிப்பு. 

நறுநாற்றம்‌-ஸ-கந்தம்‌. 

நறை-தேன்‌. 

நன்கு-மிகுதி, 


150 


நன்பகல்‌-உச்சிக்‌ காலம்‌. 

௩ன்பு-நன்மை; செவ்வையாக, 
[நன்புருகி ஞானச்‌ சுடர்‌ 
விளக்கேற்றினேன்‌: 2-ஆம்‌ 
திருவம்‌. 1.] 

நன்மாடக்கூட்டம்‌ - வித்வான்‌ 
கள்‌ திரளும்‌ தேசம்‌. 

நன்மை-யோக்யதை; நலம்‌; 
சீர்மை. 

ஈன்னை-உபகாரம்‌. 

நனம்‌-மிகுதி, 

ஈனவு-தெளிவு; இ wi ay om ௧; 
நடத்துகை;ஞா நம்‌;ஆத்மா. 

நனி-மிகுதி; செறிவு; பெருமை. | 

நனை-மது; கள்‌; பூமொட்டு. 


நா-நாக்கு, 
நாக்கு நீளுதல்‌- அளவு கடந்து | 
பேருதல்‌;அதிகமாய்விரும்பு | 
தல்‌. [நாக்கு நீள்வன்‌ | 
ஞானமில்லை. திருவாய்‌. | 
4. 7. 6.] | 
நாக்குவளைக்கை-துூஷிக்கை, 
நாகப்பூ-நாக கேசரம்‌. 
நாகம்‌-ஸ்வர்க்கம்‌; ஆகாசம்‌; | 
அனந்தன்‌; நாகவிருக்ஷம்‌; | 
சுரபுன்னை. | 
நாகரிகர்‌-நாகரிக முள்ளவர்‌; 
விதக்த்தர்‌; சாமர்த்திய 
முள்ளவர்‌. 
நாசை- ஆசார்யன்‌. 
நாஞ்சில்‌-கலப்பை. 
நாட்டம்‌-வாள்‌; கண்‌; ஆடல்‌; 
திருஷ்டி. 
நாட்டுதல்‌-ஸ்தாபித்தல்‌. 
நாட்பூ-அப்போதலர்ந்தபூ. 
நாட-ஆச்ரயிக்க, 


நாடல்‌-தேடல்‌. 
நாடோடி-நாட்டிலே உண்டர்‌ 
யிருப்பது. 
௩ாண்‌-அபிமானித்‌ திருக்கை; 
இல்லாதது சால்‌ ௧; 
குற்றம்‌; சாவடி. 
நாண்மை-குற்றம்‌; இல்லாத 
தைச்‌ சொல்கை. 
ஈாணம்‌-லஜ்ஜை. 
நாணி-துர்கை. 
நாணுகை-லஜ்ஜிக்கை. 
நாத்தி- நாத்தனார்‌. 
நாப்பிடிகொண்ட-கவ்வின. 
நாம-ப்ரஸித்தி; பெருமை. 
[இது வட சொல்‌. ] 
நாமகள்‌-சரஸ்வதி, 
நாமங்கை-சரஸ்வதி, 
நாமம்‌-பெருமை; நாமம்‌, 
நாயகப்பத்தி-நடுப்பத்தி. 


' நாயகம்‌-நடு; நாயக்கல்‌. 
| நாயடியிட்டாப்போலே - மிரு து 


வாக, 
நாயன்‌-ஸ்வாமி; பர்த்தா. 
நாயிறுபாடு - அஸ்த மன 
வேளை; உதயவேளை. [ஈடு, 
6. 7. 3.] 
நாராயணகோவலர்‌-ய ரத வர்‌ 
கள்‌. 
நாலத்தடம்‌ - நாலாய்ச்‌ சுற்று 
டைத்தாய்‌ இருக்குமிடம்‌. 
நாலவம்‌-பேரெண்‌. 
நாலி-முத்து; விலங்கின்‌ நடு 
விற்‌ சங்கிலி; மடை. 
நாலிரண்டுபண்ணை- நாலிரண்‌ 
டுபேரை; நாலிரண்டு 
ப்ரகாரம்‌. 


151 


நாவல்‌-நாவல்‌; அறை என 
ஜெயித்தவன்‌ கூறும்‌ 
சொல்‌. 
நாவலர்கள்‌-வாக்மிகள்‌; வித்‌ 
வாம்சர்‌. 
நாவி-ஜபாதி கர்மம்‌. 
நாழ்‌-மேனாணிப்பு, குற்றம்‌, 
இல்லாததைச்‌ சொல்லு 
கை; அபிமானம்‌. 
நாழல்‌-நுலிநீ; மாதவி; வ்ருக்ஷ்‌ 
விசேஷம்‌; 
நாள்‌-தூய்மை; நக்ஷத்திரம்‌; 
ஆயுசு. 
நாளம்‌-தண்டு. 
நாளி-நாய்‌; கள்‌. 
நான்‌-அபீமானம்‌. 
நான்று-நாள்‌ 
நானம்‌-நறுநாற்றம்‌; மஞ்சள்‌; 
நாவி; பரிமளம்‌; mT J Lb; 
பிச்சி; கருமுகி; 
கானகம்‌-குதிரை. 
நானமர்‌- நாவி, 
நிக்ருதி-வஞ்சனை; தோற்றரவு. 
நிகர்‌-ஓப்பு. 
நிகழ்தல்‌-வர்த்தித்தல்‌. 
நிச்சல்‌-,நித்தியம்‌, 
நிசாசரர்‌-இராக்கதர்‌. 
நிசிதம்‌-கூர்மை. 
றிணம்‌-மாம்சம்‌. 
நியாயம்‌-ப்ரகாரம்‌; சத்தியம்‌. 
நிர்வ்ருதி-சுகம்‌. 
நிர்விஷயப்ரமம்‌- விஷயமில்லா 
தே இருக்க பிரமிக்கை. 
சுக்தியிலே ரஜத புத்திப்‌ 
பண்ணுகை; நிரதிஷ்டான 


ப்ரமம்‌: 
ப்ரமம்‌. 
நிரந்வய விகாசம்‌ - சந்தான 
நாசம்‌. 
நிரம்பா மென்சொல்‌ - மழலைச்‌ 
சொல்‌. 
நிராச்சிரயம்‌-நிராலம்பம்‌. 
நிருமித்தல்‌- நிரூபித்தல்‌; படை 
த்தல்‌. 
நிரை-சமூஹம்‌; காலித்திரள்‌. 
நிலத்தலம்‌- முத்து. 
நிலப்பண்பு - நிலஸ்வபாவம்‌. 


நிராலம்பமான 


நிலம்‌-பூமி; தனம்‌. 
நிலமிகுதி-பூஸாரம்‌. 
நிலவர்‌-ஞாதாக்கள்‌, 
நிலா-சந்திரிகை; கலை. 
நிலை-ஸ்வபாவம்‌ ; நிஷ்ட்டை. 
நிலைக்குத்துகை-இருந்த ஸ்தா 
னத்தை அறிகை. 
நிலைக்குத்தி-நிலையைக்‌ குறிப்‌ 
பது. 
நிலைமை-ஸ்திதி; ஸ்வபாவம்‌, 
நிவா-வெள்ளாறு. [நடு நாட்‌ 
hm செல்லுமொரு நதி. ] 
நிழல்தல்‌ - நிறங்கொடுத்தல்‌; 
நடத்துதல்‌; அழகு செய்‌ 
தல்‌. 
நிறம்பெறுகை - 
பெறுகை. 
நிறமெழ- நிறமறிய, 
நிறை-பூர்த்தி; நிறைவு; மிகுதி; 
சீர்மை; அடக்கம்‌, 
நிறைநிறை -நிபறறத்ததை 
நிறைக்கை. 
நிறைவு-அடக்கம்‌; பூர்த்தி. 


அதிசயம்‌ 


152 


நின்‌-உனது. 
நினைதல்‌-கலத்தல்‌; கருதுதல்‌, 
கூடுதல்‌. 
நீசர்‌- நீசர்‌; நீசராவது அறிவி 
Gort. [நெடுந்தகையை 
நினையாதார்‌ நீசர்தாமே: 
பெரிய திரு. 11.7.8.]7 
நீத்தல்‌-கடத்தல்‌; விடுதல்‌, 
நீத்து- நீக்கிவிட்டு, 
நீதி-வழி நடப்பு; ஸ்வபாவம்‌; 
ஒழுக்கம்‌; ஆசாரம்‌; 
நீதிவானம்‌-பரமபதம்‌. 
நீர்‌_ ஜலம்‌; ஸ்வ 
பாவம்‌. 
ஈீர்க்களிப்பு-சைத்யம்‌:குளிர்ச்சி 
நீர்ச்செழும்பு-பாசிபூக்கை. 
நீராம்படி.-உருகும்படி. 
நீருக்கப்பள்ள நாலியான்‌ - நீர்‌ 
பாயும்படியான பள்ள 
மடை. 
நீரேறு-தாகம்‌, 
நீற்கண்டன்‌-நீலஃண்டன்‌. 
நீறன்‌-ருத்ரன்‌. 
நீறாடி-ருத்ரன்‌. [நீறாடி 
காணமாட்டாத: 
முகன்‌, 27.] 
நுகர்தல்‌-பருகல்‌; 
அநுபவித்தல்‌. 
நுடங்க-நுடக்கமாவது மயக்‌ 
கம்‌; சங்கோசம்‌; துவட்சி. 
நுண்‌-உள்புகுகை. 
நுண்மை-ஸ9க்ஷ்மதா; வைல 
க்ஷ்ண்யம்‌. 
நுணுக்கம்‌-ஸ2க்ஷ்மம்‌; வைல 
க்ஷ்ண்யம்‌. 
நுதல்‌-நெற்றி, 


நீர்மை; 


தான்‌ 


உண்டல்‌; 


153 


நான்‌ ! 


நுதலி-கருதி; சங்கற்பித்து ; 
உண்டாக்கி, 

நுடிநுமிட்டா - உங்கள்‌ உங்க 
ளுக்கு இஷ்ட்மான. 

நுவலுதல்‌-சொல்லுதல்‌. 

நுளம்பு-ஒரு கொசு விசேஷம்‌. 

நுனி-கூர்மை; முனை. 

நுனியட்டம்‌-சாபல்யம்‌. 

நுனியாகை - ஸேநாக்ரவர்த்தி 
யாகை; முன்னணியிலிருப்‌ 
பவனாகை. 

நூல்‌-சாஸ்த்ரம்‌; ஸூக்ஷ்மம்‌; 
அற்பம்‌. நூலென்று நூலிழை 
யாய்‌, அத்தாலே ஸூக்ஷ் 
மத்தைச்‌ சொல்லிற்று, 

நூல்‌ பிடித்துப்‌ பரிமாறுகை- 
செவ்வையாக நூற்கப்‌ 
பண்ணுகைசங்கற்பிக்கை. 
[நால்பிடித்து ஓழுங்கு 
படுத்துவதுபோலவே நூல்‌ 
(சாஸ்திரம்‌) பிடி.த்து அதிற்‌ 
கூறிப நெறி (ஸாதநம்‌) 
யில்‌ ஒழுங்காகப்‌ பயிலுகை; 
என்பதே சுவைப்பொருள்‌: 
ஈடு, 4.7.9. ] 

நூற்று - மந்தரித்து, 

நெக்கு- நகிழ்ந்து; சிதில 
மாய்‌. 

நெஞ்சறவு-ப்ரணய கோபம்‌, 

நெஞ்சாறல்‌ - துக்கம்‌; விசாரம்‌; 
மநக்கிலேசம்‌, 

நெஞ்சுளுக்கி-வித்தனாய்‌; ஈடு 
பட்டு. 

நெடுங்கை நீட்டாக-அதிக தூர 
மாக. 

நெடும்பகை தற்செய்யப்போம்‌... 
தன்னைச்‌ சரிப்படுத்திக்‌ 
கொண்டால்‌ பகை 


தானேபோம்‌; தற்செய்ப- | 
தான்‌ செய்ததைச்‌ செய்ய; | 
தற்செய்ய - தன்னை நல | 
மாகப்‌ பண்ணிக்‌ கொண் 
டால்‌; போம்‌-தானே கெட்‌ | 
டுப்போம்‌. | 
நெடுமால்‌-மிக்க வ்யாகுலன்‌; | 
சர்வாதிகன்‌. 
நெதி-செல்வம்‌; முத்து. 


நெய்த்தல்‌ - ஸ்நிக்த்தமாகை; 
பளபளப்பு. 

நெய்த்து-பளபளத்து; சாகசக்‌ 
யமாய்‌. 


நெய்தல்‌-ஆம்பல்‌; அல்லி. 
நெய்திணுங்கினாப்போலே- நெய்‌ | 
திக்கினப்போலே. | 
நெய்மை-கூர்மை; மிகுதி, 
நெய்யாடல்‌-எண்ணெய்‌ விளை | 
யாட்டு.  [திருவிழாக்களி 
லாடும்‌ மங்கள ஸ்நாநம்‌; | 
அந்த ப்ரீதிக்குப்‌ போக்கு | 
விட்டு நெய்யாடல்‌ போற்‌ | 
நிக்கொண்டு திரியுமா. 
போலே: திருப்பா. 4. 
வியா. ] 
நெய்யுண்ணி-நெய்‌ உண்ணும்‌ 
ஸ்வபாவமுள்ளவன்‌. 
நெருத்தம்‌-ககுத்து. 
நெருநல்‌-நேற்று, 
நெவு-அடக்கம்‌. 
நெளிகை - வாயு ஸ்புரிக்கை; 
வணக்கம்‌; நிர்பந்தம்‌, 
நெற்செய்யப்‌ புற்றேயும்‌-நெல்‌ 
பயீரிடப்‌ புல்தேயும்‌. 
நெற்பறிமாறுகை-நெல்‌ 
றுகை, 


தூற்‌, 


| நெறி-ஒழுக்கம்‌; 


நெற்றி-ப்ரயாஸம்‌. [நெற்றி 
அற்பமாய்ப்‌ பலம்‌ கனக்கப்‌ 
பெறுவகதிறே: ஈட. 9.1.4. ] 

நெற்றிக்கை - முனைத்தூசி; 
[இவற்றுக்கெல்லாம்‌ நாம்‌ 
நெற்றிக்கை யன்றோ?: ஈடு, 
ie] 

ஸ்வபாவம்‌; 
மார்க்கம்‌. 

நெறிமை-சேஷ ச afl um ou 
முறைமை, 

நெறியாலே - சேஷித்வ முறை 
யாலே, 

நெறை-மிகுதி; சீ; நேர்‌. 

நென்மெலி-நெல்லிலே வைத்‌ 


துத்‌ தெறிப்பது; ஒரு படை 
வீட்டின்‌ பெயர்‌. 


| நென்னல்‌-நேற்று. 
| நென்நேற்று-முதல்நாள்‌. 


நேசம்‌-கடைகயிறு. 


| நேயம்‌ -ஸநேஹம்‌; பக்தி; 


இனிமை; ஸ்மரணம்‌. 
நேர்‌-ஓப்பு; நிறைவு; வாய்ப்பு; 
ஸுக்ஷ்மம்‌; பொழுது; 
மிகுதி; செவ்வை. 
நேர்கை-ஸக்ஷமம்‌. 
நேர்கோடு நேர்‌ - ஸாக்ஷாத்‌ 
நேராக, 
நேர்த்தரவு - செல்லுஞ்‌ சீட்டு; 
விசுத்தி ஓலை. 


' நேர்தல்‌-சொல்லல்‌. 
| நேர்ந்த-எதிரிட்ட. 


நேர்‌ நிற்கை-நேராக நிற்கை; 
நடத்துகை, 


. நேர்ப்பம்‌-குடிமை; நேர்த்தி. 


நேர்படுகை- சொல்லப்படுகை, 

நேர்பாடு - அய த்தினமாக 
வந்த லாபம்‌; அயத்நமாக- 
முயற்சியின்றி, 


154 


நேர்மை-வைலக்ஷண்யம்‌. 
நேரான-யதார்த்தமான. 
நேரிய காதல்‌ -ஸூக்ஷ்ம 
மான அன்பு. 
நேருகை-தகுதி; மெல்லியது; 
தொழில்‌; ஸூக்ஷ்மம்‌; கிட்‌ 
டுகை; அத்யவஸிக்கை. 
ஸம்ஹரிக்கை. 


நைகை-சிதிலமாகை. 


நையாயிகர்‌-ஷோட ச பதார்த்த 
வாதிகள்‌. [நியாய சாஸ்‌ 
திரத்தில்‌ ப்ரமாணங்கள்‌ 
நான்கும்‌, ப்ரமேயங்கள்‌ 
பன்னிரண்டுமாகப்‌ பதி- 
று பொருள்கள்‌ விளக்கப்‌ | 
படுதலின்‌  நையாயிகரை 
ஷோடச பதார்த்த வாதி | 
கள்‌ என்றார்‌. ] 

நைவளம்‌ - கான விசேஷம்‌; | 
நை-கேட்டவர்களை நையப்‌ 
பண்ணும்‌, வளம்‌ - அழகு- 
டைய பண்‌. 
[நைவளமொன்‌ ராயா; 
திரு நெடுந்‌ 22. நட்ட 
பாஷையை நைவள மென்‌ 
கிறது. ] 

நொக்கென -சீக்கிரமாக. 


[நொக்கெனக்‌ கண்ணன்‌ 
கழல்கள்‌ நினைமினோ; 
திருவாய்‌. 4. 1. 3.] 

நொடிக்கை - அழைக் கை; | 
[நெஞ்சைத்‌ தன்‌ பக்கலிலே | 
நொடி.த்துக்கொண்டு; ஈடு, | 
5.3.7.] சொல்கை; அழைக்‌ | 
கிற ஸங்கேதம்‌, 


நொடிதல்‌-சொல்லல்‌. 


| நொய்ப்பம்‌-ஸ9க்ஷ்மம்‌, ஸா- 
wig Hub. [கடைந்த 
நொய்ப்பம்‌. திருப்பா 30. 
வியா. ] 


ரொய்ப்பு-நொய்மை; எளிமை. 

நொழுந்த-சொருக; கோக்க. 

நோக்குகை-ரக்ஷிக்கை; பார்க்‌ 
கை. 


| நோய்‌-வ்யாதி; மனோவ்யாதி., 


நோவாது-ஸாதநா நுஷ்ட்டா 
னம்‌ பண்ணாது. 
நோன்மை-வலிமை. 
நோன்பியர்‌-அஸ தஸ்‌ நவர்‌; 
வெளிவருவதற்கு அருகதை 
யற்றமவர்‌; சமணவிரதிகள்‌. 
நோன்பு-ஸாதநம்‌; ஸாதநா 
நுஷ்ட்டானம்‌; பூர்வ ஜன்ம 
க்ருத ஸாக்ருதம்‌, 
பக்குகை-சொல்லுகை; கூப்பி 
டுகை, 
பகடு-எருது; யானை; வலிமை. 
பகர்‌-ஒளி; காந்தி; கதிர்‌; விளங்‌ 
கல்‌. 
பகர்கை-விளங்குகை; 
ரிக்கை, 
பகருகை-சொல்கை. 


ஸஞ்ச 


| பகலிருக்கை-கிருஹாத்‌ ups): 


வீட்டிற்கு வெளியே; ஓலக்‌ 
கம்‌;  [திருக்கடித்தானத்‌ 
தைப்‌ பகலிருக்கை மாத்திர 
மாகக்‌ கொண்டு: ஈடு, 
8.6.4.]  ஏகாந்தஸ்தலம்‌. 
[அவருந்தாமுமாகப்‌ பகலி 
லிருக்கயிலே போயி 
ருந்து: திருவிருத்‌. 99.] 
பகலோன்‌ -ஸர்யன்‌. 


155 


பகவர்‌-ஸந்நியாஸிகள்‌; குண 
நிஷ்டர்‌. 

பகழி-அம்பு. 

பகுவாய்‌ - காளவாய்‌; அகல 
மானவாய்‌. [பகுவாய்வன்‌ 
பேய்‌: பெரிய திரு, 6.5.6.] 


பசுமை-செவ்வி; பச்சை. 


| பசை-பிசின்‌; பற்று; பக்தி. 


பகைத்தொடை-பரபாகம்‌; பல | 


நிறக்‌ கலப்பு. 
பங்கம்‌-ஓடிகை; பரிபவம்‌. 
பங்களப்படை - அஸாரமான - 

கூட்டுப்படை. [பங்களப்‌ 

படைகொண்டு தனிவீரஞ்‌ 

செய்வாரை: ஈடு. 6. 6. 1.] 
பங்களம்‌-கூளம்‌. 
பங்கன்‌-நாயகன்‌; காதி. 
பங்கி-மயிர்‌. 


பங்கு - நிர்வாஹம்‌; பாகம்‌; 
நொண்டி. 

பச்சைப்‌ பசுந்தேவர்‌-கலப்பற்ற | 
பரதேவதை. 

பச்சை-உபஹாரம்‌; உலுப்பை, 

பச்சைப்படாம்‌ - பச்சையிட்ட 
புடைவை. 


பசலை - வைவர்ண்யம்‌; 
வேறுபாடு. 

பசளைக்‌ கலம்‌ - பச்சைக்கலம்‌; 
சுடாத மட்பாண்டம்‌: [பச 
ளைக்‌ கலம்‌ நெரித்தாற்‌ 
போலே: ஈடு, 7. 4. 5.] 

பசிக்கிராஹம்‌-பசிக்கோபம்‌. 


நிற 


பசுங்கூட்டுஃபசுமையிலே கூட்‌ 
டினகூட்டு; aT aw ra 
கலவை; நவீன ஸம்யோ 
கம்‌; (புதுக்கலவை,) 

பசுந்துவல்‌-வைவர்ண்யம்‌; நிற 
வேறுபாடு. 


பஞ்சசயனம்‌-அமகு; குளிர்ச்சி; 
பரிமளம்‌; மிருதுத்வம்‌; 
வெண்மை என்னும்‌ ஐந்து 
தன்மை கொண்ட 
படுக்கை. 
பஞ்சவன்‌-பாண்டியன்‌., 
பஞ்சுகொட்டான்‌ வாசல்‌-ஆர்ய 
படாள்‌ வாயில்‌; 
பட்டம்‌-லலாட பூஷணம்‌. 


பட்டன்‌-கற்றறிந்தவன்‌; பெரி 
யாழ்வார்‌,. 
பட்டினம்‌-பட்டிணம்‌. [கடற்‌ 


கரையில்‌ பல தீவு பண்டங் 
கள்‌ விற்கும்‌ ஊர்‌.] 


' பட்டைப்‌ பொதிசோறு-கமுகம்‌ 


பட்டையிலே கட்டின 
பொதி. சோறு; பொதிந்த- 
மறைந்த. 
படப்பை- நீர்நிலம்‌; 
கொடிக்கால்‌. 
படர்‌-தூறு; விஸ்தாரம்‌. 
படர்க்கை - ப்ரதம புருஷன்‌; 
மூன்றாமிடம்‌. 
படலிகை-பூங்குடலை. 
படவடிக்க - ஸ்வவசமாக்கு 
வதற்காக ஹிம்ஸிக்க, 
படாக்கள்‌-குட்டிக்களர்‌. 
படாகை-உபகிராமம்‌, 
படி-பூமீ; ப்ரகாரம்‌; முடி; 
ஸ்வபாவம்‌; ஓப்பு; அழகு; 
படிகை; தேஹம்‌. 


தோப்பு; 


படிகால்‌-தலைமுறை. 
படிகை-அவறஹறாகிக்கை; படுந்‌ 
திருக்கை. 


156 


படிசாத்தினாப்போலே - முத்துப்‌ 


படி; வஜ்ரப்படி சாற்றினாப்‌ | 


போலே திருவாபரணம்‌ 
சாத்துகை; அதுபோலே. 
படித்தொட்டில்‌ - பண்ணுகிற 
தொட்டில்‌. 


படிமா-ஸாத்ருச்யம்‌; உபமா 
நம்‌, 
படியோடுகை-ஜீவனம்‌ பண்‌ 


ணும்படி செய்கை. 
படிறன்‌-சோரன்‌. 
படிறு-தீம்பு. 


படு-படுகை; பட்டுப்‌ போதை; | 


ஆழம்‌. 

படுக்கை-படுக்கை; 
கை, 

படுக்கைப்பற்று-சீதனம்‌; 
தப்புரம்‌. 

படுகாடு-வெட்டி விழுந்த 
காடு. 

படுகாடு கிடக்கைஃயுத்த பூமி 
யிலே பட்டு கிடக்கை; 
அவசமாகக்‌ கிடக்கை. 
[படுகாடு கிடப்ப: பெரி 
யாழ்‌: 3. 6. 8.] 

படுகுலைப்‌ படுகை - குலையிலே 
யடி. பட்டு விழுகை. [அந்‌ 
தஸ்வாதந்த்ரியம்‌ பொறுக்க 
மாட்டாமே படுகுலைப்‌ பட்‌ 
டாற்‌ போலே: 3. 3. 1.7 

படுகொலை - குலைபட்டு விழும்‌ 
படி. கொல்லுகை; கோரக்‌ 
கொலை. 

படுபாடர்‌-கிருஹித கிராஹிகள்‌ 


(பிடிவாதக்காரர்‌); [படுபா 
டரான உங்களுக்கு நான்‌ 


FU Hd 


அந்‌ 


எத்தைச்‌ சொல்வது: ஈடு. 
5. 6. 4.] 
படை - சேனை; ஆயுதம்‌; கலப்‌ 
பை; பரிகரம்‌; வாள்‌. 
படைக்குறி-ஸேநா நிரூபணம்‌. 


| படையற்றன-கிட்டின வலியி 


மழந்தன.[விரோதித்த இந்தி 
ரியங்களும்‌ உன்‌ பக்கலிலே 
படையற்றன: ஈடு. 2.7.9.] 

படையற-அதீனமாக; யுத்தம்‌ 
இல்லாது ஒழிய. 


' படையறுக்கை - யுத்தத்திலே 


யாயுதமில்லாதேயாக்குகை; 
வசப்படுத்துகை., 
படையாணி -உரையரணீ; 
மசசம, 
பண்‌ - அழகு; ஸெளம்யம்‌; 
(அமைவு); காநம்‌ (இசை); 
கை சோடு; வாஹநபரி 
ஷ்கிரியை, (வாஹனத்தை 
யலங்கரிக்கை,) [பெரிய 
திருவடியைப்பண்‌ செய்து: 
ஈடு, 6. 2. ப்ர.] 
பண்டம்‌-பதார்த்தம்‌(பொருள்‌ ); 
தனம்‌, [பண்டமாம்பரம 
சோதி; திருக்குறுந்‌. 11.7 
பண்டி-வயிறு; [பண்டிப்‌ 
பெரும்பதியையாக்கி: 2-ஆம்‌ 
திருவந்‌ 14.] வண்டி. 
பண்ணான - நல்ல ப்ரகாரத்தி 
லான. 
பண்ணை-திரள்‌; இடைச்சேரி; 
தோட்டம்‌; ப்ரகாரம்‌; தட 
வை. [ஈடு. 9. 1. 5.] 
பண்பு - ஸ்வபாவம்‌; கோப்பு; 
இலவு; அகலம்‌; சீர்மை; 
வரிசை. 


157 


பண்மை-பெருமை; குளிர்ச்சி, 
பணி- ஸ்வபாவம்‌; கார்யம்‌; 
கைங்கர்யம்‌; ஸர்ப்பம்‌; ஆப்‌ 
ரணம்‌; ப்ரயாஸம்‌; (ஈடு, 
6. 1. 7.] வேலைப்பாடு. 
பணிக்‌ கொட்டில்‌-பானை பண்‌ 
ணுகிற கூடம்‌. [அவர்கள்‌ 
தங்கின பணிக்‌ கொட்டி 
லீலே சென்று; ஈடு, 9. 1. 
2.] 
பணிக்‌ கோயில்‌-கலங்கள்‌ பண்‌ 
ணுகிறசாலை. 
பணிகை-ஸேவிக்கை. 
பணித்தல்‌ செய்யாதவர்கள்‌ - 
நியமிக்க மாட்டாதவர்கள்‌. 
பணிதல்‌-தாழ்தல்‌; தொழுகை. 
பணிபடும்‌- வருத்தமுண்டாம்‌. 
[போய்ப்‌ புகுருகை சாலப்‌ 
பணியாயிருக்கும்‌; ஈடு, 6. 
1. 7.7] 
பணிபேோந்திருக்கை - அதுவே 
கவனமாய்‌ இருக்கை. 
பணிமானம்‌-கைங்கர்யபூர்த்தி; 
பணி; கைங்கர்யம்‌, மானம்‌- 
அளவிடுக பூர்த்தி 
செய்கை. 
பணிமொழி - கார்யச்சொல்‌; 
நைச்யபாஷணம்‌; தாழ்ந்த 
சொற்கள்‌. 
பணியாக-அனுபவ யோக்ய 
மாக, [கலம்பக மாலையைப்‌ 
பணியாக: ஈடு.] 
பணிலம்‌-சங்கு; [வெற்றிப்‌ 
பணிலம்‌ வாய்வைத்துகந்‌ 
தான்‌ பண்டு: *3-ஆம்‌ திரு 
வந்‌. 60.7 
பணிவகை-சொன்ன ப்ரகாரம்‌. 


பணிவு- தாழ்வு. 


கிளைகள்‌; 


தீர்நிலம்‌; 


பணை - மூங்கில்‌; 
வாத்யம்‌, கை; 
நீர்‌; முரசு. 

பணையம்‌-வட்டி.: 
தத்தம்‌; 
கொதுவை. 


ப்ரணயேந 
அன்பளிப்பு; 


பத்தம்‌-உணவு, 

பத்தல்‌-தொட்டி; குழி. 

பத்திரம்‌ - சொட்டை, ஓரா 
பரணம்‌; [வெண்கலப்‌ பத்‌ 
திரங்கட்டி விளையாடி ; பெரி 
யாழ்‌. 1. 9. 5.] ஓலை. 


பத்து-பக்தி. [பத்துடையயடி 


யவர்க்கெளியவன்‌: திரு 
வாய்‌. Ihe 3 1.] 
பத்தை-பற்றாதவன்‌; த்ருண 


ஸமன்‌; (புல்லியன்‌). 

பத்தொன்பதாம்‌ பாை-எதி 
yeh சேராத புதுமை. 
[இரண்டிலும்‌ வியாவிருத்‌ 
தமாய்‌ இது ஒரு பத்தொன்‌ 


பதாம்‌ பாஷையாயிருந்த 
தீ: திருப்பா. 12. Bw. 
வியா. | 


பதகம்‌ - கொடுமை; பாதகம்‌. 
[பதக முதலை வாய்ப்பட்ட 
களிறு; பெரியாம்‌. 2. 1. 9.7 


[பதகம்‌ முட்டினவாறே: 
திருப்பா. 15. ஆறா. வியா.] 

பதஞ்செய்கை - பக்குவமாக்‌ 
குகை, 


பதண்பதண்‌ - தவிக்‌ கக்‌ 
குறிப்பு. [பதண்பதண்‌ என்‌ 
ருனிறே: ஈடு, 1.10.6.] 

பதம்‌-சோறு; வழி; 
செவ்வி; இயல்பு, 


கால்‌; 


158 


பதலை-கும்பநிரை.  (மாடங்க 
ளின்மேல்‌ வைக்கும்‌ கலச 
வரிசை. ) [பதலைக்கபோதத்‌ 
தொனிமாடம்‌: பெரிய திரு. 
3.8.7] 

பதவி-பதவி; அதிசயம்‌. 

பதவிய - மிருதுவான; 
டாம்படியான., 

பதவியாய்‌ - பதஸ்தனாய்‌; நேர்‌ 
வழியில்‌ நிற்பவனாய்‌. [பத 
வியாய்ப்‌ பாணியர 
னீரேற்று: 2-ஆம்‌ திருவற்‌, 

பதற்றம்‌-கவரிக்கை; அவஸரப்‌ 
படுகை. 

பதறப்படாமே - நினேவு தப்‌ 
பாமே, [பதறப்படாமே 
பழந்தாம்பாலார்த்த உத 
ரம்‌; பெரியாழ்‌ 1.2.9.7 

பதி-ஊர்‌; திருப்பதி. 

பதிகம்‌ - பத்துப்‌ பாசுரங்கள்‌ 
கொண்ட பகுதி; பாயிரம்‌, 

பதியம்‌-பாட்டு. [பன்னு திருப்‌ 
பாவைப்‌ பல்பதியம்‌; திருப்‌ 
பா. தனியன்‌. ] 

பதைத்தல்‌- துடித்தல்‌, 

பந்தார்‌-சத்ருக்கள்‌. 

பந்தம்‌-ப்ரதிஞ்ஞை; ப்ரபந்தம்‌; 
ஸம்பந்தம்‌; பற்று; கட்டு, 
[பந்தமறுப்பதோர்‌ மருந்‌ 
தும்‌: பெரியதிரு. 5.7.2.] 

பந்தர்‌-நுழையர்‌; மீன்பள்ளி. 


உண்‌ 


பந்தனை-வருத்தம்‌, [பந்தனை 
தீரப்பல்லாண்டு: திருப்‌ 
பல்‌. 6.] | 

பயத்தல்‌ - பெறுகை; பிள்ளை 


பெறுகை; பலிக்கை, 


159 


பயப்பு - வைவர்ண்யம்‌; நிற 
வேறுபாடு, [பயப்பூர்ந்‌ 
தவே: திருவாய்‌, 5.3.27 

பயமை-பெருமை!; குளிர்ச்சி. 

பயல்‌-பாகம்‌; குறிப்புச்சொல்‌. 
[பயலரன பேச்சாலே 


கேட்க: திருநெடுந்‌. 21. 
வியா. | 


பயலை-வைவர்ண்யம்‌. 

பயன்‌-ப்ரயோஜநம்‌. 

பயிர்ப்பு- வைவர்ண்யம்‌, ஒரு 
விஷயத்தைப்‌ பற்றினால்‌ 
விடாதே ஸ்நேஹித்தி 
ருக்கை, 

பயிலுகை அப்யஸிக்கை; 
நெருங்குகை; வர்த்திக்கை; 
(தங்குகை.,) 

பயிற்றவல்லார்‌-அ ப்யசிக்க 
வல்லார்‌, 


பயிற்றுதல்‌- அப்யஸிப்பிக்கை; 
(கற்பிக்கை); பழக்குகை, 

பயின்று-கிட்டி. 

பரமன்‌-தனக்கு மேலில்லாத 
வன்‌. 

பரல்‌-பருக்கைக்கல்‌. 


பரவுகை - பரம்புகை; சொல்‌ 
MIMS; துதிக்கை. 
பரவை-ஸமுத்ரம்‌, 
பரவை-ஸமூஹம்‌; பரப்பு; 
ஸமுத்ரம்‌. 
பரஹிம்சை-அந்ய ஹிம்சை; 


மேலான ஹிம்சை. 
பராக்கடிக்கை-அந்ய பரதை, 
ufl- @ திர; ஸிம்ஹம்‌; 
செருக்கு; பக்ஷ்பாதம்‌; 
செலவு. 


பரிகை-ஒருவனுக்கு ஸஹாய | 


மாகை; இரங்குகை; ஸ்நே 
ஹம்‌ செய்கை, 
பரிசல்‌-ப்ரத்துயபகாரம்‌; பச்‌ 
சை; வட்டி; கட்டிக்‌ கொள்‌ 
கை, 
பரிசில்‌-பரரிதோக்ஷிகம்‌; (வெகு 
மதி). 
பரிச-அழகு; பெருமை; ஓக்‌ 
கம்‌; ப்ரகாரம்‌; ஸவபாவம்‌., 
[பிள்ளை பரிசிது வென்றால்‌: 
பெரிய திரு. 3. 3. 2.7 
பரிசை-கேடகம்‌. 
பரிஞை-ஊர்ப்பெயர்‌, 
பரிதி-சூர்யன்‌. 
பரிப்பு-மனோவ்யதை, 
பரிமா - குதிரை; வலீ; ஸ்வ 
பாவம்‌; பள்ளி, 
பரிமாற்றம்‌-அநுபவம்‌; 
பார விசேஷம்‌, 
பரிய-தடித்த, 
பரிவு-பரியாய்‌; 
ஸ்நேறறம்‌; 
துக்கம்‌, 
பருகுகை-பானம்‌ பண்ணுகை. 
பருங்கி- HAUNTS si; (கொன்று) 
[களிறீர்க்கின்றவனைப்‌ 
பருங்கி: பெரியாழ்‌, 1. 2. 7.] 


வியா 


தனவிீரயம்‌; 
பக்ஷ்பாதும்‌; 


பருங்குதல்‌-தொல்லுதல்‌; நிர 
ஸிக்கை. 
பருப்பதம்‌-பர்வதம்‌, 
பருவம்‌-வயர, 
பரோடர்‌-பிடித்தது விடாத 
தூர்த்தர்கள்‌; மர்க்கட 


த்ருஷ்டிகள்‌; (குரங்குப்‌ பார்‌ 
வையர்‌.) 


பரோ சகஷம்‌-அப்ரத்யக்ஷம்‌. கட்‌ 
புலனாகாதது. 

பல்‌-எயிறு. 

பல்கி-பஹுவாகி; விஸ்த்தார 
மாகி, 

பல்லிபற்றுகை - பல்லியைப்‌ 
போலே பிடித்துக்‌ கொள்‌ 
ளுகை;பாலீபாய்கை; அதா 
வது தனித்தனியே பாவிக்‌ 
கை, 

பல்லிலே பட்டுத்‌ தெறிக்கை- 
அவதாரஸாமீப்யம்‌. 
[இது கருத்து ர: புல்‌ 
லிலே பட்டது உட்புக்கு 
அநுபவிக்க இயலாமல்‌ 
வெளியே தெறிப்பது 
போல, நம்மாழ்வாருக்குக்‌ 
கிருணாவதார மணித்தாயி 
ருந்தும்‌ அநுபவிக்க இய 
லாது போயிற்று என்றபடி. 
“ கைக்கெட்டியது வாய்க்‌ 
கெட்டவில்லை ?” 


என்பது 
நினைக்கத்‌ தக்கது. ] 
பலதேவர்‌ - பலதேவர்‌; நம்பி 
மூத்தபிரான்‌. 
பலநிலம்‌ - தளத்தின்‌ மேல்‌ 
தளம்‌; ஸ்திரீதனமான 
சீமை 


பலம்‌-மாம்சம்‌. 

பலி-பூஜை. 

பலி & - வர்த்திக்கை; வளரு 
கை; வட்டி. 

பவ்வம்‌-சமுத்ரம்‌; பருவகாலம்‌. 

பவக்குவாம்‌-உண்டாம்‌, 

பவம்‌-சம்சாரம்‌, 

பவனம்‌-வாயு. 

பவன்‌-உற்பத்திக்‌ காலம்‌. 


160 


பவனான-உத்பவிக்கிற; உண்‌ 
Liar நிற்கிற. 
பவுண்டன்‌-பெளண்ட்ரீ கன்‌, 
பவுழியன்‌-சேரன்‌. [பஞ்சவன்‌ 
பவுழியன்‌ சோழன்‌; பெரிய 
திரு.7.7.4.] 
பள்ளி-பாளையக்காரர்‌. 
பள்ளிக்கலகம்‌-கீழ்‌ மக்கள்‌ கல 
ஹம்‌. பள்ளிக்‌ கலகத்தில்‌ 
ஆண்‌ ட வனை மிஞ்சுமா 
போலே, 
பள்ளியந்துலாம்‌-குமரர்‌ 
டிகை, 
பளப்பு-நடுக்கம்‌. 
பளிங்கு-தெளிவு. 
பற்‌ கவ்வுகை - கோபத்தாலே 
உதடு கடிக்கை. 
பற்றாசு-ஜஹேது. 
பற்றார்‌-பற்றார்கள்‌ ; சத்ருக்கள்‌. 
பற்றிலார்‌ - பற்றில்லாதவர்கள்‌ ; 
அகிஞ்ச நர்‌. 
பறவை-பக்ஷி; வண்டு. 
பறை-வாத்யம்‌. 
பனி-குளிர்ச்சி; ஹிமம்‌; நடுக்‌ 
கம்‌; மழுங்கல்‌; மழை. 
பனிக்கை-நடுங்குகை. 
பனிநீர்‌-சமுத்திரம்‌. 
பன்னிய-அதிகமாக. 
பன்னுதல்‌-ஆராய்தல்‌ ; பரம்பு 
தல்‌. 
பனுவல்‌-நூல்‌; [நூல்‌ ஆவது 
சாஸ்த்ரம்‌. ] 
பா-பதார்த்தம்‌; பாபம்‌; பாட்டு; 
தூய்மை. 
பாகன்‌ - ரக்ஷ்கன்‌ ; நிர்வாஹ 
கன்‌; ஸாரதி, 


தண்‌ 


11 


பாகு-பாகன்‌; பாகன்‌ தொழில்‌; 
நிர்வாஹகன்‌. 
பாகுகை-பரம்புகை. 
பாகுடம்‌-பச்சை; உபஹாரம்‌, 
பாங்கன்‌ -தோழன்‌. 
பாங்கல்‌-அட்டாலை. 
பாங்கி-தோழி., 
பாசம்‌-ஸங்கம்‌; ஆசை; கயிறு; 
ஸ்நேஹம்‌. 
பாசடை-பச்சிலை. 
பாசறவு - அழிவு ; 


பசுமை. 


துக்கம்‌ ; 


பாசனம்‌-பாஜநம்‌; பாத்ரம்‌, 

பாசு-பசுமை; ஸங்கம்‌; துக்கம்‌; 
ஸ்நேஹம்‌; நிறமழிவு; 
பத்து. 

பாசுரம்‌-வாக்யம்‌. 

பாட்டம்‌ பாட்டமாக - அடிக்கடி 
யென்றபடி. 

பாடாற்றா - ஸஹிக்கமாட்டாத; 
துக்கத்தை சஹிக்காத, 

பாடாற்றுகை-பொறுக்கை, 

பாடி-கிராமம்‌. 

பாடி காப்பார்‌-தலையாரிகள்‌. 

பாடு- இடம்‌; பக்கம்‌;ஈடுபாடும்‌; 
சமீபம்‌; துக்கம்‌, அஹோ 
ராத்ரம்‌. 

பாடு காவல்‌-அருகு காவல்‌. 

பாடோடிக்‌ கிடத்தல்‌ - துக்கித்து 


ஒரேயடியாகப்‌ படுத்துக்‌ 
கொண்டிருக்கை; [ ஈடு, 
{.-2-6-] 


பாடோடி-ஒருவாக்கப்‌ படுத்துக்‌ 
கொண்டிருக்கை; பரவலும்‌ 
பள்ளியும்‌; பாழியும்‌; படுக்‌ 


161 


கையும்‌ சேர்க்கைக்குப்‌ 
பெயர்‌. 
பாண்‌-பாட்டு; பாணர்‌. 


பாண்டியனுக்குத்தார்‌ - வேப்பம்‌ 


பூ: 
பாணர்‌ - கானம்‌ செய்வோர்‌; 
(இசைப்போர்‌); கடகர்‌; 


(இணைத்து வைப்போர்‌.) 
பாணன்‌ - பாடுவான்‌ ; திருக்‌ 
குலத்தடியான்‌. 
பாணனார்‌-ஆசாரியன்‌; கடகர்‌. 
பாணிஃ-தாளம்‌; த்வநி; வாத்‌ 
யம்‌. 


பாணிக்‌ க. விளம்பிக்கை; | 


தாமஸிக்கை, 
பாணிச்சி-காயிகை ; பாடவல்‌ 
லாள்‌. 
பாத்தம்‌ - விஷயம்‌ ; அநுபாவ்‌ 
யம்‌; பசை; தரம்‌. 
பாத்த பச்சைப்புடாம்‌-அஹங்கா 
காரம்‌. 
பாத்திரிகிறபோது - சந்தஸ்ஸு 
விசாரம்‌ உண்டாகிறபோது. 
பாத ஸம்வாதம்‌ - அர்த்தாங்கி 
காரம்‌; இசைவு. 
பாது-வாத்து; பொடி; காவல்‌; 
பங்கு. 
பாதுகாவல்‌-அந்தப்புரம்‌. 
பாந்தள்‌ -பெரும்‌ பாம்பு. 
பாம்பு செத்தது-அநுபாதேயம்‌; | 
கைக்கொள்ளத்‌ தகாதது. 
பாய்‌-விஸ்தாரம்‌. 
பாய்கை-தாவுகை; குதிக்கை, 
பாய்தல்‌ - சீறிக்‌ காய்தல்‌; 
உதைக்தை; தள்ளுகை. 
பாயல்‌-உறக்கம்‌; படுக்கை, 


| பார்‌-பூமி; இடம்‌; காடிந்யம்‌ ; 


நத்தம்‌; விஷயம்‌. 


| பார்க்கவன்‌-குசவன்‌. 
| பார்வை-பக்ஷிக்ரஹண ஸாதந 


பக்ஷி; WHS ST AM oor 
ஸாதந மிருகம்‌. (பறவை 
மிருகங்களைப்‌ பிடிப்பதற்கு 


| உபயோகப்படும்‌ பற பவை 


யும்‌, மிருகமும்‌.) 

' பாரசி நாள்‌-த்வாதசி. 

பாரிக்கை-பரப்புகை ; மனோ 

ரதிக்கை. 

' பாரித்துக்கொண்டு - ஏற்கவே 

|  கோலிக்கொண்டு, 

' பாரிப்பு-அலப்ய  லாபமநோ 

| ரதம்‌; பபெறாொப்‌ பேறு பெற 

| மநோரதிக்கை, 

| பாரி மாண்டில்யம்‌-பரமாணு. 

பால்‌-இடம்‌; பாகம்‌; 

வம்‌; இயல்பு; 
ஸமீபம்‌; மகம்‌. 

| பால்‌ செல்லுமாப்போலே - ur 6b 
காய்ச்சக்‌ காய்ச்சக்‌ 
குறைந்துவருமாப்போலே. 

பாலி பாய்கை - வாய்க்கால்‌ 
| ஜலம்‌ புலங்கள்தோறும்‌ 
பிரிந்து போகை., 

பாலி புகுகை - ப்ரதக்‌ வியாபா 

| ரம்‌; (தனிப்பட்ட செயல்‌.) 

பாலை நிலம்‌-மரு பூமி. 


ஸ்வபா 
நியாயம்‌: 


 பாவம்‌-ஸ்வாதந்திரியம்‌[பரதந்‌ 
திரனான ஜீவன்‌ ஸ்வதந்திர 
— னாகை ஸம்ஸாரத்திலுழலு 
கைக்கு >ஹேதுவாயிருத்த 
லின்‌ அது பாவம்‌ ஆயிற்று; 
கேடு விளைப்பது பாவ 
மென்‌ ௧.] அபிப்பிராயம்‌; 
ஸ்வபாவம்‌; ஆசாரம்‌. 


162 


பாவாய்‌-பெண்ணே ; பாரதந்‌ | 
திரய ஸ்வூபமுடைய | 
வரே. 


பாவி-பரவி; வரப்போவது. 
பாவுதல்‌-பரவுதல்‌. 
பாவை-நோன்பு; பதுமை. 
பாழி - இடமுடமை ; மிடுக்கு; 
கோயில்‌ ; இறங்குந்துறை. 
பாழிமை-பலம்‌; இடம்‌;கார்யம்‌; 
சந்தஸ்‌; பரம்புதல்‌. 
பாற்றுகை- நசிப்பிக்கை; பொடி 
யாக்குகை, 
பாற-நொய்யாக. 
பாறு-கழுகும்‌; பருந்தும்‌, 
பான்மை-ஸாரம்‌; ஸ்வபாவம்‌, 
பானல்‌-மருத நிலம்‌; கடல்‌. 
பானு-சூரியன்‌; கிரணம்‌. 
பாக்ஷிகம்‌ - பலிக்கை ; 
லிக்கை. 


விப 


பாஷண்டம்‌ - பாபஷண்டம்‌ ; 
(பாவத்திரள்‌); வைதிக ஸம 
யத்திற்குப்‌ புறம்பான 
கொள்கை, 

பிச்சின-முசுங்கின. 

பிச்சு-வியாமோஹும்‌; பைத்தி | 
யம்‌. 

பிசல்‌-தோள்‌ ; [மயிரெழுந்த 
பிசல்களும்‌: ஈடு, 3. 5. 4.] 
பிடர்‌-ககுத்து; (காளை முத 
லியவற்றின்‌ திமில்‌.) 

பிசிகிச்‌ சுழிக்கை-அல்பகதியா | 
கச்‌ சுழிக்கை, 


பிஞ்ஞகன்‌-பிநாகி. 

பிடர்‌-கழுத்து; கருவம்‌. [ஈசுவ 
ரத்வப்‌ பிடராலன்றியே ; 
ஈடு 7. 4. 4.] 


| பிண்டம்‌ -கா ரணம்‌; 


பிடாம்‌-பச்சவடம்‌; கம்பளி. 
[ஈடு 4. 9. 4.] 

பிடார்‌-அஹங்காரம்‌. 

பிடி - பொடி; அசோகம்‌; 
பெட்டையானை. 

மூல 

ப்ரகிருதி, 


| பிண்டி- அசோகம்‌, 


பிண்டியார்‌-ஜைநர்‌. 
பிணக்கு-பிணங்குகை; வியா 
விருத்தி; தூறு, 
பிணி வியாதி; - 
கட்டு, 
பிணிப்பு-பந்தம்‌, 
பிணை-மான்‌ பேடை; உத்தர 
வாதம்‌, [பிணைக்‌ கொடுக்கி 
லும்‌ போகவொட்டாரே ; 
பெரியாம்‌. 4. 5. 2.] 
பிணைந்து-கலந்து. 
பிதிர்‌ - விலக்ஷணம்‌; ஈன 
செயல்‌; (சிறப்புடைய 
செயல்‌.) [பின்னால்‌ தான்‌ 
செய்யும்‌ பிதிர்‌: நான்முகன்‌: 


துக்கம்‌; 


83.] 

' பிதிருகை-சிதறுகை ; [IAG 
மனமிலேன்‌ : நான்முகன்‌ 
84.] 


பிரசம்‌-தேன்‌; தேன்‌ கூண்டு; 
பூச்சிக்‌ கூண்டு; வண்டு. 

பிரசவாரி - தேன்‌ வெள்ளம்‌. 
[பிரசவாரி தன்னிளம்பிடிக்‌ 
கருள்‌ செய்யும்‌; பெரிய திரு; 
1.2. 5.] 

பிரசஸ்தி மாலை - மாகாத்மியத்‌ 
தொடர்‌. 

பிரத்யாஹார நியாயம்‌-ஆதி வர்‌ 
ணத்தையும்‌ அந்திய வர்‌ 


163 


ணத்ததையுங்‌ கூட்டிச்‌ 


சொன்னால்‌ நடுவுள்ளதை . 
யும்‌ கிரஹிக்குமதான ஸம்க்‌ | 


ஞா விசேஷம்‌. 
பிரமாணித்தார்‌ - விசுவஸித்‌ 
தார்‌. [உன்னைப்‌ பிரமா 
ணித்தார்‌ பெற்ற பேறு. ] 
பிராக்கள்‌ - உபகாரர்கள்‌. [ஓத 
வல்ல பிராக்கள்‌; திருவாய்‌: 
9. 1. 11.] 
பிராமணன்‌ -ஆசாரியன்‌, 
பிராயம்‌-வயது. 
பிரால்‌-மாம்ஸம்‌. 


பிரிகதிர்ப்‌ படுகை-கதிர்பிரிகை; | 


பிரிந்து-பக்ஷ்பதித்து. 
பிரிநிலை - ஒருவன்‌ திருடினால்‌ 


அவனுக்குப்புறத்திலே 


யாட்பார்த்து ஸஹாயமா 
யிருக்கை; ஸாக்ஷி; விய 
திரோகோக்தி; (வறு 
படுத்துஞ்‌ சொல்‌.) 

பிலம்‌-சுரங்கம்‌; குகை; பாதா 
ளம்‌. 


பிலம்பன்‌-ப்ரலம்பாஸ-ரன்‌. 


பிழக்கு-பிழை. [பிழக்குடைய | 
பெரியாம்‌. | 


விராவணனை : 


4, 8. 5.] 
பிழை-குற்றம்‌; தப்பு. 
பிழைக்க-தப்ப. [பிழைக்க 


முடிக்கும்படி. : திருவிருத்‌. 
14. வியா. ] 
பிள்ளாய்‌-வழக்குச்‌ சொல்லு ; 
ஆச்சர்யம்‌ இரக்கம்‌ இவற்‌ 
றைக்‌ குறிப்பது. 
பிள்ளை - க்ருஷ்ணன்‌ ; பூஜ்ய 
வாசி சப்தம்‌; ஆழ்வார்‌ என்‌ 
பதும்‌ இவ்விதமே. [நம்‌ 
பிள்ளை, பெரியவாச்சான்‌ 
பிள்ளை, முதலிய திருநாமங்‌ 
கள்‌ காண்க. ] 
பிள்ளைகள்‌ -குழந்தைகள்‌ ; இளை 
மையுடையோர்‌. 
பிள்ளைத்தனம்‌ - அநுவர்த்திக்‌ 
கிற பால்யம்‌, 
பிளிறுகை-சப்திக்கை. 
பிற்காலிக்கை - தாமஸிக்கை; 
பின்வாங்குகை. 
பிற்றைப்போது-பிற்பாடு. 
*பிறகிடுதல்‌ - பின்புறமாக 
அணிதல்‌ ; [பீலித்தழை 
யைப்‌ பீணைத்துப்‌ பிற 
கிட்டு: பெரியாழ்‌. 2. 6. 1.] 


பிறகுவாளி-கொக்கி; அத்த 
வாளம்‌; பின்புறம்‌ சாத்தும்‌ 
திருவாபரணம்‌. [பின்பும்‌ 
பிறகுவாளியுமான அழகை; 
ஈடு, 8. 8. 9.7 


| பிறங்கல்‌-மலை. 


முயன்றோமோ நெஞ்சமே 


பேசாய்‌ ; 


39.] 
பிழைக்கை-தப்புகை. 


பெரிய திருவந்‌. 


“Der - பிள்ளைத்தனம்‌. [தன்‌ 
பிள்ளழியாமே 


பிறங்குகை - நருங்கு MO & 
விளங்குதை; மிகுதிகை. 


பிறப்பிலி-தான்தோன்‌ நி; பிறப்‌ 


எதிரிகளை ! 


பில்லாதவன்‌. 

பிறப்பு-ஆமைத்தாலி. [காசும்‌ 
பிறப்பும்‌ கலகலப்ப; 
திருப்பா. 7.] 


164 


பிறவிப்‌ பாசம்‌-ஜந்ம வாசனை ; 


ஜாதி; தர்மம்‌. 
பிறழ்ச்சி - மதமதப்பு; திருப்‌ 
புகை, . | 


பிறழ-மிளிர; மிக; விளங்க. 
பிறிது-அந்நியம்‌; வேறு. 
பிறியல்‌ - ஊரில்‌ ரேகையிலே 
சிலது பிரித்துக்கொடுத்தல்‌. 
பிறைதொழும்‌ பருவம்‌ - சந்திர 
தர்சன காலம்‌;(பிறைதொழு 
வது. 
பின்னரும்‌-பின்னையும்‌. 
பின்னாடி-பின்பு, 


பின்னுகை - சதிர்க்கை; | 


பிணைக்கை; கலக்கை. 
பின்னே தள்ளுகை - நிர்பந்தப்‌ 
படுத்துகை ; முன்னேற 


வொட்டாது துன்புறுத்‌ 


துகை. 
பின்னேயென்பது -பூஜ்யம்‌; 
இல்லை என்பது, [பின்னே 
என்பது இரந்தவர்க்கில்லை 


என்பதற்கு அடையாளம்‌. | 
“பின்னையினும்‌ நாளையினும்‌ | 


இல்லை இனிது” என்ற 
ஒளவையார்‌ வாக்குக்‌ 
காண்க, | , 


பீட்கன்று-கீழ்க்கன்று, 
பீடு-பெருமை; அதிசயம்‌. 


பீர்‌- பீர்க்கம்பூ; வைவர்ண்யம்‌. | 
பீளை-ருஜீஷம்‌; பீளைப்‌ பூவும்‌, | 


(கண்மலம்‌). 
புக்கிலம்‌-இடம்‌; வீடு; சரீரம்‌. 
புகல்‌-சரீரம்‌; சரீர பரிக்ரஹம்‌; 

[*இல்‌” என்பதைச்‌ சரீரப்‌ 

பொருளில்‌ வழங்குவது 


போல, இருப்பிடம்‌ என்னும்‌ 
பொருள்‌ தரும்‌ “புகல்‌?” 
என்பது சரீரத்தைக்‌ 
குறிக்குமென்க. ] 

புகாவிடம்‌ - பாதக பதார்த்தங்‌ 
கள்‌ கையிலேயகப்படாமல்‌ 
இருக்கிற இடம்‌; பிரிவில்‌, 
எங்கும்‌ பாதிக்கக்கூடிய 
பொருள்களே மலிந்துள்‌ 
ளன என்றபடி. 

 புகுவாயில்‌-புகுகிற வாசலிலே. 

' புகையிலுண்பார்‌ - சோம்பர்‌ ; 

[வீட்டிற்‌ புகைந்து சமைய 

! லானாலுண்பர்‌; இன்றேல்‌ 

வாளாவிருப்பர்‌. ] 

| புஞ்சி-பஞ்சு. 

புட்டி-மத்தியமாங்கம்‌; இடை. 

புடை - பராக்ரமம்‌; இடம்‌; 

| பக்கம்‌; சுற்றம்‌; பரப்பு; 

முறை; அபகாரம்‌. 

| புண்‌-மாம்ஸம்‌. 

| புணர்தல்‌-சங்கேதம்‌; கூடல்‌. 

| புணர்ப்பு-பிரேரிக்கை; சம்பந்‌ 

தம்‌: சிருஷ்டி. ; ஸ்வபாவம்‌ ; 


வெற்றி மாலை. 
புணரி- அலை; சமூஹம்‌; உப்பு; 
| கரை. 
| புணர்வு-சேஷ்டிதம்‌; ஸமுத்‌ 
' திரம்‌. 


| புண - தெப்பம்‌; புணேயாளி; 
பரம்‌; ப்ரதிபூ; உத்தரவாத 
மானவன்‌. 

புணதல்‌-தொடுத்தல்‌; பந்தித்‌ 
தல்‌, 

புணப்‌ பள்ளி-மெத்தை., 

புத்தர்‌ - ஆதிக்யமுற்ற பெரி 
யோர்‌; புத்தமதத்தவர்‌. 


| 


165 


புத்தன்‌ - புத்தன்‌; புத்தமத 


ஸ்தாபகர்‌. 

புத்து-பெளத்த மதம்‌; [புத்‌ 
தொடு சமணமெல்லாம்‌ ; 
திருமாலை. 7.] ஒரு நரக 
விசேஷம்‌; (மகப்பேறில்‌ 
லாதார்‌ அடைவது.) 

புத்தேளிர்‌-தேவதைகள்‌. 

புதஞ்‌ செய்து-தாவி; [வெண்‌ 
டிரைப்‌ புரவி யென்னப்‌ 
புதஞ்செய்து; பெரிய திரு. 
9. 3. 7.] 

புதல்வர்‌-புத்திரர்கள்‌. 

புதா-பெருநாரை. 

புதியதுண்கை - ஏகதேசானுப 
வம்‌; விளைந்த தாந்யத்தை 


நன்னாளிற்‌ பெருமாளுக்குக்‌ 


காட்டிப்‌ புதிதாயுண்கை, 
[பெரியாழ்‌. 5. 3. 3.] 
புதுக்‌ கணிப்பு-நவீன ஜோதி; 
புத்தொளி பெறுகை. 
புதுக்‌ கோமுற்ற வர்‌- புதிய 
ராஜாக்கள்‌. 
புந்தி-புத்தி; மனம்‌; 
வெளி நிலம்‌. 
புமடக்கி - ச்மசாநாதிபன்‌; 
அவாச்யன்‌; (சுடுகாட்டுக்‌ 
காரன்‌; சொல்லத்‌ தகாத 
வன்‌.) 
புய்த்தல்‌-ஆகர்ஷகம்‌; இழுப்‌ 
பது; ஆகர்ஷகம்‌, வாங்குத 
லாய்‌ வீடுகையும்‌; போத 
லும்‌; இயத்தலும்‌. 
புயக்கவடியிட்டு - மெள்ளவடி 
மீட்டு. 
புயக்கறுகை - OO Ol Os it ST 
யத்தை பஜிக்கை, 


புதன்‌ ; 


புயக்கு-வருஷாக। லம்‌; பசுமை. 
புயல்‌-மழை; மேகம்‌; நீர்‌. 
புயற்‌ காலம்‌-கார்காலம்‌. 
புயக்கு-ஆகர்ஷகம்‌; போதல்‌. 
புரக்கை-அங்குரிக்கை. 
புரத்தல்‌-காத்தல்‌. 
| புரவர்‌-தலையாரி. 
'புரளு © &- உருளுகையாய்‌, 
விநாசமென்றபடி. 
புரவி-குதிரை. 
புரவு-ஸுக்ஷ்மம்‌. 
புராணர்‌-பழையவர்‌. 
| புரி-வலம்புரி; பின்னுகை. 
புரிகை - செயல்‌; விருப்பம்‌ ; 
| கெரடுக்கை ; ஆதரிக்கை ; 
கரக்கை; அனுஷ்டிக்கை; 
மீளுகை; அவிழ்கை; திரும்‌ 
பிப்‌ பார்க்கை, 
புரி குழல்‌-அலகு கோல்‌; திர 
ளான மயிர்முடி. 


புரிசை-மதிள்‌; பட்டணம்‌. 
புரிந்ததும்‌-ஆதரித்ததும்‌. 
புரிந்து-திரும்பி; ஆதரித்து. 
புரிநூல்‌-முப்புரி நூல்‌. 
புரிதல்‌-கொடுத்தல்‌; வாங்கல்‌; 
செய்தல்‌; மீளுகை; மிகுதி. 
புரிப்பிக்கை - திரும்பப்‌ பண்‌ 
ணுகை, 


'புரிப்பு-திருடம்‌. 
புரிவுடைமை - ஆசை; ஸ்நே 
ஹம்‌, 


 புரை-ஓப்பு; ஸம்சயம்‌;ரந்திரம்‌. 
புரையற-ரந்திரமன்றிக்கே, 
புரைவாய்‌- இட.ம்‌. 


166 


புல்குகை - கட்டிக்கொள்கை; 
ஊடுகை. 

புல்குமனை -தழுவணை. 

புல்லல்‌-புண தல்‌. 


புல்லறிவு-விபரீத ஞானம்‌; | 


அஜ்ஞானம்‌. 

புல்லி-புல்கி, 

புல்லிமை - பொல்லாங்கு; 
Tap? FIT 6S. 

புல்லியன்‌-க்ஷாத்ரன்‌. 

புல்லிலை - புல்கப்பட்ட இலை; 
மிருதுவான விலை; மூங்கில்‌; 
பனை. 

புலக்கணவு-புன்மை. 


புலத்தல்‌ - நிரைத்தல்‌; நீத்தல்‌; | 


அறிவுறுத்தல்‌. 
புலத்தி- வண்ணாத்தி, 
புலந்து-வண்டு., 
புலப்படுதல்‌-காணப்படுதல்‌. 
புலம்‌ பரந்து-வயலிற்‌ பரம்பி. 
புலம்பு-தனிமை ; நடுக்கம்‌ ; 
கூப்பிடுகை; அழைக்கை, 
புலம்புகை-த்வநிக்கை. 
புலமை-காநம்‌; காயக AGS 
யம்‌. 
புலரி - விடிவோரை ; பூமி; 
பிரிவு; துக்கம்‌; விடி காற்று; 
லீலை; சங்கற்பம்‌; ஆனைத்‌ 
தொழில்‌. 
புலருகை-உலருகை. 
புலவல்‌-வெறுப்பு; புலால்‌. 
புலவி-ஊடல்‌; துக்கம்‌, 
புலன்‌-அழகு; இந்திரியம்‌; 
சுவை ஒளி முதலிய விஷ 
யங்கள்‌. 


புலால்‌-மாம்ஸம்‌, 
புலாகின்ற- வெறி நாற்றம்‌ வீசு 
கின்ற. 
| புலாவுகை - சப்திக்கை; 
பிரகாசிக்கை; விடிவு. 
| புலையறம்‌-நீசதர்மம்‌. 
| புவி-பூமி; ஸ்தாநம்‌. 
| புள்ளினம்‌ - உபய விபூதியை 
| யும்‌ ஏற்கும்‌ ஆசாரிய 
| கோஷ்டி.[ஸ்வாபதேசத்‌ 
| தில்‌ இருசிறைகளுடைய 
பறவைகள்‌  ஜ்ஞாநாநுஷ்‌ 
டானங்கள்‌ வாய்ந்த ஆசா 
ரியர்களாகக்‌ கொள்ளப்‌ 
படும்‌. ] 
புள்ளுவம்‌-பொய்‌ ; 
கபடம்‌, 
 புளுகு-பொய்‌. 
| புற்கவ்வல்‌-அபஜயம்‌; புல்லைக்‌ 
கவ்வல்‌-அபஜய கிருத்யம்‌. 
 புறக்கு - புல்லியது ; அவத்‌ 
| தியம்‌. 
' புறங்காட்டுகை - முதுகு காட்‌ 
டல்‌; தோற்றோடுகை, 
| புறம்‌-புச்சம்‌; முதுகு; இடம்‌. 
| புறவில்‌ - பரியந்தம்‌ ; பக்கப்ர 
தேசம்‌; ஊரைச்‌ சூழ்ந்த சுடு 
| 
| 
| 
| 


வஞ்ச நம்‌ ; 


காடு; பூ மரங்கள்‌; தோப்பு. 
புறவு-பரியந்தம்‌; பூ மரங்கள்‌. 
புன்கண்மை 
கண்‌ கலக்கம்‌, 


- பேகணிப்பு; 
புன்‌ சொல்‌-புழிப்புவார்த்தை. 
புன்மை-துக்கம்‌; விஷயாந்தர 

ப்ராவண்யம்‌; துர்மார்க்கம்‌. 
புனம்‌- நிலம்‌, 


161 


புனகை-சூடுகை: கட்டுகை; 
அலங்கரிக்க; வரு 
ணிக்கை. 

பூ-பூமி; பொழுது; காலம்‌. 

பூச்சி-பூவிலே யுண்டானவள்‌. 

பூசல்‌-கூப்பீடு; யுத்தம்‌; வருத்‌ 
தம்‌, 

பூண்‌-ஆபரணம்‌. 

பூணி-பசு. 

பூணிக்கை - பிரதிக்ஞை பண்‌ 

ணுகை. [ஈடு. 10. 8. 5.] 

பூத்தரு புணர்ச்சி-அருங்‌ கொம்‌ 


பிலே பூவிருந்தால்‌ அதைக்‌ | 


கண்டு பறித்துத்‌ தரவேணு 
மென்ன, நாயகன்‌, தன்‌ 
னைப்‌ பேணாமல்‌ பறித்துக்‌ 
கொடுத்தால்‌ அதுக்காக 


ஆலிங்கனம்‌ பண்ணுகை; | 
பூத்தரு புணர்ச்சி; புனல்‌ | 
தரு புணர்ச்சி; களிறுதரு | 


புணர்ச்சி 
மூன்று 

புனல்‌ தரு புணர்ச்சியா 
வது - நீரிலே யழுந்துகை 
மீலே BT WS sir 
யெடுத்தால்‌ அதுக்குத்‌ 


எனப்‌ புணர்ச்சி 


தோற்று ஆபத்திலே ரக்ஷிப்‌ | 


பதே யென்னா ஆலிங்கனம்‌ 
பண்ணிக்‌ கொள்ளுகை, 


களிறுதறு புணர்ச்சியாவது- | 


மதயரனை துரத்திக்‌ 
கொண்டு வர; அதன்‌ 
ஹஃயிலே யகப்படாதபடி 
தப்புவித்தால்‌ அதற்குத்‌ 


தோற்று ஆலிங்கனம்‌ பண்‌ ' 


ணிக்‌ கொள்ளுகை., 
ம்தி-புழுதி. 


168 


உதவி . 


பூநெய்‌-தேன்‌. 

பூம்‌-அழகு; பொலிவு, 

பூமகள்‌-பெரிய பிராட்டியார்‌. 

பூமகன்‌-பிரும்மா. 

பூர்வரங்கம்‌-கூத்தாடுகிறதற்கு 
முன்பாட்டம்‌; நாடகமாரம்‌ 
பிப்பதற்கு முன்‌ நடக்கும்‌ 
நிகழ்ச்சி. 

பூரிக்கும்‌- நிரம்பும்‌; உடல்‌ பூரிக்‌ 
கும்‌. 


பூரியர்‌-சப்பரர்‌ ; பொல்லாங்‌ 
குடையோர்‌. 
பூரி-பொல்லாங்கு,. 
பூருவர்‌-பூர்வீகர்‌. 
பூவுக்கிட்டோம்‌-காமுகர்‌; ஸ்த்ரீ 
களுக்கிட்டதை பூவுக்‌ 
கிட்டோமென்று சொல்‌ 
லுகை; ஸங்கேதச்‌ சொல்‌; 


(குறிப்புச்‌ சொல்‌). [பூவுக்‌ 
கிட்டோம்‌ போலும்‌: ஈடு, 


8. 2. 6.] 


்‌ பூவேளைக்காரர்‌ - பூவில்லா 
வைகப்படும்‌. | 


விடில்‌ மாந்தும்‌ ஸுகுமாரர்‌. 
[பூவேளைக்காரரைப்‌ 
போலே. . .. முடிவாரொருவ 
ரிறே; ஈடு 5.1. 9.] 
பூவை - நாண்வர்தி; தமால 
விருக்ஷம்‌. 
பூவைப்பூ-கரக்கணம்‌ பூ. 
பூளை-பூண்டு விசேஷம்‌, 
பூன-சிலைமரம்‌, ‘ 
பெண்கள்‌ படும்‌ நீர்‌ வாய்ப்பு- 
பெண்கள்‌ -தேவிமார்‌,படும்‌- 
அகப்படுப்படியான, நீர்‌- 
நீர்மையினாலே; வாய்ப்பு - 
FULTS முடிக்கை, 
பெண்ணை-பனை மரம்‌. 


பெய்கை- இடுகை; கொடுக்கை; | பேசப்பிக்குகை- வார்‌ த்தை 


உண்டாக்குகை; அலங்‌ சொல்லில்‌ ஸெளகுமார்யத்‌ 
கரிக்கை. தாலே அந்யதாவாகை; 
பெயர்ந்திடுகை - பொய்‌ சொல்‌ | (வேறுபாடுறுகை.) 
லுகை, பேணத்தகும்‌-ஆ சைப்‌ படத்‌ 
: | தகும்‌. 
யம்‌ முதலியார்‌ - நாத முனி | parva ce cr? BS 
pg ; ; த்தல்‌. 
பெருங்கடல்‌ மண்டினாப்போலே- 5 . wy 
சமுத்திரம்‌ கோத்தாப்‌ | னத்‌ த EGS 
போல; ஆதிக்யத்தைச்‌ கிப்‌ 2 3 
சொன்னபடி, பேது-எளிவரவு; பேதைத்‌ 
ae A கனம்‌. 
I lo க பேதுற்று-ஆசைப்பட்டு; கிலே 
பெருந்தூறு-ஸம்ஸாரம்‌. சித்து; நெஞ்சழிந்து; விவர்‌ 


பெரு நிலை - பக்ஷபாதம்‌; 
ஸாக்ஷி; விடாப்‌ பிடி. 


பெரு நீள்‌-பெரிய வளர்ச்சி. 


ணமாய்‌; கலங்கி. 


பேதுறவு-அஞ்சுகை., 
பேதுறுகை-பற்றுகை; அறிவு 
பெரும்பால்‌-ப்ராயேண ; (அநே | கெடும்‌ துக்கம்‌. 
த்‌ | பேதை-அறிவிலி; பருவம்‌. 
பெரும்‌ பாழ்‌-மூலப்‌ பிரகிருதி, | [ஐந்து முதல்‌ ஏழு வயது 
பெருமக்கள்‌ - பெரியோர்‌; | வரையிலுமுள்ள பெண்‌, 
ஸ்வாமிகள்‌. பேதை எனப்படுவாள்‌. ] 
பெற்‌ பிறவி - விக்ரஹம்‌. பேதைத்தனம்‌ - அறிவின்மை; 
பருவம்‌, 
பேதைமை-அஞ்ஞானம்‌. 


பெற்றம்‌-பசு; கன்றும்‌ பெருமை 
யும்‌. [பெற்ற மாளிகை; ess 2 
பெரிய திரு. 10. 1. 10.7 பேய்த்தோ கர்‌? 

பெற்றால்‌-எண்ணினால்‌. பேர்‌-பேருகை; எண்ணுகை; 


வெற்றி - Gera மெண்ணி | 2 rie 
ன்‌ : பேர்த்தும்‌-பின்னையும்‌; வேறும்‌; 
னால்‌; பெருமை; இயல்பு; - - ; 
பிரகாரம்‌. AD 
பேரணி-ஸேநாவ்யூஹம்‌., 


பெறாப்‌ பேறு-அலப்ய லாபம்‌; 
(பெறுதற்கரிய பாக்யம்‌.) | 

பேகட்டு-பிராமக வாக்கியம்‌, 
(மயக்கும்‌ பேச்சு.) 


பேரழகு-ஸமுதாய சோபை, 
பேரழல்‌-வடவாமுகாக்னி, 


பேரா-வேறு நிலையடைந்து; 
பேரு ௧, சலிக்கையாய்‌ 

பேகணிப்பு-வைவர்ண்யம்‌; துக்‌ அவஸ்த்தாந்த ரத்தை 
கம்‌. FE. யடைந்து என்றபடி, - 


169 


பேராமை- நீங்காமை. 
பேராளன்‌-பெரியோன்‌. 


பேருகை-உலாவுகை; 
ருகை; வேறுபடுகை. 


வள 


பேழ்‌-பெருமை. 
பேழ்வாய்‌-பெரியவாய்‌. [பேழ்‌ 
வாய்த்‌ தெள்ளிய சிங்கம்‌: 
பெரியதிரு. 2. 3. 8.] 
பேழை-பெட்டி; இடமுடமை. 
பேறு-சுபம்‌; 
லாபம்‌. 
பைங்கூழ்‌-இளம்‌ பயிர்‌. 
பைசல்‌-பிள்ளை. 


பை சல்‌ கை & நோய்முக்கைசு- 
பைசலென்று பிள்ளைக்குப்‌ 
பெயர்‌.கையென்றுஒருசிறாங்‌ 
கைக்குப்‌ பெயர்‌. நோய்‌- 
வியாதி, முக்ைகசு- 
மூன்று சிறாங்கை; 
சிறுங்கைப்‌ பிள்ளைக்கு 
மூன்று சிறுங்கை வியாதி 
என்றபடி. பைசல்‌ கைசல்‌ 
என்று மந்திரங்களிலே 
பயாவஹமான வார்த்தை 
சொல்லுதலுமாம்‌. 
பைதல்‌-இளையது;  பையல்‌, 
[சிறுகிளிப்பைதலே: 
வாய்‌. 9. 5. 6.] 
பைம்‌-பசுமை; விஸ்தாரம்‌; 
குளிர்ச்சி; அழகு;படம்‌; பட 
மாவது பாம்பின்‌ பணம்‌. 
பைம்மை- அழகு; குளிர்ச்சி. 
பைய-மெள்ள; பொய்க்க. 
பையாக்க -பயஸக்தனாக; 
அஞ்ச. - 


ஸீருஷ்டிக்கை; 


| பொகடுதல்‌-போடுதல்‌; 


‘ புக 
கையும்‌. 
பொங்கத்தம்பொங்கே- சப்தாநு 
காரம்‌; போரில்‌ தோற்றவ 
ரிடுமபயக்குரல்‌. [பெரிய 
திரு. 10. 2.] 
பொங்குகை-மிகுதி. 
பொங்குவீடு-மதகு; கலிங்கல்‌. 
பொட்ட-பொட்டென; விரை 
வாக; முழுதும்‌. [பொட்‌ 
டத்துற்றி மாரிப்பகை 
புணர்த்த: பெரியாம்‌.3.5.1.] 
பொட்டு-வயிறு; பதர்‌. 


்‌ பொடிகை-௮ வ 5; நிந்திக்‌ 


திரு | 


கை. 


பொடுக்கென-சடக்கென; சீக்‌ 
AWTS. 


பொத்தல்‌-துளைத்தல்‌. 
பொதளி-ஸமூஹம்‌; செறிவு. 
பொதி-கட்டு; மூட்டை. 
பொதுக்க-அடக்க, 
பொதுநாயகம்‌-சர்வ நிர்வாகம்‌, 
பொதும்பி-குழியும்‌; ஸாரமும்‌. 
பொந்து-வளை. 
பொய்‌-பிரகிருதி, 
பொய்க்க-மெள்ள. 
பொய்ந்நிலம்‌-த ர காண 
வொண்ணாத சேறு. [வன்‌ 
சோற்றள்ளற்‌ பொய்ந்‌ 
நிலத்தே: திருவிருத்‌, 100. 
என்னுமிடத்துக்கு ஏற்பப்‌ 
பொருள்‌ கூறுவதாக ஆசிரி 
யர்‌ கருதுகிறார்‌. ] 
பொய்ம்மை-பொய்‌. 


பொருக்குதல்‌-ஊஹித்தல்‌. 


170 


பொருகை-செறிகை; 
பண்ணுகை. 
பொருத்தம்‌-ஸத்ருசம்‌; தகுதி, | 
பொருந்துதல்‌- இசை தல்‌; சேரு | 
தல்‌. | 
பொருநல்‌- திருத்தாமிரபருணி. | 
பொருப்பு-மலை; அழகும்‌. 
பொரு மு ௧-குடவயிறு 
படுகை; [பொருாமையால்‌ 
வயிறு பொருமுகை, ] 
பொருவு-ஒப்பு; 
தம்‌; செறிவு. 
பொருள்வயினதிகாரம்‌-அ ர்‌ த்‌ 
தார்ஜநப்ரகாரம்‌;பொருளீட்‌ 


யுத்தம்‌ | 


தடை; யுத்‌ | 


பொற்றை-கற்பாறை;களர்காடு 
[திருச்சந்‌; 52. வியா.] wav; 
பொருவாணை - வியர்த்தமரன 
ஆணே. 
பொறி-லாஞ்சனம்‌; புள்ளி; 
அழகு; பெருச்சாளிப்‌ பொறி. 
பொறிகை-எண்ணேற்கை, 
பொறிபுறந்தடவி - ஸ்நிக்ததை 
யை; பசையை யாரோப 
ணம்‌ பண்ணி மேலெழ; 
[நெற்பொரியிற்‌ பாகுவைத்‌ 
|  துப்பசையை ஏற்றுவது 
| போல ஒன்றிலில்லாத இனி 
மையை ஏறிடுககை] 


டுந்திறம்‌. 

பொருள்‌-சப்த அர்த்தம்‌; உபா 
யம்‌, 

பொரு ளேுஆதரணீயமோ; 
சரக்கல்ல என்றபடி. [Lys 
ழும்புகழ்‌ மற்றெனக்குமோர்‌ | 
பொருளே: திருவாய்‌, 8.7.5. | 
என்னுமிடற்தித்குப்‌ 
பொருள்‌ கூறப்படுகிறது. ] | 

பொல்லல்‌-துளைத்தல்‌. | 

பொலம்‌-பொன்‌. 

பொலிகை - தகுதி, 
ருத்தி, 

பொலிவு-அழகு; ஸம்ருத்தி. | 

பொழிதல்‌- சாரிதல்‌; வரு 
APB. 

பொழில்‌-தோப்பு; லோகம்‌. 

பொழுது-சூர்யன்‌, காலம்‌. 

பொற்கால்‌ பொலிய - நன்‌ 
மைக்‌ கேதுவாக; நல்லடிக்‌ 
காலமாக, 

பொற்பு-அழகு; ஸமீபம்‌;பலம்‌. 


ஸமி | 


உடம்புமினுக்கி. 

| பொறை-கிருபை; அபராத 
ஸஹத்வம்‌; துக்காஸ 
ஹிஷ்ணுத்வம்‌, (குற்றத்தை 
ஸஷஹிப்பது; பிறர்படுந்‌ துன்‌ 
பத்தை ஸஹிக்கமாட்‌ 
டாமை.) 

பொன்‌ - வேண்டப்பாடு; 
அதாவது ஸ்ப்ருஹணீய 
தை; பெருமை. 

பொன்ற- நசிக்க. 

பொன்றி-சரீரம்‌. 

பொன்றிப்‌ போகை - அழிந்து 
போகுகை. 

பொன்றுவிக்கை-முடிக்கை. 

போ - முன்னிலையேவலொ 
ருமை; போஎன விளித்தல்‌. 

போக்கடி-பரிஹாரம்‌; உபாயம்‌. 

போக்கி - ஒழிய. [கல்யாண 
குணவிஷயமான இத்தனை 
போக்கிப்‌ புறம்‌ போயிற் 
றில்லை: ஈடு, 3. 1. 6. J 


LiL 


போக்கு - yor t j BL sir 
போக்கு. [போக்கெல்லாம்‌ 
பாலை என்னும்‌ வெண்பா 
இங்கெடுத்துக்‌ காட்டப்பட்‌ 
டுள்ளது. பாலை முதலிய 
நிலங்களும்விளக்கிக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. | 
போக்குவிட்டு - போகவிட்டு. 
[ஹர்‌ஷத்துக்குப்‌ போக்கு 
விட்டுப்பாடி: ஈடு 1. 6. 1.] 
போகப்பற்றி-போய்‌. 
போங்கு-வழி. 
போட்கன்‌ - உள்ளிலாதவன்‌; 
வியர்த்தன்‌; குணசூந்யன்‌. 
போத்துகை-வாங்குகை. 
போதகம்‌-யானை, குட்டியும்‌. 
போதந்த - போகவிட்ட , 
விட்ட வென்றபடி. 
போதர-மிகவும்‌. 
போதராய்‌-வாராய்‌. 
போதி-அரசமரம்‌; அமணரும்‌. 
போது-புதுப்பூ; அலருகிற பூ. 
வேளை. 
போது செய்கை-மொட்டிக்கை; 
DD (HM & 5 காலம்‌ 
தாழ்த்கை, 
போய்ப்பாடு- இடமுடமை;வலீ; 
புகழுடைமை. 
போர்‌-யுத்தம்‌; ஆயுதம்‌; நெல்‌ 
லுப்‌ போர்‌. 
போர்த்தல்‌-மூடுதல்‌. 
போர-உண்டாக; வார்‌. 
போரப்பொலிய-மிகவும்‌ செழிப்‌ 
பாக; போர - 
பொலிய-சம்ருத்தியாக. 


போர விடுகை-வரவிடுதை, 


வர 


அதிகமாக; | 


| 


i 


போரு கிடாய்‌-போகிடாய்‌, 

போருகை-போகை; வருகை. 
போருமாய்த்து-பூரணமாய்த்து 
போலி - ஏகதேச 


ஸத்ருசம்‌; 
சிறிது ஒப்பு. 
போற்றல்‌-புகழுதல்‌; போத்து 
தல்‌, 


போற்றுதல்‌-புகழுதல்‌, 

போனகம்‌-திருப்போனகம்‌; பெரி 
யோர்‌ அமுது செய்த 
. உணவு. 

போனாற்‌ படுவதைத்‌ தான்‌ படப்‌ 
பெற்றேனோ-பிரிந்துபோனால்‌ 
முடியப்‌ பெற்றேனே. 

பெளழியன்‌ -ரிக்வேதி., 

மக்கள்‌-மனுஷ்யர்‌. 

மக்கள்‌ மனம்‌ மாதர்க்குத்‌ தெரி 
யும்‌ - குழந்தைகள்‌ மநோபா 
வம்‌ பெண்டிருக்கே தெரி 
யும்‌. 

மக்காணி- ஸ்தூல சரீரம்‌. 

(வேள்வி). 

மகன்றில்‌ - அன்றிலிலே 
பேதம்‌;(வகை), 

மகாவிருக்ஷம்‌ - இலவ மரம்‌; 
கள்ளி, 

மங்குகை - க்ஷ்யிக்‌ க, 
(குறைகை). 

மங்குதல்‌ - இருளூதல்‌; துவளூ 
தல்‌. 

மங்குல்‌ - ஆகாசம்‌: மேகம்‌ ; 
துவட்சி; அறிவின்மை ; 
பற்றினதை விடரமை. 


மகம்‌ - யக்ளும்‌; 


| மச்சம்‌ - அடையாளம்‌. 
| மச்சு - மேற்றனம்‌, 


172 


மசக்குப்‌ பரல்‌ -  மசக்கின 
வினாதுலுங்கா விரை; ஸம்‌ | 
சயத்தைப்‌ பண்ணும்‌ 
விரை. [தன்னோடு மசக்குப்‌ 
பரலிடலாம்படியான தேவ 
ஜாதியையும்‌: ஈடு, 2. 2. 5.] | 
மஞ்ஞை - மயில்‌. | 
மஞ்சரி - பூங்கொத்து. 
மஞ்சாட்டம்‌ - விளையாட்டம்‌. 
மஞ்சாடி - கழஞ்சி ; மஞ்சாடி | 
யென்னும்‌ நிறுக்கிற 
எடைக்குப்‌ பேர்‌. 
மஞ்சியாக = ஸமழூஹமாக, 
மஞ்சு - அழகு ; ஆபரணம்‌; | 
இளமை ; மேகம்‌; முகடு ; 
காஞ்சம்‌ ; யானை முதுகு; | 
ஆட்டம்‌ ; சலனம்‌, | 


மட்டிக்கை - மர்த்திக்கை. 

மட்டு - தேன்‌. 

மடக்குயில்‌ - பெண்குயில்‌. 

மடங்கல்‌ - ஸிம்ஹம்‌, 

மடந்தை - யுவதி, 

மடப்படம்‌-பற்றின து விடாமை; 
அறிவின்மை ; சாபலம்‌ ; 
பவ்யதை; அழகு; லஜ்ஜை. 

மடம்‌ - மடப்பம்‌, 

மடல்‌ - தளம்‌ ; 
(இதழ்‌). 


மடி - புடவை ; சோம்பல்‌, 


பனையோலை; 


மடிச்சரக்கு - புடவை. 
மடுக்கை - பாநம்‌ பண்ணுகை, 
மடுத்த -ப்ரவ்ரு த்த மான; 

(பெருகின...) 
மடுத்துப்பிடிக்கை - கைமடக்‌ 
கிப்‌ பிடிக்கை, 


மண்டுகை-விரும்புகை; தள்‌ 


ளுதல்‌. 
மண்ணை-ஆற்றுக்கும்‌ பட்ட 
ணத்திற்கும்‌ பெயர்‌; (2) 


மழுங்குகை; மூடன்‌. 
மண்பத்து-அஸாரம்‌. 
மண்பாடு - மண்மிகுதி; பூமி 

பலம, 
மண்மகள்‌-பூமிப்பிராட்டி. 
மணக்குகை-உகப்பிக்கை, 
மணத்தல்‌-கலத்தல்‌., 


| மணம்‌-கல்யாணம்‌; பரிமளம்‌; 


இயற்கை; கைகோக்கை; 
மகிஷ்‌ ஸ்வேதம்‌; ஸம்ஸர்‌ 
கம்‌. 

மணிமுரசு-விவாஹ துரிய 
நாதம்‌; (மணப்பறை). 

மணவிலக்கு - ஓரகத்துறை. 
[கருமாணிக்க மலை என்கிற 
திருவாய்மொழி. J 

மணாட்டி-கலைவாணி, 
டாட்டி.. 

மணி-அழகு; நிறம்‌; நீலமணி; 
விலக்ஷ்ணம்‌; பாறை; ஓதி - 
மயிர்முடி.. 

மணிமானம்‌- அவயவசோபை. 

மணியறை-மாணிக்கப்‌ பாறை. 


மணியிலணிநிற மாயன்‌-மணி 
யைக்‌ காட்டிலும்‌ அழகிய 
நிறம்‌ படைத்த மாயன்‌. 
மணியில்‌,மணியைக்காட்டி 
லும்‌; அஞ்சாம்‌ வேற்றுமை; 
பஞ்சமீவிபக்தி, 

மத்தளம்‌-முழக்கு வாத்தியம்‌. 


பெண்‌ 


| மத்தளி-சிறுமத்தளம்‌. 


மதம்‌-கர்வம்‌; களிப்பு. 


173 


மதமதப்பு-திமிர்‌; உணம்‌ 
வறுகை; செழிப்பு, 
மதமத்தப்பூ-ஊமத்தம்பூ. 
மதலை-பிள்ளை; 
தூண்‌; மழலை. 
மதலைத்த-திரண்ட. 
மதலைத்தலை-பிள்ளைதூண் தலை. 
மதவு-பிள்ளை. 
மதி-ஞானம்‌; சந்திரன்‌. 
மதிசூடி-ருத்திரன்‌. 
மதித்த - சந்தோஷப்பட்ட ; 
பஹாுமதி பண்ணின. 
மதிப்பன்‌-இலவமரம்‌; மதியை 


யுடையவன்‌; ஞானி; 
புத்திமான்‌; மதிப்புடைய 
வன்‌. 


மதிப்பு-மேன்மை: ஆதிக்கம்‌; 
எண்ணிக்கை. 
மதியம்‌-சந்திரன்‌. 
மதுகரம்‌-வண்டு. 
மந்தாரம்‌-கற்பகம்‌, 
மந்தி-பெண்குரங்கு, 


மந்திரம்‌ - சர்வேஸ்வரன்‌; | 


ஏகாந்தமும்‌. 


மந்திரித்து-மந்திரம்‌ ஜபித்து; . 


ஆலோசனை பண்ணி, 
மயக்கம்‌- கலவி, கூடலும்‌, 
மயக்கல்‌-செறிவு. 
மயக்கு - தெரியாச் செயல்‌; 
மோகம்‌; மனத்திரிவு; மதி 
பிரமம்‌; கலவி; கூடல்‌; 
ஆனந்தம்‌; விபரியயம்‌: 
மாறுபாடு. 
மயக்குகை - மதிமயங்கப்பண்‌ 
ணுகை. 
மயங்கல்‌-கூடல்‌; கலவி. 


குழந்த: | 


| மயங்கி - மோஹித்து; 

| விழந்து. 
மயங்குகை-ஹ்ருதய காலுஷ்‌ 

| யம்‌;[மனக்கலக்கம்‌. | 

| மயல்‌ - பிச்ச; விஸ்வ ந் தி; 

| பிராந்தி; இருள்‌. 

| மயிர்ப்பாடுண்டாய்த்து - மயிரி 

| 

| 

| 

| 


அறி 


ரினுடைய வைலக்ஷ்ண்‌ 
யம்‌ தோற்றிற்று. 

மயிரெறிகை-மயிர்க்குச்சு, 

மரத்தாலே-மத்தாலே. 

மரிபிரஷ்டம்‌-செம்மட்டை. 

மருகி-மருமகள்‌. 

| மருங்கு-இடை -சமீபம்‌; 

| யும்‌; அசலும்‌. 

| மருட்சி-அறிவுகேடு. 

| மருட்டு-பிரம்மஹத்தி. 

| மருண்டு-அறிவிழந்து. 
மருத்துவன்‌ - ஆசாரியன்‌; 

வைத்தியன்‌. 
்‌ மருதநிலம்‌-கிருஹம்‌; நதிதீரம்‌. 
. மருதர்‌ - மருத்துக்கள்‌; சப்த 
மருத்துக்கள்‌. 

 மருந்து-பரிஹாரம்‌, 

மருப்பு-கொம்பு. 

. மருவலர்‌-சத்ருக்கள்‌ , 
மருளிந்தம்‌ - கரனவிசேஷம்‌; 

| (இசை), 

| மல்‌-மிடுக்கு பெருமை; 
சாமர்த்தியம்‌; மிகுதி; மல்‌ 
லர்‌. 


அரை 


| மல்க- சமர்த்தமாக;மிகுதியாக, 

மல்குதல்‌-மிகுதியாதல்‌. 

மல்லல்‌-ஆரவாரம்‌; பெருமை; 
சம்பத்து; மிடுக்கு; 
சமர்த்து. 


174 


மல்லை-விஸ்தாரம்‌; ஸம்பத்து 


“| கிடக்கவும்‌ சேர்த்துப்‌ பல 


மலக்குதல்‌ - கலக்கு தல்‌. நாளுண்ணவும்‌ வல்லராந்‌ 
[மலக்கு நாவுடையேற்கு : தன்மை. [மலையாளரூட்‌ 
திருவாய்‌. 6.4.9. ] டுப்‌ போலே அனுபவிக்க 

லுங்க ID RADI விட >. வும்‌ வல்லர்களாய்‌: திரு 
ர்ச்‌ aware hein நெடுந்‌. 1. வியா.] 

DSS oe ' மழலை-பால்யம்‌;. இனிமை. 


மலைத்தல்‌-போரிடுகை. 
மலைமகள்‌ -பார்வதி, 


மழலைச்சொல்‌ - பாலர்‌ சொல்‌ 
லும்‌ வார்த்தை. 


மலையமான்கள்‌ - ஆத்மவிசே | மழறுகை-அபிபவம்‌; கலக்கம்‌. 


ஷத்தில்‌ தலையாரிகள்‌. 
(திருக்கோவலூரைச்‌ 
சேர்ந்த அரசர்‌ மலையமான்‌ 
எனப்படுகிறார்கள்‌. அவர்‌ 


கள்‌ பரிவுடன்‌ திருக்கோவ 
லூர்‌ எம்பெருமானைப்‌ பாது 
காத்து வந்தனர்‌. ஆதலி 
னவர்களை ஆத்மாவைக்‌ 
காவல்காக்கும்‌ தலையாரியா 
கக்குறிப்பிடுகிறார்‌.“பொற்பு 
டையமலையரையன்பணிய 
நின்ற பூங்கோவலூர்‌” 
[திருநெடுந்‌. ]என்ற ஸ்ரீஸுக்‌ 
தியும்‌ வியாகிக்யாநமு 
மீண்டு அநுஸந்திக்கத்தக்‌ 
கன.) 

மலையாளர்வளைப்பு - மலையாளி 
கள்‌ ஒருவன்‌ கையிலே 
யொன்றுவாங்கநினைத்தால்‌ 
வாங்கியல்லது போகார்க 
ளாய்‌ வளைப்புக்‌ கிடப்பார்‌ 
கள்‌. அந்த வளைப்பைச்‌ 
சொல்கிறது. [நாழிகை முப்‌ 
பது சென்றாலும்‌ மலையாளர்‌ 
வளைப்புப்‌ போலே ஓரடி 
பேராதாய்த்து:ஈடு, 10.3.3] 


*ழலையாளரூட்டு - மலையாளி | 


கள்போற் பலநாள்‌ பட்டினி 


மழறுதேன்‌-கலங்கின தேன்‌. 
[மழறு தேன்மொழியார்‌ 
கள்‌:திருவாய்‌, 6.2.0. ] 
மழு-பரசு. . 
மழுவாளி-ருத்ரன்‌. 
மழை-மேகம்‌; குளிர்ச்சி; வரு 
ஷம்‌; ஆகாசம்‌. 
மன்னர்‌- வலையரும்‌ உழவரும்‌. 
மற்றைப்படியாகில்‌ - அபஜய 
மாகில்‌; கோபமாகில்‌. 
மறப்பு-விஸ்மிருதி. 
மறி-குட்டி; இளமை; அலை; 
சப்தம்‌; குதிரைக்குட்டி. 
மறிகிலி-விதி. 
மறிதல்‌-விரிதல்‌. 
மறம்‌ - ஸ்த்ரீத்வாபிமானத்‌ 
தால்‌ வந்த கர்வம்‌; கோபம்‌; 
தறுகண்‌ பம; அரு 
ளின்மை; கொடுமை. 
மறுக்குகை - மனந்திரியப்‌ 
பண்ணுகை. 
மறுக்குதல்‌-கலக்குதல்‌. 
மறுகரை- அக்கரை. 
மறுகல்‌-வயிற்றெரிச்சல்‌; கலக்‌ 
கம்‌; இலங்குகை; ஸ்வபாவ 
பேதம்‌. 


175 


மறுகுகை-தபிக்கை. 
மறுத்தும்‌- மீட்டும்‌. 
மறுதலைக்கை-எதீரிடுகை, 


மறுஈனைய - மறுபாடுருவும்படி 


நனைய;  ஸம்ச்லேஷிக்க; 
கைகோக்க, 
மறுபாடுறுவ - உட்புக்குப்‌ 


பின்னே புறப்பட. 
மறுமுட்டு பொறாதபடி - பின்னை 
யொரு காரியத்திற்‌ காகாத 
படி, 
மறுமை-அதிர்ஷ்டம்‌; 
லுலகம்‌. 


மே 


மன்‌-ராஹா; சுவாமி, 

மன்னன்‌-ராஜா. 

மன்னுடை -மன்னனையுடைய. 

மன்னுதல்‌ - நிலைப்பரடு; 
பொருத்தம்‌. 

மன்றல்‌ - விவாஹம்‌. 

மன்றில்‌ - பொதுநிலம்‌ ; 

மன்னு - நாற்சந்தி ; 
சாவடி; அம்பலம்‌, 

மனத்திரிவு - மனச்சரபலம்‌ ; 
ஸைம்சயம்‌; விபர்யயம்‌; [atu 
ரீ தவுணர்வு.] 

மனிச்சு - மானுஷ்யம்‌ ; (மணி 
தத்தன்மை); பெளருஷம்‌, 

மனிச்சுக்கை - மனுஷ்யன்‌ 
என்கைக்கு. 


பொதுச்‌ 


மனைகை - உண்டாக்குகை ; 
ஸ்ருஷ்டிக்கை. [ஒருவன்‌ 
மணைந்து கொண்டுவர ஒரு 
வன்‌ அழித்துக்‌ கொண்டு 


வரும்படி: ஈடு,6. 9. 1.] 
மா- கறுப்ப, பெருமை; 
ஆனை ; குதிரை; ஸம்‌ 


ஹம்‌ ; மான்‌; அழகு; 
வண்டு ; நீட்சி; நிறம்‌. 
மணம்‌; பூஜ்யதை ; ச்லாக்‌ 
யம்‌: பெருமை; அரி; 


சீதேவி; செல்வம்‌ ; ஆடை ; 
கருமை; மாறு;பகர்‌; தெள்ளு 
குணத்தேறு. 
மாகோல்‌ - குதிரைக்‌ 
தாத்துக்கோல்‌. 
மாகம்‌-மஹாகம்‌: பரமாகாசம்‌, 
மாசு - குற்றம்‌. 
மாட்சி - ஒளி ; அழகு. 
மாட்டுகை - எரியிடுகை; சுடர்‌; 
வெட்டுகை ; போக்குகை. 
மாட்டெறிந்தான்‌ - நிச்சயித்‌ 
தான்‌. 


கசை ; 


மாட்டேறின - வ்யாவ்ருத்தங்‌ 
களாக நிறுத்தின. 

மாடேறு - மனசு சம்மதித்து 
எழுதிக்‌ கொடுக்கை. 

மாடம்‌ - கிருஹம்‌, 

மாடு - தனம்‌ ; ஸமீபம்‌ ; இட 
முடைமை ; பசு, 

மாண்‌ - பிரும்ஹச்சாரி; அழகு; 
நன்மை;  பெரியவளவு : 
பரபாகம்‌. 

மாண்பு - அவதாரம்‌, அழகு ; 
ஸ்திரீத்வம்‌; புனைச்சிமை; 
மீடுக்கு ; 

மாணிக்கம்‌ - பத்ம ராகம்‌ 

மாத்து- கொண்டாடப்‌ 
படுகை ; செருக்கு; உடைத்‌ 
தாகை, 

மாத்ஸர்யம்‌ - மாச்சரியம்‌; 
பொறாமை. 

மாதர்‌ - ஸ்திரீகள்‌ ; 
ஆசை ; ஸ்நேறும்‌. 


அழகு * 


176 


மாதவி - குருக்கத்தி. 
மாதிரம்‌ - திக்கு. 
மாது - பெண்‌ ; 
அழகு. 
மாதுமை - மேன்மை. 


மார்தவம்‌ ; 


மாந்தர்‌ - மனுஷ்யர்‌. 

மாந்துகை - WW HG MS; 
புஜிக்கை, 

மாம்பழவுண்ணி- மரம்பழத்‌ 
தோடு சம்பந்த மில்லாத 
ஒரு பூச்சி. [ஈடு. 9. 9. 6.7 

மாமான்மக்கள்‌ அம்மான்‌ 


பிள்ளைகள்‌; அத்தைமகள்‌. | 


மாமை - தேக காந்தி ; அழகு ; 
அவயவ சோபை. 

மாய்கை - முடிகை ; நசிக்கை ; 
துக்கப்படுகை, 

மாயம்‌ - ஆச்சர்யம்‌; பந்தனம்‌; 


அழகு;  அபிநிவேசம்‌ ; 
இச்சை £ ஞானம்‌ ; நகரம்‌, 
மாயவன்‌ -  ஆச்சர்யகுண 
சிரேஷ்ட்டிதமும்‌ செளகு 


மார்யமும்‌ உடையவன்‌. 

மாயன்‌ - கரியன்‌. 

*மார்தட்டுகை உற்சாகத்‌ 
துடன்‌ முற்படுகை ; போட்‌ 
டி.யிடுகை. 

மார்‌ மட்டு - அளவுபட்டு. 

மார்வெழுத்து - தாஸ்யம்‌, 
(அடிமை என்பதற்கு அறி 
குறியாக மார்பிலே ஸ்வாமி 
பேரை எழுதிக்‌ கொள்‌ 
ளுகை.) 

மாரதர்‌ - மஹாரதர்‌. 


மாரி - மேகம்‌ ; வர்ஷாகாலம்‌. 


1! 


12 


மால்‌-வ்யாமோஹம்‌ ; ப்ராந்தி; 


கறு ப்பு; வாத்ஸல்யம்‌. 
உயர்த்தி; வேறொன்றை 
நினையாதிருக்கை ; கலக்‌ 
கம்‌, 


மாலுகை - உகளிக்கை. 
மாலுதல்‌ - மயங்குதல்‌. 
மாலுறுகை - பிச்சேறுகை, 
மாலை - சாயங்காலம்‌; ராத்திரி ; 
மாழாத்தல்‌ - மயங்குகை. 
[மாழாந்து தேம்புதியால்‌ ; 
திருவாய்‌. 2, 1. 65] 


மாற்றம்‌-ப்ரத்யுத்தரம்‌; வினா 
விற்கு விடை. 

மாற்றலர்‌-சத்ருக்கள்‌. 

மாறு-ஒப்ப; சாத்ரவம்‌; 


மிடுக்கு, 


| மாறுகை-பொருகை; ஸங்கிர 


gy 


( 


மிக்கை; ஸம்பந்திக்கை. 
மாற்றோலைப்பட்டவர்‌-ஓலை மாறா 
டப்பட்டவர்‌. ஒரு கணக்‌ 
கிலிருந்து வேறு கணக்கிற் 
சேர்க்கப்பட்டவர்‌. [எம்மை 
மாற்றோலைப்‌ பட்டவர்‌ கூட்‌ 
டத்து வைத்துக்‌ கொள்கிற்‌ 
றிரே: நாய்ச்சி. 10.2.7.] 
மான்‌-அழகு;மாழை; மெளக்த்‌ 
யம்‌; இளமை; மாந்தல்‌; 
உண்ணுதல்‌; மயங்குதல்‌; 
மாது; அழகு; ஸ்நேஹம்‌. 
மானம்‌-அளவு; பெருமை, 
மானாவி-மஹாநவமி; அலங்‌ 
காரம்‌. [ஈடு, 10.9.4.] 
மானாவிச்சோலை -சசொக்கப்‌ 
பானை. [மானாவிச்‌ சோலை 
போலே ஆவதழிவதான: 
ஈடு, 6.9.1.]  மானாவிக்‌ 


7 


குச்‌ சோலை செய்பவர்கள்‌ 
அத்தைச்‌ சொல்லுவர்‌ 
கள்‌. மஹாநவமிக்கு ராஜா 
கொலு வீற்றிருக்கிற பஜார்‌ 
வெளிகளிலே கமுகு பலா 
முதலான மரங்களை வெட்‌ 
டிக்‌ கொண்டு வந்து | 
சோலை செய்பவார்கள்‌. அத்‌ 
தைச்‌ சொல்கிறது. மஹா 
நவமி-நவராத்ரி நவமி. 
மிகுதி.-தோற்றம்‌; அழகு. 
மிகை-அதிகம்‌; பாரம்‌. 
மிடி-தாரித்ரயம்‌. 
மிடை-க்லேசம்‌; கோபம்‌; 
நெருக்கம்‌; சிந்திக்கை. 
மிடைகை-நெருங்குகை, 
மிடைந்த-நெருங்கின. 
மிண்டர்‌-தூர்த்தர்‌. 


மிதி-பூமி. 

மிலைக்கை- ஸங்கிரமித்துச்‌ 
சாதிக்கை; கனைக்கை, 
[உராமிலைக்கக்‌ குருட்டா 


மிலைக்கும்‌: திருவிருத்‌. 94.7 
மிளிர-ஒளிவிட. 


மிளிருகை-விகஸிக்கை; 


சஞ்‌ 
சரிக்கை; சஞ்சலிக்கை; 
இடம்‌ வலங்கொள்கை., 


[கெண்டையொ ண்கண்‌ 
மிளிர:பெரியதிரு. 3.7.2.] 


மிளை-சிறு தூறு. 

மிறுக்கு-துக்கம்‌; வருத்தம்‌; 
நிஷ்ட்டூரம்‌; மிடுக்கு. [பெரி 
யாழ்‌. 3.4.10.] 


மிறுங்கு-முகுரம்‌; கண்ணாடி; 
கடினம்‌. 
மினுங்குகை-ப்ரகாசிக்கை. 


178 


மின்மினிபறக்‌ எ ௧-ஆகா 
ரத்தை கிரஹிக்கப்போகாத 
படி இருக்கை. தெளிவாக 
விஷயத்தை க்ரஹிக்க மாட்‌ 
டாமை, 
மீ-மேல்‌. 
மீசுண்ணி-உச்சிஷ்ட்ட போஜி 
கள்‌; எச்சில்‌ நுகர்வோர்‌. 
[மீசு-மிதம்‌; உண்ணி. ] 
மீண்டு-திரியிட்டு, 
மீமிசை-மிக்கது; மேன்மேல்‌. 
மீமீது-மேலாகி மேன்மையைச்‌ 
சொல்கிறது. 
மீளி-சிங்கம்‌; வலி; பாலை நிலைத்‌ 
தலைமகன்‌: மிருத்யு. 
மீளை-தலையோடே. 
மீன்‌-நட்சத்ரம்‌; மத்ஸ்யம்‌. 
முக்கியம்‌-முக்கியமானது; முக்‌ 
கியமரவது வேண்‌ டப்பாடு, 
வேண்டப்பாடு-அதிசயம்‌, 
முக்குகை-முழுக்குகை, 
முக்குணக்கு-மூன்று வளைத்த 
லாய்‌ இருக்கை, 
முக்‌ கோட்‌ ட-துர்க்கை; 
கோயில்‌; விநாயகன்‌ 
கோயில்‌, [கவி பாடுவிக்கு 
மிடம்‌, திருமங்கையாழ்‌ 
வாரைக்‌ கவி பாடுவித்த 
முக்கோட்டை திருக்கண்‌ 
ணபுரம்‌ என்பர்‌.] 


முகக்கை-கிரஹிக்கை; அள 
விட்டறிைகை; அநுப 
விக்கை, 

முகடு-உச்சி, 


முகப்பட்டம்‌-கண்ணை மறைக்‌ 
கக்‌ கட்டும்‌ பட்டம்‌. 
முகப்பிலே-முன்னே. 


முகப்பு-முன்‌. 


முகபேதம்‌-முகபேதம்‌; ஆகார | 


பேதம்‌, 
முகரி-பூர்ணதை; விதக்ததை; 
திறன்‌. 


முகில்‌-மேகம்‌, 
முகிழ்ககை-தநசித்தம்‌; [காத | 
லாலன்றிப்‌ wu or ds SH p | 


காசை கொண்டு நகைத்‌ 
தல்‌.]சுத்தியோகம்‌. 


[வெண்ணிறம்‌ வாய்ந்த 
தூய நகை பரிசுத்தி | 
யுடைமையைக்‌ காட்டு 
கிறது. J 


முகிழ்முலை-பக்தியின்‌ அங்கு | 


ரம்‌. [கொங்கைக்குஸ்வாப 
தேசப்‌ பொருள்‌ பக்தி, | 
ஆகவே கொங்கை முகிழ்ப்‌ | 
பது பக்தி முளைப்பதைக்‌ | 
காட்டுகிறது. ] 
முகுந்தன்‌-மோ க்ஷ்ப்ர தன்‌. 
முகை-அரும்பு, 
முங்கு - *நநமேயம்‌” என்று, 
இருக்கை, 
வெட்டுப்பட்டு நிமிர்ந்து 


இருதுண்டாய்‌ விழுந்தா 
லும்‌ விழுவேன்‌; யாரையும்‌ 


வணங்கேனென் நிருக்கும்‌ 
இராவணனைப்‌ போல தலை 
வணங்காது நிமிர்ந்து இறு 
மாந்திருக்கை, 
முசுகுவாலெடுத்தாப்‌ போலே- 
அஸுயையும்‌, கோபமும்‌ | 
கொண்டு முசுகுவால்‌ 
எடுக்குமாப்போலே., 


முசுமுசுப்பு- இன்னாமை. 


| முட்கோல்‌-குதிரை நடத்துகிற 
தாத்துக்கோல்‌, 
முட்டாக்கிட்டுக்‌ கிடக்க-ஸ்வாநு 
பாவம்‌; ஏகாந்தம்‌, 
 முட்டாணி- விலங்கிற்குத்தைக்‌ 
| கும்‌ ஆணி, 
' முட்டு-ப்ரதிஹதி; விலங்கு;தள்‌ 
ளப்போகாதபடி தாங்கு 
வது. 
| முட்டுக்கோல்‌-கன்னக்கோல்‌. 
முடி-மயிர்‌ முடி; களை, 
முடியாமை-கிடையாமை, 


| முடை-துர்க்கந்தம்‌, 
| முண்டகம்‌-தாழை. 
'முண்டம்‌- கபாலம்‌, 
| முண்டர்‌-சைவர்‌, 
முத்தம்‌-சண்ணம்‌. 
முத்தன்‌ - மோக்ஷ்ப்ர தன்‌; 
' ஆநந்த ஸ்வரூபன்‌, 

' முத்தி செய்கை- விடுவிக்கை, 
முத்து - ஆநந்தம்‌; வீதி; 
| ்‌ அழகு. 

முதம்‌-சிரேஷ்ட்டம்‌, 

| முதல்‌-கைம்முதல்‌. 
முதல்‌ முன்னம்‌ - பழையதாக; 
| மிகவும்‌ முன்பு, 
| | முதலி- -ப்ரதாநன்‌. 

| முதலியார்‌-அதிபதி; சிரேஷ்ட்‌ 

டர்‌. 

முதன்மை-காரணம்‌. 


| 


| முதற்கொள்ள-அளவிட 

| முதறுகள்‌-பூதம்‌. 

| முதுகிட்டான்‌ - அம்பறாத்‌ 
| தூணியை முதுகில்‌ கட்டிப்‌ 
| போகிறவன்‌, 


179 


முதுமை-பெருமை; உயர்த்தி; | முளிந்தீந்த-உலர்ந்துதிய்ந்த. 


பழமை, | முற்கொழுந்து - பசு & களின்‌ 
முத்தக்காசு-கோரைக்‌ கிழங்கு, | முன்னேமுகந்துகொள்கை, 
முந்தானை-மடி. | முற்கோலி-மேலொற்றி, 
முந்துற முன்னம்‌ - ப்ரப்ரதமம்‌; | முற்றம்‌-வெளி, 

முதன்முதல்‌. முறறூட்டாக - பூர்ணாநுபவ 
முயங்க - கட்டிக்கொள்ள; மாக, 

நெருங்க. முறியாழி-முறிந்தமோதிரம்‌. 


முயல்‌ - உத்சாஹம்‌; முசல்‌;  முறுகல்‌-ஹேயம்‌, 
முயல்‌; யத்னம்‌. | முறை-பர்யாயம்‌, 
முயற்சி-உத்ஸாகம்‌; உத்யோ | முறைபட-ந்யாயமாக, 


கம்‌, | முன்றில்‌-முற்றம்‌, 
முரசு-வாத்யவிசேஷம்‌. | முன்னிவந்து - முன்னேவந்து. 
முரண்‌-பலம்‌; மிடுக்கு; வக்ரம்‌. | முன்னீர்‌-ஸமுத்ரம்‌. 
முரி-சஞ்சரிக்கை; பெருமை. | முன்னோட்டுக்கொள்ள- 
முருகன்‌-சுப்ரமணியன்‌. CET 
முருகு-தேன்‌.. | முன்னோட்டுக்‌ கொள்கை - வரு 


ப & . — கிற கார்யத்திற்கு முன்னே 
முலலிஃயாழ்‌; குழல்‌. ' ஆலோசிக்க, 
முலயெழுந்தார்‌-ஸ்த்ரீகள்‌. | முன்னோட்டுக்கொடுக்கை- ஒரு 
முழுங்கைத்‌ தண்ணீ - ஒருவன்‌ | காரியத்திற்கு முன்னே 

தண்ணீரைக்‌ குடித்தால்‌ | ஆரோபிக்கை, 

மற்றொருவன்‌ அவன்‌ : முனவே-முன்னே. 
முழங்கையிலே ஓழுகுகிற  முனி-துறந்தவன்‌. 


தண்ணீரைக்‌ குடிக்கை, . முனிகை-சாதுவம்‌; சிறுகை, 
முழலை-வேங்கைப்‌ புலி. | முனிவு-வெறுப்பு; பொடிகை, 
முழவம்‌-மத்தளம்‌; வாத்யம்‌: | முனிவர்‌-குணநிஷ்டர்‌, 
முழுகி-அவகாறித்து, | முனை-திரள்‌; யுத்தம்‌; முகம்‌; 
முமுசி முட்டி-அவகாஹித்து; | சித்தம்‌; சீற்றம்‌, 
முழத்த-நிரம்பின. | முனைந்த-மிக்கமுயன்ற., 
முழை-த்வாரம்‌. | முனையே-முன்னே, 
முளரி - தாமரை; முள்ளு; | மனைவன்‌-ப்ரதாநன்‌, 

சிறு சுள்ளி, | முக்குறிஞ்சுகை-முழுசுகை, 
முளி - கொழுந்து; தளிர்‌; | முக்கை-நசிக்கை, 
உலர்ந்தது. ்‌ முக்குவலி-மூர்க்கபலம்‌. 


180 


மூுசுகை-மொய்க்கை; விடாதே 
யிருக்கை. 

மூத்தபிள்ளை - செல்வப்பிள்ளை. 

மூது-பழமை, 

மூரி-பெருமை; வலி; இடம்‌: 

மூரிநிமிருகை - சாம்பல்‌ 
முறிக்கை. 

மூரிநீர்‌ - ஸஞ்சரிக்கிற 
ஸமுத்ரம்‌; இடபம்‌. 

மூரிமடிகை-முறிகை. 

மூலையடி-யதேச்சம்‌; 
றினபடி யெல்லாம்‌. 


நீர்‌; 


தோற் 


மூவாமை-நசியாமை. 
முழ்த்த- நிரம்பின. 


மூன்‌ றுதமிழ்‌- இயல்‌; 
நாடகம்‌, 


இச; 


மெச்சு-மதிப்பு; 
மெச்சுதல்‌-ச்லாகித்தல்‌. 
மெய்‌-உடம்பு ; சத்யம்‌; 
ஆத்மா; ஸ்வபாவம்‌, 
மெய்க்காட்டு - எண்ணிக்கை 
கொடுக்கை. 
மெய்சிலிர்க்கை- ரோமாஞ்சம்‌, 
மெய்ப்பொருள்‌-ஆத்மா. 


சந்தோஷம்‌. | 


மேகர்‌ - ஒருஜாதியார்‌; அரசர்‌ 
போகும்போது முன்னே நீர்‌ 
தெளிப்பர்‌. 
[ஈடு, 10.10. பிர. ] 
மேகலை - வஸ்த்ரம்‌ ; 
நாண்‌; மாலை, 


அரை 


மேகுகை - ப்ரகாசிக்கை, 

மேத்து - ச்ரத்தை. 

மேதி - எருமை, 

மேம்பாடு - அபிமானம்‌, 

மேய்‌ - பொருந்தி; கிட்டி; 
ஆதாரத்தைப்‌ பண்ணி, 

மேல்‌ - பண்டு; மேலையார்‌ ; 
முன்னே ; மேல்‌ ; கீழ்‌. 

மேல்தண்டல்‌ - தாவுக்குப்‌ பெரி 
யோன்‌. 

மேல்தோன்றி 

ஷம்‌, 

| மேலாப்பு - மேல்கட்டி. 

| மேட்டு - மேல்‌ விழுந்து. 

மேலெழுத்து - சம்மதித்து எழு 
திக்‌ கொடுக்கை ; சம்மதி, 


வ்ருக்ஷ்விசே 


மெய்ப்பாடு-யாதார்த்யம்‌; மெய்‌ | மேற்பால்‌ - மேலைதிக்கு, 


யாக்குகை. 
மெய்மை-மெய்‌; முழுச்சொல்‌. 
மெய்யாகிறது - பகவத்விஷய 
ஞானம்‌. 


மெலிவு-நைவு; உடம்பிளைக்‌ 
கை, 

மெழுக்குவாசி - ஸ்நிக்ததை; 
எண்ணெய்ப்‌ பசையைத்‌ 
கதேய்க்கை; தேய்‌-கல்லர்லே 
தேய்க்கை; 


மேவுகை - பெொருந்துகை ; 
அத்யவசிக்கை ; ப்ராபித்‌ 
த்‌, 
மேறு - மேல்‌, 
மேன்மை - பெருமை. 


| மேனாணிப்பு - அதிசயம்‌ ; கர்‌ 


வம்‌. 
மேனாள்‌ - பூர்வகாலம்‌. 
மேனி - நிறம்‌. 
- இருள்‌ ; கறுப்பு ; அஞ்ச 
னம்‌; மை, 
மைந்த - கருத்த, - 


181 


மைந்தன்‌ - மிடுக்கன்‌ ; ராஜா ; 


வலிடபமை வாய்ந்தவன்‌; | 
யெளவன முள்ளவன்‌. 
மையல்‌ - வ்யராமோஹம்‌ ; | 


மயங்குகை ; அறிவுகேடு, 

மையாரந்து - மயங்கி, 

மொக்கல்‌ - குமிழி. 

மொகடு - முதுகெலும்பு. 

மொகடோர்வியராய்‌ - முது 
கெலும்‌ புர முடையராய்‌, 
ஞானிகளாய்‌ என்றபடி. 

மொய்‌- அழகு; செறிவு ; 
பெருமை; வலி; மிகுதி. 

மொய்குழல்‌ - ஸ்வாபதேசத்‌ 
தில்ப்ரார்த்தநாரூபப்ரபத்தி. 

மொய்த்தல்‌ - தள்ளுதல்‌ ; தீர 
விளிதல்‌. 

மொய்ம்பு - மிடுக்கு. 

மொறாந்த - தூறுமண்டின ; 
திறந்த. 

மோசகர்‌ - திருடர்‌. 

மோடி - காடு ; பிடாரி, 


மோடு - பிசுல்‌ ; தோள்‌; 
பெருமை. | 

மோத - அடிக்க, 

மோம்பழம்‌ - மோக்கிறபழம்‌; - 
போக்யம்‌. 


Gumi - மாதா, | 

மோவாயெழுந்தார்‌ - புருஷர்‌ 
கள்‌. 

மோழை - கீழாறு : நரகம்‌. 

வக்கரன்‌ - தந்தவக்ரன்‌. 

வக்கென்றிருக்கை-வேட்கையா 
யீருக்கை. 


வகுப்பு - கட்டளை, ._ 


182 


| வது வ-கல்யாணம்‌; 


| MEGS - வெடிக்க ; வேக. 


வகுத்தசேஷி - ப்ராப்த சேஷி, 


| வகை - ப்ரகாரம்‌. 


வங்கம்‌ - மரக்கலம்‌ ; கப்பல்‌. 


| வங்கணம்‌ - ஸ்நேஹம்‌ ; வம்‌ 


சம்‌. 
வசிசெய்கை - வசீகரிக்கை. 
வசை - குற்றம்‌. 


வஞ்சம்‌ - வஞ்சனை. 

வட்கு - வெட்கம்‌. 

வடி - வடிக்கை ; சாணை பிடிக்‌ 
கை ; அழகு ; மாவடு. 

வடிம்பிடுகை - ப்ரேரிக்கை. 


வடிவு - மேனி; அழகு ; 
ஸ்வபாவம்‌. 

வடு - அவத்யம்‌ ; குற்றம்‌. 

வண்டலிடுகை - வண்டற் 


படுகை, 
வண்டானம்‌ - குருகு ; 
கோழி. 


வண்டு-நாயகன்‌; வண்டு, 


நீர்க்‌ 


| வண்ணம்‌-ஜாதி; நிறம்‌; ஸ்வ 


பாவம்‌. 
வது-மது; மணம்‌; கல்யாணம்‌, 
பரி 
மளம்‌. 
வந்தி-வளை; வகை; ப்ராகாரம்‌, 
வந்திக்க - ஸ்தோத்திரம்‌ 
செய்கை; ஸேவிக்கை, 


| வம்பு-புதுமை. 


வயிரம்‌-வஜ்ரம்‌; 
பகை, 


முற்றல்‌; 


| வயிரமேகன்‌-ஒரு ராஜா. 
' வயிறுதாரி-பஹீபக்ஷி; பெருந்‌ 


தீனிக்காரன்‌, . 


-— = 


வயிறுபிடிக்கை-கி லே சத்தி 
னாலேயாதல்‌; பயத்தினாலே 
யாதல்‌ வயிறு பிடித்துக்‌ 
கொள்கை. 
வயிறுவாய்க்கை-கர்ப்பம்‌ ரித்‌ 
தல்‌. 
வரம்‌-பலம்‌; ச்ரேஷ்டம்‌. 
வரம்பு- அணை; தடை; அவதி, 
வரலாறு-ஹறேது. 
வரி-ரேகை; அழகு; கீற்று. 
வரிசை-ஆதிக்யம்‌, 
வரிந்து-கட்டி . 
வருட-துடைகுத்த. 
வருத்தம்‌-துக்கம்‌; 
லேசம்‌. 


வருத்தித்த-வர்திப்பித்த; உண்‌ 
டாக்கின, 


மனக்கி 


வரைகை-குறைகை, 
வரைந்துகொண்டு-வரி த்‌ துக்‌ 
கொண்டு. 
வரையாதே-ஒன்றுந்‌ தப்பாதே. 
வரையிட்டுக்காட்டுகை - ஆறு 
வடிகிறபோது வரையிட்‌ 
டுக்‌ காட்டுகை; ஆறு 
பெருகுகிறபோது மேலும்‌ 
அடையாளங்காட்டுகை. 
வரையிடு © க-குறைந்து 
வருகை, 
வலக்குறி - 


வலம்‌-பலம்‌. குறி-சின்னம்‌, 


பகவத்சின்னம்‌. 


வலம்‌-துணிவு; பலம்‌; ச்ரேஷ்‌ 
டம்‌; அநுகூலம்‌. 


வல்லாராடுகை - ஸமர்த்தனான 
வன்‌ ஆடுகை; விஷ்ணு 
ந்ருத்தம்‌. 
வலிக்கை- இழுக்கை, 
வலிமை-சீர்மை, 
வலை-தேகம்‌. 
வவ்வல்‌-குளிருகை; கவ்வுதை; 
உண்கை; வாங்குகை, 
வழக்கு-முறை; ப்ராப்தம்‌, 
வழி-வாசல்‌; நடு; . ஒழுங்கு; 
ப்ராப்யம்‌; மார்க்கம்‌. 
வழிப்படுகை-ஆரச்ரயிக்கை, 
வழியடிப்பார்‌-வழி பறிக்கிறவர்‌ 
கள்‌. 
வள்‌-வளைவு; கூர்மை, 
வள்ளீ-வல்லீ. 
வள்ளுகிர்‌-கூர்மையையுடைய 
நகம்‌. 
வளம்‌-மிகுதிீ;i ஸம்பத்‌ து; 
அழகு; Gur & wi ou ov து; 
பெருத்த; ஆயாஸம்‌. 
வளவன்‌-சோழன்‌. 
வளை-சங்கம்‌; பாழி; கைவளை; 
ஸ்வாபதேசத்தில்‌ அஸா 
தாரணச்சின்னம்‌. 
வனளைதல்‌-போக்கறுதல்‌. 
வளைப்பிடுகை - ஆனையிட்டுத்‌ 
தகைந்து கொள்ளுகை. 
வனைப்பு-மறிப்பு, 
வனைப்புக்கிடக்‌ை க-மறிப்‌ 
பிருக்கை, 
வளையல்‌-கைவளை ; விலங்கு. 


183 


ai tar as cor i - நம்பிமூத்த 
பிரான்‌. 


வறண்ட-கொதித்த. 
வறமுறுகல்‌-அஸாரம்‌, 


வறுநாற்றம்‌-வருத்த த்ரவ்யத்‌ | 


தின்‌ நாற்றம்‌. 
வறுநிலம்‌-வெறுந்தரை. 
வன்சேறு-வட்டிச்சேறு. 
வன்மை-காடிந்யம்‌; மிடுக்கு. 
வன்னியப்பற்று- பா ளையப்‌ 
பற்று; பாளையகரரர்‌. 
வன்னியம்‌-குறும்பு; மத்ஸரம்‌. 
வனந்துகல்‌-துக்கப்படுத்தல்‌. 
வனப்பு-அழகு; பெருமை; HT HT 
வர்ணம்‌, 
வனம்‌-2மர்த்தி;ி அழகு; சம்‌ 
பத்து; சமஸ்தமும்‌. 
வனைதல்‌-செய்தல்‌, 
வாங்குதல்‌-வளை தல்‌; 
தல்‌. 
வா ச ம்‌-வாசனை; 
வாசல்‌-வழி. 


வலித்‌ 


குளிர்ச்சி, 


வாசி-அதிசயம்‌; குதிரை. 
வாசிகை-மாலை. 
வாட்டம்‌-ஸங்கோசம்‌, 
வாட்தீயீடாக- தீரஷ்ணமாக, 
வாட-நசிக்க, 


வாணன்‌-பராணுஸ-ரன்‌; 


மஹாபலி; நிர்வாஹகன்‌. 


வாணாள்‌-ஆயுசு; 


காலம்‌. 


வாழ்கிற 


வாணிபம்‌-ப்ரயோஜநம்‌. 


| வாணியம்‌-வாணிஜ்யம்‌; வ்யா 
| பாரம்‌. 


| வாணுதல்‌ -வ௱ாள்‌ நுதல்‌; 
| வாளோடே கூடினது;தலை 
| யுடைய ஸ்திரீ என்று 
|  அந்யாபதேசம்‌. ஸ்வாப 
தேசத்தில்‌ தாந்தி; தாந்தி 
யை யுடையவர்கள்‌. 


வாணிறம்‌-வெளுத்த நிறம்‌. 


| வாய்‌-வாய்ப்பு;ஸ்வரம்‌; இடம்‌. 


| வாய்க்கை-பலிக்கை, 


வாய்கரை-மேலெழ; ஆற்‌ 
| DGG; கதியின்மை, 
| வாய்கை-கிட்டுகை; மெய்‌; 


ஓட்டி; அழகு; உவமை. 
' வாய்த்தலை-மூலம்‌; முதலிடம்‌. 


வாய்புகுசோறு - 
சோறு, 


வஈயிற் 


வாய்புகுநீர-தன க்குள்‌ C or 
யழுத்திக்‌ கொள்ளுகை; 
ஜீவனம்‌, 
 வாய்மடிகை-சக்தியில்லாமை. 


்‌ வாய்வாய்‌-கபோ ல தா டனம்‌; 
கன்னத்திலடித்தல்‌. 
வாய்வார்கள்‌-வாய்ந்தவர்கள்‌. 
வாய்விடாச்சாதி-வார்‌ த்தை 
சொல்லவறியா தவன்‌. 


வாய்விடுகை-வா சீகமாகச்‌ 
சொல்லுகை; வாய்வீட்டுச்‌ 

சொல்லுகை. 

| - ae epee 

| வாய்வெருவுகை- நினைப்பின்றி 
வாயாலே சொல்லுகை., 


வாயலகு-மூக்கு, 


184 


வாயாடி-வாசாலகன்‌; வாக்‌ 
கிலே வர்த்திக்கிறவன்‌; 
சொற்படி செய்கிறவன்‌. 
வாயில்வழி-நிறம்‌; வாசீல்வழி. 
வாயிறு-கோக்கிராசம்‌. 
வாயிலொட்டி-ஸங்கற்பித்து. 
வாயுறை-அருகம்‌ புல்‌; கபலம்‌. 


வாயோலை - நெல்லுக்குழிக்குப்‌ 


போடுகிறசீட்டு, 
வார்‌-ஜலம்‌; சூட்சி; வாரி 
நிற்கை; - பூர்ணம்‌; நீட்சி; 


பூர்த்தி முலைக் கச்சு; 
நெடுமை. 
வார்தல்‌-ஒழுகுதல்‌; பேர்தல்‌; 
நெடுமை. 
வாரர்‌-வட்டக்கடை; வட்ட 
மாகச்‌ சொல்லுகிற கடை; 
பங்கு முறை. 
வாராநின்ற-வந்து 
ருந்த. 
வாரி-ஸமுத்ரம்‌. 


கொண்டி 


வாரிப்பிடியாகப்பிடிக்க - ஒ ௬ ௧ 
காலே பிடிக்க. 
வாருகை-அதிகமாகை. 
வால்‌-வலியது; வெளுப்பு; 
மிகுதி; பலம்‌. 
வாலாட்டு-கர்வம்‌; மதிப்பு. 
வாலாட்டுகை-கர்விக்கை. 
வாலியது-வலியது; பெருமை 
யுடையது. 
வாவப்பு-நேர்மாடு. 
வாழ்முதல்‌-வாழ்ச்சிக்கு ப்ரதம 
ஸுக்ருநம்‌. 


வாள்‌-காந்தி; அழகு; மிடுக்கு; 
கத்தி; ஆயுதம்‌. 

வாளேறு காணத்தேளேறுபோ 
மாப்போலே-அதிக துக்கத்‌ 
தைக்‌ கண்டால்‌ அல்பதுக்‌ 
கம்போம்‌; தேளேறு: தேள்‌ 
தொட்டின உபத்ரவம்‌. 

வான்‌-பெருமை; ஆகாசம்‌; 
மேகம்‌; மூலப்பிரகிருதி. 
நிமிடம்‌; வீரம்‌; அதிசயம்‌, 

விசை-வேகம்‌, 

விசைப்பு-அதிசயம்‌. 

விஞ்சை பாணவர்‌ - வித்தியா 
தரர்‌. 

வடுகன்‌ விடுநகம்‌-வடுகன்‌ கட்‌ 
டுகிற கிட்டி. 

வியுஷ்டி - விடிவு - அதாவது 
பலம்‌-பயன்‌. 

வில்‌-தேஜஸ்‌. 

விலங்கல்‌-மலை. 

விழுது-வெண்ணெய்‌. 

விளரி-ஆரம்‌; ஸ்வரமான 
தைவதம்‌ ; விளரியென்ற 
பண்‌; வெளுப்பு; சேறு, 

விளிதீந்த-விழந்தற்ற, 

விளியாவார்க்க - கோபித்துக்‌ 
கட்ட. 

விலங்கு-மான்‌ குரங்கு முதலா 
கிய திர்யக்‌ ஜாதிகள்‌. 

வீடு - விடுகை; & WH an LD; 
மோக்ஷம்‌, 

வீரக்கழல்‌ - கொடையாலும்‌, 
வீரத்தாலும்‌ கட்டும்‌ கழல்‌. 

வீரப்பாடு-வெற்றி, 


185 


வீவு-நாசம்‌, 

வீழ்‌ - விர; மேல்விழவென்று 
மாம்‌, 

வீழ்துணை-விழுந்துணை விரும்‌ 
பும்‌ நட்பு. 

வீறு-அதிசயம்‌; கர்வம்‌; வீற்றி 
ருக்கை. 

வெகுண்டு-கோபித்து. 

வெஞ்சமம்‌-யுத்தம்‌. 


வெப்பம்‌-துக்கம்‌, 


வேரி-பரிமளம்‌ 
வேல்‌-வெல்லுகை; ஜயிக்கை, 
வேற்று£வேவு பார்த்து. 


| வேனல்‌-கிரணம்‌. 


வெல்‌-வெல்லுகை; ஜயிக்கை. | 
 வ்யாஸபதஞ்‌ செலுத்துகை-வ்யா 


வெளிறு-மாலின்யம்‌. 
வெற்றி-ஜயம்‌. 
வேட்கை-ஆசை. 


வேண்டப்பாடு-வால்லப்யம்‌. 


வைகல்‌-நாள்தோறும்‌. 
வைகி-தங்கி, 
வைகின-தங்கின. 
வைப்பு- நிக்ஷேபம்‌. 
வ்யங்கியம்‌ - த்வனி; சோத்தி 
யம்‌; தாத்பர்யம்‌. 
ஸரைப்‌ போலே...யத்தை 
யதிஷ்டிக்க வல்லவர்கள்‌ . 


வ்ருத்தம்‌-வட்டணி, ஆகாரம்‌. 


| வ்யுஷ்டி-விடி.வு; நற்பயன்‌. 


{9 277 


